இந்தியத் 
தொழில்துறையில் 
தொழிலாளர் பிரச்சினைகள் 


( முதல் தொகுதி ) 


ஆசிரியர் 
வி . வி . கிரி 


தமிழாக்கம் 
எம் . ஏ . அபூர்வசாமி , எம்.ஏ. , 
பேராசிரியர் , பொருளாதாரத் துறை , 
பெரியார் ஈ . வே . ரா . கல்லூரி, 

திருச்சிராப்பள்ளி. 


பிரி 


பாடும் பாடு 


தமிழ்நாடு 


இறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -370 


இந்தியத் 
தொழில்துறையில் 
தொழிலாளர் பிரச்சினைகள் 


(முதல் தொகுதி ) 


ஆசிரியர் 
வி . வி . கிரி 


தமிழாக்கம் 
எம் . ஏ . அபூர்வசாமி , எம்.ஏ. , 
பேராசிரியர் , பொருளாதாரத் துறை , 
பெரியார் ஈ . வே . ரா . கல்லூரி , 

திருச்சிராப்பள்ளி . 


நீர் 


r 


பாவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


S கக் 


First Edition --November, 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 370 


C TAMIL NADU TEXT BOOK SOCIETY 


LABOUR PROBLEMS IN INDIAN INDUSTRY ( Vol . 1 ) 


V. V. GIRI 


Translation 
M. A. ABOORVASAM 


Price Rs . 7-00 


"This translation is Published by 

arrangement with M / s Asian Publish 
ing House, Bombay. 


* Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
books and literature in regional 
languages at the University level , of 
the Government of India in the 
Ministry of Education and Social 
Welfare (Department of Culture ), 
New Delhi. 


Printed by 
M / s. INIYAN PRINTERS, 
9, Rundals Road, 
MADRAS - 1 . 


ணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
(தமிழகக் கல்வி -உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
படாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட 

சில கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என , முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி , இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் , நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் 

நடைபெற்று வருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 

மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறு 
வதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் 
யிரச்சினைகள் ( முதல் தொகுதி ) என்ற இந் நூல் தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனத்தின் 370 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 
405 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே , 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் 
கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


காணிக்கை 


நாட்டுக்கும் தொழிலாளருக்கும் நான் 
பணிபுரிவதற்கு உதவியாக உவப்புடன் 
தியாகங்கள் ஏற்ற என் மனைவி 

வி . சரஸ்வதிக்கு . 


மதிப்புரை 


- 


இந்தியத் தொழிலாளர் பிரச்சினைபற்றி எழுதும் 

தகுதி 
பெற்றோர் மிகச் சிலர் ; அவர்களுள் ஒருவர் திரு . வி . வி . கிரி . 
தொழிலாளர் இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட 
இவர் இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் துறை அமைச்சராகப் 
பணியாற்றியுள்ளார் . எனவே , இரு வேறு கோணங்களிலிருந்து 
தொழிலாளர் பிரச்சினைகளை ஆராய்கின்ற வாய்ப்பு இவருக்கு 
இருந்திருக்கிறது . தொழிலாளர் தலைவர் என்கிற முறையில் , 
இவர் எனக்கு அறிமுகமானார் . பிறகு , எனது அமைச்சரவையில் 
இடம் வகித்தார் ; அதுபோது இவரது ஆலோசனையையும் உதவி 
யையும் நான் பெரிதும் மதித்தேன் . 

இந்தியாவைத் தொழில் மயமாக்க வேண்டும் 
மாபெரும் திட்டத்தில் இறங்கியுள்ளோம் . தாழில் வளர்ச்சி 
யானது தொழிலாளர் 

மேன்மேலும் பெருகச் 
செய்யும் . தொழிலாளர்களுக்கும் வேலையளிப்போர்களுக்கு : 
மிடையே நல்ல உறவுகள் நிலவினால் தான் , தொழில் திருப்திகர 
மாகச் செயல்பட முடியும் . எனவே , தொழிலாளர் உறவுகள் 
பற்றிய பிரச்சினை 

இந்தியாவில் மிகவும் முக்கியமானதாக 
இருக்கிறது . 

இதை மறுப்போர் இலர் எனினும் , இப் பிரச்சினை 
சிக்கலானதாகவும் , சிரமமானதாகவுமிருப்பதனால் , இதை அணுகு, 
வதற்குப் பல்வேறு முறைகள் இருக்கக்கூடும் . 


என்ற 


தாகையை 


சென்ற காலத்தில் இந்தியாவிலும் வேறு நாடுகளிலும் காணப் 
பெற்ற அனுபவம் நமக்கு உதவியாக இருக்க முடியும் . எனினும் , 
சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதனால் , நிகழ்காலத்திற்கோ எதிர் 
காலத்திற்கோ இறந்தகாலம் , ஒரு 

சிறந்த 

வழிகாட்டியாக 
இருக்க முடியாது . தொழில் நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் 
பங்கு பெறுவதை நாம் இந்தியாவில் ஏற்றுக்கொண்டிருப்பது 
குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி யடைகிறேன் ; இது மேலும் வளரு 
மென்று நம்புகிறேன் . முழுமையான கூட்டுறவும் 

தோழமை 
உணர்வுமிருந்தால்தான் , பிரச்சினைகளின் தீர்வு சாத்தியமா 
யிருக்கும் . 


தொழிலாளர் பிரச்சினைகளைப்பற்றி அறிய விரும்புவோருக்கு 
இது ஒரு நல்ல நூல் . 


டார்ஜிலிங் 
27-12-1957 


( உ - ம் ) ஜவஹர்லால் நேரு 


முன்னுரை 


தம் நாட்டின் ஒரு தொழிலாளர் சங்கத் தலைவராகவும் , 
மத்திய அரசாங்க ( அல்லது கூட்டரசு ) தொழிலாளர் அமைச்ச 
ராகவும் , அதன் ஆரம்பகாலச் சமூக சக்திகளின் வரலாற்று ஆசிரிய 
ராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கே கிடைக்கும் . 
முதல் இரண்டு பதவிகளிலும் குறிப்பிடத்தக்க வகையில் , திரு . கிரி 
பணியாற்றியிருக்கிறார் . இன்று , இவற்றிலிருந்து ஓய்வு பெற்ற 
பின் , பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்துவரும் அவர் , 
மூன்றாவதான வரலாற்றுப் பேராசிரியனின் 

பணியை மேற் 
கொண்டுள்ளார் . 


பல 


தமது நூலுக்கு முன்னுரை வழங்குமாறு திரு . கிரி என்னைக் 
கேட்டுக்கொண்டுள்ளார் . ஒரு சர்வதேசச் செயலகத்தின் தலைவன் 
என்கின்ற முறையில் 

அவரது கருத்துகளையும் முடிவுகளையும் 
ஆதரிப்பதோ மறுப்பதோ என் பணியல்லவாயினும் , அவரது 
வேண்டுகோளுக்கு நான் 

நான் மகிழ்வுடன் இணங்குகிறேன் , 
காரணங்களுக்காக இவ் வாய்ப்பினை நான் வரவேற்கின்றேன் . 
முதலாவதாக , சர்வதேசத் தொழிலாளர் அலுவலகத்தின் ( Inter 
national Labour Office ) தலைமை இயக்குநராகப் பதவியேற்று , 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்புடன் ( International Labour 
Organisation ) நான் தொடர்புகொள்ள ஆரம்பிப்பதற்கு இருப 
தாண்டுகளுக்கு முன்பே இந்தியத் தொழிலாளர் பிரதிநிதியாகச் 
சர்வதேசத் தொழிலாளர் மாநாட்டின் வருடாந்திரக் கூட்டத்தில் 
கலந்து கொண்டு அதில் தமது முத்திரையை இட்டுச் சென்றவர் 
திரு . கிரி ஆவார் . சர்வதேசத் தொழிலாளர் அமைப்புடன் 
இணைந்துள்ள ஆசிய நாடுகள் , ஒரு மாநில மாநாட்டில் ஒன்று 
கூடித் தங்களது , பொதுவான பிரச்சினைகளை ஆராய்வதற்கு முன் 
வரவேண்டும் என்ற யோசனையை அக் கூட்டத்தில் அவர் வெளி 
யிட்டார் . இருபதாண்டுகளுக்குப் பிறகு , அவரது யோசனை 
உருவம் பெற்றது . 1947 ஆம் ஆண்டில் புதுடில்லியில் ஆசியப் பகுதி 
மாநாடு நடத்தப்பெற்றது . இம் முறை திரு . கிரி அரசாங்கப் 
பிரதிநிதிகளில் ஒரு சிறப்பான வருகையாளராக வந்து அம் 
மாநாட்டில் கலந்து கொண்டார் . அதுபோது அவர் , மாநில 
அளவில் 

மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை எதுவும் உலக 
நாடுகள் யாவும் சேர்ந்து அல்லது முழுக் கூட்டாக மேற் 
கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு மாற்றாக ஆகலாம் என்ற தவறான 
எண்ணத்திற்கு ஆளாகக் கூடாது என்று அங்கத்தினர்களை எச்சரித் 


தார் ; கூட்டான , உலகப் பொதுவான தொரு நடவடிக்கையே 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் குறிக்கோள்களை நிறை 
வேற்ற உதவும் என்றும் அவர் அறிவித்தார் . 

இரண்டாவதாக , சர்வதேசத் தொழிலாளர் அலுவலகத்தின் 
தலைமை இயக்குநராக நான் இருந்து வருவதனால் , இவ்வமைப்பின் 
யணி யாது ? என்று ஆர்வமுள்ளவர்களும் , ஆவலால் உந்தப்பெற்ற 
வர்களும் என்னை அடிக்கடி கேட்டு வருகின்றனர் . இக் கேள்விக் 
குரிய முழு பதிலையும் நான் தரவேண்டும் என்றால் , இவ்வமைப்பின் 
விரிவான சரித்திரத்தை நான் எழுதியாக வேண்டும் . இந்தியா 
வின் பொருளாதார , சமூக வளர்ச்சியின் மீது உலகம் அக்கறை 
செலுத்தி வருகிறது . இத் தருணத்தில் , சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பின் சேவைபற்றித் திரு . கிரி தமது நூலில் தெளிவாகக் 
குறிப்பிட்டிருப்பது , உலக விவகாரங்களில் இவ் வமைப்பின் பணி 
யாது ? என்ற வினாவிற்கு ஓரளவு பதிலாக அமைந்துள்ளது 
எனலாம் . 


இறுதியாக , 1950 ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் செயற்குழுக் கூட்டத்தில் , 
( இதுவரை ஆசியாவில் நடைபெற்ற கூட்டம் இது ஒன்றே 
யாகும் ) நான் கலந்துகொள்ளும் வாய்ப்பைப் பெற்றது முதல் , 
எனக்கு இந்திய மக்கள் மீது நிலையானதோர் அன்பு ஏற்பட்ட 
தோடு , இந்தியாவின் திர் காலத்திலும் நம்பிக்கை ஏற்பட் 
டுள்ளது . 

இந்தியாவில் காணும் சிக்கலான சமூகப் பிரச்சினைகள் அங்கே 
மலர்ந்து வரும் சமூக மாறுதலைச் சுட்டிக்காட்டுகின்றன ; 
மாறுதலினால் இந்தியா உயர்வடையும் என்ற என் நம்பிக்கையைப் 
பல்வேறு சமூகப் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக அங்கு அனுப்பி 
வைக்கப்பெற்ற எனது அலுவலகத்தைச் சார்ந்த பணியாளர்களின் 
அறிக்கைகள் வலுப்படுத்துகின்றன . இம் மாறுதலுக்குக் காரண 
மாயிருந்த பல முக்கிய தலைவர்களில் என்னால் யாரையும் தனித்துக் 
கூற முடியாது எனினும் , சர்வதேசத் தொழிலாளர் அமைப்புடன் 
நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த திரு . என் . எம் . ஜோஷி , 
திரு . கிரி ஆகியோர் இத் துறையில் பெரும் பணி ஆற்றியுள்ளனர் 
என்பதை நான் நன்கறிவேன் . திரு . ஜோஷி இப்போது நம் 
மிடையே இல்லை . அவரின் நண்பரும் 

நம்மிடையே 
வாழ்ந்து வருபவருமான மற்றவரின் இந்நூல் மூலம் இந்தியாவில் 
தொழிலாளருக்காக அண்மைக் காலத்தில் என்ன செய்யப்பட் 
டிருக்கிறது என்பதை அறிவது நல்லது . 


இன்று 


ஜெனீவா 
10-1-1957 


டேவிட் 

ஏ . மோர்ஸ் 


ஆசிரியரின் குறிப்பு 


இந் நூலை எழுதியவர் அதை வெளியிடுவதற்கான சிறுவிளக்கம் 
ஒன்றை அளிப்பது விரும்பக்கூடியதும் அவசியமானதுமாகும் . 
முதலில் செயல் ஊக்கங்கொண்ட ஒரு பணியாளனாகவும் , பிறகு 
சென்னைக் கூட்டு மாநிலத்தின் தொழிலாளர் , கூட்டுறவு , தொழில் , 
திட்டம் முதலிய துறை அமைச்சராகவும் , இந்திய அரசாங்கத்தின் 
தொழிலாளர் அமைச்சராகவும் , இலங்கையில் இந்தியத் தூதுவ 
ராகவுமிருந்து , இந்தியாவின் தொழிலாளர் சங்க இயக்கத்தில் 
தொடக்க காலமுதலே பற்பல மட்டங்களில் 

அதனுடன் 
தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது . எனவே , 
கோட்பாட்டுக் கண்கொண்டும் நடைமுறைக் கண்கொண்டும் 
இப் பொருள் பற்றி ஆராயும் தகுதி எனக்கு உண்டு என்பதைப் 
பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


பலவித நோக்கங்களின் காரணமாக , இந்தியத் தொழிலில் 
தாழிலாளர் பிரச்சினைகள் என்ற இந் நூலை வெளியிடுகின்றேன் . 
பெரும்பாலான தொழிலாளர் பிரச்சினைகளை இந் நூலில் சேர்க்க 
நான் முயன்றுள்ளேன் . இந்தியத் தொழிலாளர் சங்கங்கள் 
பற்றியும் , சர்வதேசத் தொழிலாளர் சங்கங்கள் பற்றியும் இந்தியப் 
பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கவில்லை ; வேறு 
நாட்டவர்களும் இங்குள்ள தொழிலாளர் நிலவரங்களைப்பற்றி 
முழுவதும் அறிந்திருக்கவில்லை . இவர்களுக்குத் தேவையான 
தகவல்களைத் தரும் நோக்குடன் சில அத்தியாயங்கள் எழுதப் 
பட்டுள்ளன ; பிரச்சினையின் சர்வதேச அம்சத்தை ஆராயும் 
பகுதிகள் இந்திய மாணவருக்காக எழுதப் பெற்றவையாகும் . 
நுணுக்கமான விவரங்களைத் தவிர்த்து , அத்தியாயங்களை முடிந்த 
அளவிற்குச் சுருக்கமாக எழுதுவதற்கு முயன்றுள்ளேன் . ஆனால் , 
அதே நேரத்தில் , தொழிலாளர் சட்டங்கள் , இரண்டாவது 
ஐந்தாண்டுத் திட்டம் முதலியவற்றைப் பொறுத்தவரை புதிய 
தகவல்களை அளிப்பதற்குக் கவனம் செலுத்தியுள்ளேன் . 


தொழிலாளர் பிரச்சினைகளைப் 

பயிலும் மாணவர்களுக்கு 
வேண்டிய பின்னணியை அளித்து , அவைபற்றி மேலும் ஆராயும் 
வாய்ப்பினை இந் நூல் அவர்களுக்கு நல்குமென்றால் என் நோக்கம் 
நிறைவேறிவிட்டதாக நான் கருதிக்கொள்வேன் . 


இந் நூல் 

ரலைப் படைப்பதில் , தொழிலாளர் பொருளாதாரம் 
( Labour Economics) பற்றிய நூல்கள் எனக்குப் பெரிதும் உதவியா 
யிருந்திருக்கின்றன . அவற்றின் ஆசிரியர்களுக்கு நான் மிகவும் 
கடமைப்பட்டுள்ளேன் . இந்தியாவிலும் , அயல் நாடுகளிலும் 
நியமிக்கப்பட்ட கமிட்டிகள் , கமிஷன்கள் முதலியவற்றின் அறிக்கை 
களும் , வேலையளிப்போர் , தொழிலாளர் சங்கங்கள் , சர்வதேசத் 
தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றின் குறிப்பேடுகளும் எனக்குப் 
பேருதவி புரிந்திருக்கின்றன . 


நான் பதவியிலிருந்தபோதும் , இல்லாதிருந்த போதும் 
என்னுடனிருந்து உழைத்து வந்ததுடன் எனது விரிவான ஆராய்ச் 
சிக்குத் தேவையான புள்ளி விவரங்களைச் சேகரித்துத் தந்த எல்லா 
நண்பர்களுக்கும் நான் நன்றியுடையவனாவேன் . மதிப்புரை 
வழங்கிய பெருமதிப்பிற்குரிய தலைவர் 

பண்டித 
ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் , முன்னுரை வழங்கிய சர்வ 
தேசத் தொழிலாளர் செயலகத்தின் ( ஜெனீவா ) தலைமை 
இயக்குநர் திரு . டேவிட் மோர்ஸ் அவர்களுக்கும் நான் பெரிதும் 
கடமைப்பட்டுள்ளேன் . 


எனது 


லக்னோ , 
26-1-1958 


- வி . வி . கிரி 


இரண்டாவது பதிப்பு 


இந் நூலின் முதல் பதிப்புக்குக் கிடைத்த நல்ல வரவேற்பினைக் 
கண்டு பெரிதும் மகிழ்கிறேன் . இவ்விரண்டாவது பதிப்பில் நூல் 
நன்கு திருத்தம் பெற்று , புதுப்பிக்கப்பெற்றிருக்கிறது ; சில 
பகுதிகள் ஆங்காங்கே சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன . 
அதனோடு இரு புதிய அத்தியாயங்கள் நூலில் இடம் பெறுகின்றன : 

பெண் தொழிலாளர்களைப்பற்றியது ; மற்றொன்று , 
சிறுவர் உழைப்பைப்பற்றியது . நூலைத் திருத்தியமைப்பதற்கு 
விமரிசகர்கள் , நண்பர்கள் ஆகியோரின் யோசனைகள் உதவியாக 
இருந்தன . அவர்களுக்கு என் நன்றி . 

- வி . வி . கிரி 


ஒன்று , 


பொருளடக்கம் 


பக்கம் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 

( 1 ) வரலாற்றுப் பின்னணி ( 2 ) இயக்கத்தின் 
வளர்ச்சிக்குக் காரணங்கள் ( 3 ) வளர்ச்சிக் 
குத் தடையாயிருந்த சக்திகள் - ( 4 ) தொழிலா 
ளர் சங்க வளர்ச்சியின் கட்டங்கள் ( 5 ) நான்கு 
மத்திய அமைப்புகள் - ஓர் ஒப்பீட்டுக் கண்ணோட் 
டம் - ( 6 ) இந்தியாவில் தொழிலாளர் இயக்கத்தின் 
எதிர்காலம் ( 7 ) முடிவுரை . 


... 


89 


2. தொழில்துறை உறவுகள் 

( 1 ) தொடக்கமும் வளர்ச்சியும் ( 2 ) தொழில் 
துறை உறவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சாதனங் 
கள் ( 3 ) வேலைநிறுத்தங்களும் கதவடைப்பு 
களும் (4 ) வேலைநிறுத்தங்கள் , கதவடைப்புகள் 
பற்றிய புள்ளி விவரங்கள் - ( 5 ) பின்பற்றப்பட 
வேண்டிய அடிப்படைக் கொள்கை ( 6 ) தொழி 
லாளர் உறவுத்துறை அலுவலர்களின் பணிகள் - ( 7 ) 
தொழில் பூசல்களைத் தீர்த்து வைப்பதற்குரிய 
சாதனம் . 


3 . 


141 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 
( 1 ) வரலாறு 

( 2) தொழிலாளர் பிரச்சினை 
களின் வளர்ச்சி - ( 3 ) தொழிலாளர் பிரச்சினைகளில் 
ஈடுபாடுள்ள அமைப்புகள் ( 4 ) தொழிலாளர் 
சட்டங்களை இயற்றுவதற்கான தத்துவங்கள் 

( 5 ) 
தொழிலாளரும் அரசியலமைப்பும் - ( 6 ) இந்தியா 
வில் தொழிலாளர் சட்டங்களின் தொடக்கமும் 
வளர்ச்சியும் 

( 7 ) தொழிலாளர் சட்டங்களின் 
வகைகள் : 1. குறை ஆற்றலுள்ள நபர்களுக்கான 
சட்டங்கள் , 2. குறிப்பிட்ட தொழில்களைப் பற்றிய 
சட்டங்கள் , 3. குறிப்பிட்ட விஷயங்களைப்பற்றிய 
சட்டங்கள் , 4. தொழில்துறை உறவுகள் தொடர் 


xiii 


பக்கம் : 


பான சட்டங்கள் , 5. தொழில் புள்ளி விவரங்களைப் 
பற்றிய சட்டங்கள் - (8 ) நிர்வாகமும் செயல்படுத்து 
முறையும் - ( 9 ) முடிவுரை . 


196 . 


-- 


4. தொழில் சீரமைப்பு 

( I ) தொழில் சீரமைப்பு என்றால் என்ன ? ( 2 ) 
தொழில் சீரமைப்பின் நன்மைகள் ( 3 ) இந்தியா 
வில் தொழில் சீரமைப்புக்குள்ள தேவை 
தொழில் சீரமைப்பின் சமூக அம்சங்கள் ( 5 ) எடுக் 
கப்பட வேண்டிய நடவடிக்கை . 


- 


- 


234 


5. நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 

( 1 ) தொழிலாளிக் கூட்டுறவுத் தொடர்பு -- ( 2 ) 
பல்வேறு நாடுகளில் காணும் நிலைமை - ( 3 ) இந்தியா 
வில் தொழிலாளி நிர்வாகி தொடர்பு . 


6 . 


267: 


நாட்டுக் கூலிக் கொள்கை 

( 1 ) முகவுரை ( 2 ) சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பும் கூலிக் கொள்கையும் ( 3 ) இந்தியா 
வில் கூலி ஒழுங்கு செய்முறையின் வரலாறு 
( 4 ) அண்மைக்காலக் கூலி பதிய நிர்ணயத்தின் 
அடிப்படைத் தத்துவங்கள் ( 5 ) குறைந்தபட்சக் 
கூலியும் வாழ்க்கைக் கூலியும் ( 6 ) நியாயக் கூலி 
- ( 7 ) முடிவுரை . 


த 


- 


7 . 


301 


சமூகப் பாதுகாப்பு 

( 1 ) முகவுரை ( 2 ) சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பும் சமூகப் பாதுகாப்பும் ( 3 ) அயல் நாடு 
களில் சமூகப் பாதுகாப்புத் திட்டங்கள் - ( 4 ) இந்தி 
யாவில் சமூகப் பாதுகாப்பு - ( 5 ) முடிவுரை . 


கலைச்சொல் அகராதி 


339. 


பொருட்குறிப்பு அகராதி 


35A 


அட்டவணைகள் 


பக்கம் 


1. மத்தியத் தொழிலாளர் சங்க அமைப்புகளின் 

உறுப்பினர்கள் 


56 


2. மத்தியத் தொழிலாளர் சங்க அமைப்புகளின் 

இணைப்புச் சங்கங்களும் உறுப்பினர்களும் 


57 


3 . 


மாநிலங்களில் மத்தியத் தொழிலாளர் சங்க 
அமைப்புகளின் நிலைமை 


59 


4. மத்தியத் தொழிலாளர் சங்க அமைப்புகளின் 

வருமான மூலங்கள் 


61 


5. மத்தியத் தொழிலாளர் சங்க அமைப்புகளின் 

செலவீட்டு இனங்கள் 


62 


6 .. 


வேலை நிறுத்தங்கள் ( 1921-38 ) 


102 


7 . 


வேலை நிறுத்தங்கள் ( 1939-47 ) 


106 


8 . 


வேலை நிறுத்தங்கள் ( 1948-54 ) 


... 


111 


9. வேலை நிறுத்தங்களின் காரணங்கள் ( 1921-54 ) ... 


118 


10. வேலை நிறுத்தங்களின் முடிவுகள் ( 1921-54 ) 


120 


11. தொழிற் பூசல்களின் குறியீட்டெண்கள் 

( 1926-54) 


122 


... 


இந்தியத் தொழில்துறையில் 
தொழிலாளர் பிரச்சினைகள் 


( முதல் தொகுதி ) 


1. தொழிலாளர் சங்க இயக்கம் 

( Trade Union Movement ) 


( 1 ) வரலாற்றுப் பின்னணி 


பண்டைய நாள்களில் தொழிலாளர் இயக்கம் : கூட்டு முயற்சி 
யின் மூலம் தொழிலாளர் நலன்களை மேம்படுத்துவதற்காகவும் , 
பாதுகாப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளே தொழி 
லாளர் சங்கங்களாகும் . ஒவ்வொரு கிராமத்திலும் , பண்டைய 
காலங்களில் 

கில்டுகளும் ( Guilds ) பஞ்சாயத்துகளும் 
தங்களது அங்கத்தினர்களுக்கும் அவர்களது எசமானர்களுக்கு 
மிடையே தோன்றும் பூசல்களைத் தீர்த்துவைப்பதில் ஈடுபட் 
டிருந்தன . தொழிலாளர் சங்கத்தின் தொடக்கத்தை இங்கே 
நாம் பார்க்கிறோம் . கூலிகள் அல்லது வேலைகளைப் பொறுத்த 
வரை , சலவைத் தொழிலாளர்களுக்கோ நாவிதர்களுக்கோ 
வேறுவகைக் கைவினைஞர்களுக்கோ ( artisans ) , வேலையளிப்போர் 
களால் குறைபாடுகள் ஏற்படுகிறதென்றால் , அக் குறைபாடு 
கள் தீர்வதற்கு எந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை 
அந்தத் தொழிலைச் சார்ந்த பஞ்சாயத்தே தீர்மானிக்கும் . 
முதலில் குறைகளைப்பற்றி எடுத்துச் சொல்லுவது , பிறகு அவசிய 
மேற்பட்டால் நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுவது - அதாவது 
குறிப்பிட்ட வேலை அளிப்போன் அல்லது எசமானனிடம் வேலை 
செய்ய மறுப்பது என்பது புழக்கத்திலிருந்த ஒரு முறையாகும் . 
ஆகவே , இம் முயற்சிகளின் வெற்றியோ தோல்வியோ கோரிக் 
கைகளின் நியாயத் தன்மையையும் குறிக்கோள்களையும் பொறு 
திருந்தது எனலாம் . 

அங்கத்தினர்களுக்கெனப் பஞ்சாயத்து 
களால் வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் வழுவாது பின்பற்றப் 
பட்டன . காரணம் , நெறிமுறைகளைப் புறக்கணித்தலுக்குக் 
கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன . அவ்வாறு புறக் 
கணிப்போர் சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவது முண்டு . 


2 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பஞ்சாயத்தின் அங்கத்தினரிடையே 

அருமையான ஒற்றுமை 
நிலவியது . 


நவீன தொழிலாளர் இயக்கமானது , இந்தியாவில் இருபதாம் 
நூற்றாண்டின் முற்பகுதியில்தான் தோன்றியது . இது தோன்று 
வதற்கான அறிகுறிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற் 
பகுதியில் காணப்பட்டன . 

1870 ஆம் ஆண்டில் , இந்தியாவில் 
தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு தொழிலாளர் சங்கங் 
களை ஒத்த அமைப்புகள் செயல்படத் தொடங்கின . தொழிற்சாலை 
யிலுள்ள தொழிலாளர்கள் , குறிப்பாகப் பெண்கள் , சிறுவர்கள் 
முதலியோரது மோசமான வேலைச் சூழ்நிலைகளை எதிர்த்துக் கண்ட 
னம் தெரிவிப்பதற்காகவும் , இவற்றைச் சீர்படுத்துவதற்கான 
சட்டத்தைக் கொண்டு வரும்படி அரசாங்கத்தைக் கேட்டுக்கொள் 
வதற்காகவும் , 1875 ஆம் ஆண்டில் சில சமூகச் சீர்திருத்தவாதி 
களும் , நன்கொடையாளர்களும் சேர்ந்து சொராப்ஜி ஷபூர்ஜி 
( Sorabji Shapurji) என்பவரின் தலைமையின்கீழ் , பம்பாயில் ஓரியக் 
கத்தை ஆரம்பித்தார்கள் . 


நாக்பூர் எம்ப்ரஸ் மில்லில் (Empress Mills) 1877 ஆம் ஆண்டில் , 
கூலி வீதங்கள் காரணமாக ஒரு வேலை நிறுத்தம் ஏற்பட்டது . 
வேறு பல வேலைநிறுத்தங்களும் 1880 ஆம் ஆண்டில் நிகழ்ந்தன . 
ஆனால் , இந்த வேலை நிறுத்தங்கள் , தற்போதைய நூற்றாண்டில் 
கடந்த 40 ஆண்டுக் காலமாக ஏற்பட்டுவரும் வேலை நிறுத்தங்களி 
லிருந்து அதன் தன்மையில் வேறுபட்டவை . முன்பு ஏற்பட்ட 
வேலைநிறுத்தங்களில் , சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் தனிப் 
பட்டவர்களாகவோ கூட்டமாகவோ , தாங்கள் வேலை செய்து வந்த 
தொழிற்சாலைகளை விட்டுவிட்டு வேறு தொழிற்சாலைகள் உள்ள 
இடங்களுக்கோ தங்களது கிராமங்களுக்கோ சென்றுவிடுவர் . 
கூட்டுப்பேரத்தை ( collective bargaining ) உண்டாக்கவோ கூட்டு 
நடவடிக்கைமூலம் தீர்வு காண்பதற்கோ முயற்சிகள் எடுத்துக் 
கொள்ளப்படவில்லை . 


தொழிலாளர் 

சங்க அடிக்கல் நாட்டப்படுதல் : முறையான 
தொழிலாளர் சங்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் என்.எம் . 
லொகாண்டே (N. M. Lokhande) என்பவராவார் . ஒரு தொழிற் 
சாலைத் தொழிலாளியான அவர் 

1884 ஆம் ஆண்டில் ஒரு 
கிளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் . தாடு தாழிற்சாலை 
விசாரணைக் குழுவிடம் ( Factory Commission ) தொழிலாளர்களின் 
குறைகள் பற்றி எடுத்துச் சொல்வதற்கு ஒரு தொழிலாளர் 
மாநாட்டையும் பம்பாயில் கூட்டினார் . தங்களது குறைகளைச் 


வ 


3 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


சுட்டிக்காட்டி , தொழிலாளர்கள் ஒரு விண்ணப்பத்தைச் சமர்ப் 
பித்தனர் . அரசு இதற்கு எவ்விதப் பரிகாரமும் மேற்கொள்ள 
வில்லை . ஆதலால் , 1890 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 ஆம் தேதி 
பம்பாயில் ஒரு பொதுக் கூட்டத்தைக் கூட்டினார் . இக் கூட்டத் 
திற்குச் சுமார் 10,000 தொழிலாளர்கள் வந்திருந்தனர் . அக் 
கூட்டத்தில் , வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும் , வார ஓய்வு 
நாள்கள் , பகல் உணவு இடைநேரம் , வேலை விபத்திற்கு இழப் 
பீடு முதலியவை தொழிலாளர்களுக்குத் தரப்பட வேண்டும் 
என்பன போன்ற வேண்டுகோள்களைக் கொண்ட ஒரு விண்ணப்பம் 
நிறைவேற்றப்பட்டது . இவ் வேண்டுகோள்களுக் கேற்ப , பம்பாய் 
ஆலை அதிபர்கள் , தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் வார விடுமுறை 
அளிக்க முன் வந்தார்கள் . இவ் வெற்றியினால் ஊக்கம் பெற்ற 
லொகாண்டே , பம்பாய் ஆலைத்தொழிலாளர் சங்கத்தை ( Bombay 
Mill - hands Association ) நிறுவினார் . அதன் தலைவராக அவரே 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அரசாங்கத்திற்கும் , வேலையளிப்போர் 
களுக்கும் தொழிலாளர்களின் நியாயமான குறைகளைப் பற்றி 
எடுத்துச் சொல்வதற்கு ஒரு தொழிலாளர் செய்தித் தாளையும் 
தீனபந்து ( ஏழைகளின் நண்பன் ) என்ற பெயரில் லொகாண்டே 
தொடக்கினார் . 


வேலைநிறுத்தங்கள் : 1882 ஆம் ஆண்டிற்கும் 1890 ஆம் 
ஆண்டிற்குமிடைடயே , பம்பாய் , சென்னை மாநிலங்களில் மட்டும் 
சுமார் 25 வேலை நிறுத்தங்கள் ஏற்பட்டன . சிற்சில நோக்கங்கள் 
நிறைவேறியவுடன் இந் நிலையற்ற கிளர்ச்சிகள் மறைந்தன . 
தொழிலாளர் இயக்கமானது , அதன் வளர்ச்சியின் முதல் கட்டங் 
களில் ஏனைய இடங்களில் காணப்பட்ட இயக்கங்களைப் போன்று 
நலிவு அடைந்தது . மேலும் பஞ்சம் , மற்றும் பிளேக் (plague) 
போன்ற கொடிய பிணிகள் ஏற்பட்ட காலங்களிலும் , இவற்றின் 
விளைவாகப் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் நாட்டை 
அலைக்கழித்த வாணிப மந்தநிலையின் ( trade depression ) போதும் 
தொழிலாளர் இயக்கத்தை மக்கள் மறந்தே போயினர் . 


தொழிலாளர்களது அவலநிலைக்கு நிவாரணம் : 1904 ஆம் 
ஆண்டில் பருத்தி வாணிபம் மந்த நிலையிலிருந்து மீட்சி பெற்ற 
போது பல நெசவுத் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டன . 
தினமும் வேலை செய்ய வேண்டிய மணிக் கணக்கைப்பற்றி எந்தச் 
சட்டக் கட்டுப்பாடும் இல்லாததன் காரணமாக , தொழிலாளர்கள் 
நீண்ட நேரம் வேலை - செய்யக் கட்டாயப்படுத்தப்பட்டனர் . 
நீண்ட நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருப்பதைக் குறித்துத் 
தொழிலாளர்கள் மனம் புழுங்கிக் கொண்டிருந்தபோது , மாஞ் 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


செஸ்டர் வர்த்தகர்களும் ( Manchester merchants ), இந்தியாவில் 
வாணிகம் செய்துவந்த அயல் நாட்டவரும் தங்கள் சுயநலன்களைப் 
பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு ஆங்கிலோ - இந்திய 
செய்தித் தாள்களின் மூலமாகத் தொழிலாளர்களின் அவல நிலை 
குறித்து மிகவும் வருத்தம் தெரிவித்தார்கள் . குறைந்த கூலிகளை 
வாங்கிக் கொண்டு இந்தியத் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் 
நீண்ட நேரங்களுக்கு உழைப்பது என்பது , பிரிட்டிஷ் மற்றுமுள்ள 
அயல்நாட்டு நலன்களுக்குப் பாதகமாக அமைந்தது . காரணம் , 
இதனால் இந்திய மில் தயாரிப்புப் பொருள்களின் விலைகள் குறைந் 
தன . அதன் விளைவாக அயல்நாட்டுச் சரக்குகளின் விலைகளையும் 
குறைக்க வேண்டியிருந்தது . இதனால் பிரிட்டிஷ் தொழிலாளர் 
களது கூலிகள் குறைந்தன . ஆகவே , அவர்களது வாழ்க்கைத் 
தரங்கள் வீழவேண்டி வந்தது . பிரிட்டிஷ், மற்றுமுள்ள அயல் 
நாட்டுத் தொழிலதிபர்களின் பாங்கு இருப்புகளும் பெரிதும் 
தாழ்ந்தன . ஆகவே , நெசவாலைகளில் உள்ள தொழிலாளர் வேலை 
நேரத்தை 12 மணியாகவும் , குழந்தைகளின் வேலை நேரத்தை 
6 மணியாகவும் குறைக்க இயற்றப்பட்ட 1911 ஆம் ஆண்டின் 
சட்டம் , உண்மையில் இயற்றப்படுவதற்குக் 

காரணமாக 
இருந்தவை , தம் சுயநலத்தைப் பேணிக் கொள்ள அயல் நாட்ட 
வர்கள் மறைமுகமாக எழுப்பிய எதிர்ப்பேயன்றி இந்தியத் தொழி 
லாளர்களின் கூக்குரல்கள் அல்ல . 


தொழிலாளர் இயக்க அமைப்பின் வளர்ச்சி : எனினும் , இந்தக் 
கட்டத்தில் 

அதாவது 1904 ஆம் ஆண்டிற்கும் ,, 1911 ஆம் 
ஆண்டிற்கு மிடையே , தொழிலாளர் இயக்கத்தின் அமைப்பில் 
பெரும் முன்னேற்றம் காணப்பட்டது . இக் காலக் கட்டத்தில் , 
வேலை நேரங்கள் அதிகப்படுத்தப்படுவதை எதிர்த்து பம்பாய் 
ஆலையில் ( Bombay Mills ) ஒரு வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது . 
அதோடு , கிழக்கு வங்காள ரயில்வே , ரயில்வே தொழிற்சாலைகள் , 
கல்கத்தாவிலுள்ள அரசாங்க அச்சுக்கூடம் ஆகியவற்றிலும் குறிப் 
பிடத்தக்க வேலைநிறுத்தங்கள் ஏற்பட்டன . 1905 ஆம் ஆண்டில் , 
வங்காளத்தில் தோன்றிய சுதேசி இயக்கத்தைப்பற்றி (Swadeshi 
movement) இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் . 
இயக்கம் என்கின்ற வகையில் அது தொழிலாளர்களுக்குப் பெரும் 
ஊக்கத்தை அளித்தது . வங்காளத்தில் , சில தலைவர்கள் அச்சுத் 
தொழிலாளர்களுக்கென ஒரு சங்கத்தை அமைத்தார்கள் . 
சென்னை , பம்பாய் , கல்கத்தா ஆகிய நகரங்களில் , தபால் தொழி 
லாளர் கழகங்கள் ( Postal Clubs) என்ற பெயரில் அத் துறைப் 
பணியாளர்கள் தங்களுக்கெனச் சங்கங்கள் ஏற்படுத்திக் கொண் 
டார்கள் . அக் காலத்தில் மிகப் பெரும் அரசியல் தலைவராகத் 


அரசியல் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


5 


திகழ்ந்த லோகமானிய திலகர்மீது தேசத் துரோகக் குற்றம் 
சாட்டப்பட்டு அவருக்கு ஆறாண்டுச் சிறைத்தண்டனை வழங்கப் 
பட்டபோது , அதை எதிர்த்துப் பம்பாயில் 1908 ஆம் ஆண்டு ஒரு 
பெரும் வேலை நிறுத்தம் தொடர்ந்தாற்போல் ஆறு நாள்களுக்கு 
நடந்தது . தொழிலாளர் இயக்கம் , தனது உச்சக் கட்டத்தை . 
அப்போது தான் அடைந்தது எனலாம் . 1910 ஆம் வருடம் 
பம்பாயில் சில தயாள சிந்தை உடையவர்களால் தொழிலாளர் 
நலச் சங்கம் ( Kamgar Hitvardhak Sabha ) ஏற்படுத்தப்பட்டது . 
அரசாங்கத்திற்கு மனுக்களை அனுப்புவதும் , வேலையளிப்போர் 
களுக்கும் தொழிலாளர்களுக்கு மிடையே யுள்ள பூசல்களைத் 
தீர்த்து வைப்பதும் இச் சங்கத்தின் நோக்கங்கள் . இந்த நேரத்தில் 
முதல் உலகப்போர் மூண்டது . அப்போது , அவசியமான 
பண்டங்களின் விலைகள் ஏறின . இதனால் , வாழ்க்கைச் செலவு 
உயர்ந்தது ; தொழிற்சாலைகளில் வேலைகள் அதிகரித்தன . இது , 
தொழிலாளர் இயக்கத்திற்கு வலிவூட்டியது . என்றாலும் , முதல் 
உலகப் போரின் முடிவின் போது தான் , நவீன ெ தாழிலாளர் 
இயக்கமானது இந்திய மண்ணில் உண்மையிலேயே வேரூன்றியது . 


இவையே இந்தியத் தொழிலாளர் சங்க வரலாற்றின் முதல் 
கட்டத்தில் காணப்படுபவை . 


( 2 ) இயக்கத்தின் வளர்ச்சிக்குக் காரணங்கள் 


முதல் உலகப் போர் : இந்தியாவில் தொழிலாளர் சங்கங்கள் 
சற்றேறக் குறைய 80 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டன . 
என்றாலும் , ஒழுங்குற அமையப் பெற்ற ஓர் இயக்கமாக அது 
உருவெடுத்தது முதல் உலகப் போரின் முடிவின் போதே யாகும் . 
முதல் உலகப் போர் நடந்து ஓய்ந்த பிறகே நவீன தொழிலாளர் 
சங்கம் செயல்படத் தொடங்கிற்று . பொருளாதார , அரசியல் சூழ் 
நிலைகள் மக்களை விழிப்படையத் தூண்டின . யுத்த காலத்தில் , 
விலைகள் ஏறிக் கிடந்தன . ஆனால் , அதற்கேற்றாற்போல் கூலிகள் 
உயரவில்லை ; வேலையளிப்போரோ அபரிமிதமான இலாபங்களைப் 
பெற்று வந்தார்கள் . அரசியல் துறையில் புதிய கருத்துகள் புகத் 
தொடங்கின . சுய ஆட்சி தேவை என்று இந்தியத் தேசியக் 
காங்கிரஸ் ( Indian National Congress ) வேண்டுகோள் விடுத்தது . 
வை அனைத்தும் தொழிலாளரிடையே அமைதியின்மையை ஏற் 
படுத்தின . 1920 ஆம் ஆண்டின் தனிப்பட்ட அம்சம் இதுவே . 
இவ்விதச் சூழ்நிலைகளே பல தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கப் 
படுவதற்குக் காரணமாய் இருந்தன . 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


யுத்த காலத்தில் , இந்தியத் தொழிலாளர் வகுப்பைச் 
சேர்ந்த பலர் , இராணுவத்தில் சேர்ந்து போர் வீரர்களாக மேற் 
கத்திய நாடுகளுக்குச் சென்றனர் . முதல் உலகப் போரின் இந்த 
ஓர் அம்சமும் தொழிலாளர்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்பட 
மிகவும் உதவியாய் இருந்தது எனலாம் . மேற்கத்திய நாட்ட 
வனுக்கும் , கிழக்கத்திய நாட்டவனுக்கும் வேற்றுமையே இல்லை ; 
மக்களனைவருக்கும் ஒரேவிதமான ஆற்றல் , அறிவு , பலம் . குறை 
பாடுகள் இருக்கின்றன . மேற்கத்தியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை 
வசதிகள் அமைந்திருப்பதற்குக் காரணங்கள் , அவர்களிடையே 
காணப்பட்ட பெரும் ஒற்றுமையும் வாய்ப்புகளுமேயாகும் 
என்று இவர்கள் உணர வாரம்பித்தனர் . 


அரசியல் தலைவர்களின் ஆதரவு : தொழிலாளர் சங்கங்கள் 
அமைக்கப்படுவதற்கும் , வளர்ச்சி யுறுவதற்கும் , அரசியல் தலை 
வர்கள் பெரிதும் உதவியாக இருந்தனர் . லோகமானிய திலகர் , 
அன்னிபெசன்ட் , மகாத்மா காந்தி போன்றவர்களால் தொடங் 
பெற்ற இயக்கங்கள் , தொழிலாளர்களிடையே ஒருவிதப் 
பரபரப்பை ஏற்படுத்தின. அதிலும் , குறிப்பாக 1919 ஆம் 
ஆண்டிலிருந்து 1921 ஆம் ஆண்டு வரை , 

காந்தியவர்களால் 
நடத்தப் பெற்ற ஒத்துழையாமை இயக்கமும் ( Non - Cooperation 
Movement) , விவசாயிகள் தொழிலாளர்கள் முதலியவர் களது நலன் 
களைப் பாதுகாப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் 
பாமர மக்களைப் பெரிதும் கவர்ந்தன . மகாத்மா காந்தியவர்கள் , 
அகமதாபாத் நெசவுத் தொழிலாளர் சங்கத்தை ( Ahmedabad 
Textile Labour Association ) நிறுவி அதன்மூலம் , நேரடி நட 
வடிக்கையில் ஈடுபடுவதற்கு முன்னர் , தொழிலாளர்கள் பேச்சு 
வார்த்தைகள் மூலமாகவும் , அமைதியான வழிகளிலும் தொழிற் 
பூசல்களைத் தீர்த்துக்கொள்ள முயல வேண்டும் என்று கற்பித் 
தார் . 

சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு ( The International Labour 
Organisation ) : சர்வதேசத் தொழிலாளர் அலுவலகம் ( Inter 
national Labour Office ) ஏற்படுத்தப்பட்டு , சர்வதேசத் தொழி 
லாளர் வருடாந்தர மாநாடுகள் பல நடந்து வந்ததும் , இந்தியாவில் 
தொழிலாளர் சங்கங்கள் நிறுவப்படுவதற்கு ஒரு நேரடிக் காரண 
மாக அமைந்தது எனலாம் . இச் சர்வதேச அமைப்புத் தோன்று 
வதற்கு ஒத்துழைத்த நாடுகளில் ஒன்று இந்தியா . இம் மாநாடு 
களில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளை , இந்திய அரசாங்கம் 
நாட்டிலுள்ள தொழிலாளர் சங்கங்களையும் , வேலையளிப்போர் 
சங்கங்களையும் கலந்து ஆலோசித்துத் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


7 


தது . இதற்கு அனுசரணையாக இருக்கும் பொருட்டு , அகில 
இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் ( All India Trade Union 
Congress ) அமைக்கப்பட்டது . இணைக்கப்பட்ட பல்வேறு சங்கங் 
களின் பிரதிநிதிகளைக் கொண்ட ஒரு மைய அமைப்பாக இது 
நிறுவப்பட்டது . 


ரஷ்யப் புரட்சி : ஜார் மன்னர்கள் ஆட்சி வீழ்ந்த பிறகு 
ரஷ்யாவில் ஒரு பெரும் மாறுதல் நிகழ்ந்ததும் , பொதுவுடைமை 
ஆட்சி நடைமுறைக்கு வந்ததும் , இந்தியத் தொழிலாளர்களுக்கு 
மேலும் ஊக்கமளிப்பதாயிருந்தது . 


( 3 ) வளர்ச்சிக்குத் தடையாயிருந்த சக்திகள் 

தாற்காலிகச் சங்கங்கள் ( Adhoc Association ) : 19 ஆம் நூற் 
ராண்டின் தொடக்கத்தில் , பலநாடுகளில் பேரளவு உற்பத்தி ஆலைகள் 
( Large Scale Industries ) ஏற்படுத்தப்பட்டதோடு , தொழிலாளர் 
சங்கங்களும் தோன்றலாயின . தற்போது காண்பதற்கரிய உரிமை 
யோடு , ஆரம்பக் கட்டங்களில் வேலையளிப்போர்கள் , மிகவும் 
பழமையான தேவை - அளிப்பு விதியையே ( Law of Supply and 
Demand) வற்புறுத்தி , அவரவர் விருப்பம்போல் அச்சமின்றி 
வேலை நேரங்களையும் , கூலிகளையும் , வேலைச் சூழ்நிலைகளையும்பற்றித் 
தீர்மானிப்பது வழக்கமா யிருந்தது . ஆகவே , இச் சூழ்நிலைகள் 
காரணமாக , வேறெந்த உயர்ந்த குறிக்கோள்களும் இலட்சியங் 
களும் இல்லாவிட்டாலும்கூட , தற்காப்பிற்கெனத் தொழி 
லாளர்கள் ஒன்றுகூடி வேலையளிப்போர்களுக்கெதிராகத் தங்களைப் 
பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது . இதனால் , 
சங்கங்களை ஆங்காங்கு அமைக்க வேண்டும் என்ற கருத்தின்பால் , 
சாதாரணவகைத் தொழிலாளர்கள் ( anskilled workers ) அனை 
வரும் ஈர்க்கப்பட்டனர் . ஆரம்பத்தில் , தாற்காலிக நோக்கங்களுக் 
காக மட்டுமே சங்கங்களை அமைப்பது என்ற வழக்கம் கடைப் 
பிடிக்கப்பட்டது . ஆனால் , அனுபவ வாயிலாக இவ் வமைப்புக் 
களின் பலனை உணர்ந்த இந்தத் தொழிலாளர்கள் , தாற்காலிக 
நோக்கங்களுக்காகக் கூட்டுகள் ( combination ) அமைப்பதையோ 
தாற்காலிகச் சங்கங்கள் நிறுவுவதையோ 

விரும்பாது , 
தொழிலாளர் சங்கங்களைப் போன்ற நிரந்தரமான , நிலையான 
அமைப்புகளை ஏற்படுத்த வாரம்பித்தனர் . இதைப் 
தொழிலாளர் அமைப்புகள் தோன்றுவதற்குப் பல்லாண்டுகளுக்கு 
-முன்பே தங்களது 

நலன்களைப் 

பாதுகாக்க , தங்களுக்கும் 
இவை போன்ற நிலையான கூட்டுக்கள் தேவை என்பதை வேலை 
யளிப்போர்கள் உணர்ந்திருந்தார்கள் . 


போன்ற 


8 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சங்கத்தில் சேரும் உரிமைக்கு அங்கீகாரம் : தொழிலாளர்களுக்குக் 
கூடுதலான கூலிகளும் , நல்ல வேலைச் சூழ்நிலைகளும் , உதவிகளும் , 
மற்ற வசதிகளும் தேவை என்று தொழிலாளர் சங்கங்கள் கேட்டுக் 
கொண்டதன்காரணமாக அவை தொடக்கத்திலிருந்தேவேலையளிப் 
போர்களின் வெறுப்புக்குள்ளாயின . அரசாங்கத்தின் வெறுப்புக் 
கும்கூட அவை ஆளாயின . இதற்குக் காரணம் , அவைகளால் 
ஏற்படக் கூடிய வேலைநிறுத்தமானது , மக்களுக்கு 

அரசாங்கம் 
அளிக்க வேண்டிய சட்டத்திற்கும் அமைதிக்கும் குந்தகம் விளை 
விக்கக்கூடியதாகக் கருதப்பட்டது . வேலைநிறுத்தம் செய்வதற் 
கும் , வெளியடைப்புச் செய்வதற்கும் தண்டனைகள் இருந்தும்கூட , 
அவை பல்வேறு நாடுகளில் அடிக்கடி நிகழ ஆரம்பித்தன . இதனால் , 
அரசாங்கம் படிப்படியாகத் தொழிலாளர்களுக்கு , அமைப்பு 
களில் சேரும் உரிமையைக் கூடுதலாகவோ அல்லது குறை 
வாகவோ தர ஒப்புக் கொண்டது . தம் மக்களுக்குச் சங்கங்களில் 
சேருகின்ற உரிமையை வழங்கும் எந்த ஒரு ஜனநாயக நாடும் , 
தொழிலாளர் வகுப்பைச் சார்ந்தவர்களுக்கு மட்டும் அவ் வுரி 
மையை வழங்க மறுக்குமானால் , அதில் நியாயமோ நீதியோ 
இருக்கமுடியாது எனலாம் . ஆகவே , 

தொழிற்சாலை 
யில் வேலைசெய்ய மறுப்பதற்குத் தனிப்பட்ட ஒரு தொழிலாளிக்கு . 
உரிமை தரப்படுமானால் , அதே உரிமை ஒரு குறிப்பிட்ட வேலை 
யளிப்போனிடம் அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்யப் பல 
தொழிலாளர் ஒன்றுசேர்ந்து மறுப்பதற்கும் தரப்பட வேண்டும் 
என்பதுகாலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . தொடக்கத்தில் 
கூட்டுச் சேருவதற்கும் சங்கம் அமைப்பதற்கும் உரிமை மறுக்கப் 
பட்டது . இதற்கு அரசாங்கமும் ஆதரவாயிருந்தது . தொழில் 
சம்பந்தமான நோக்கங்களுக்காகக் கூட்டுச் சேருவதைக் குற்ற 
மென்று பல நாடுகளில் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன . ஆனால் , 
இச் சட்டங்கள் பிறகு ஒவ்வொன்றாக ரத்து செய்யப்பட்டன . 
இங்கிலாந்தில் 1824 ஆம் ஆண்டிலும் , ஐரோப்பிய 

நாடுகளில் 
19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் , ரஷ்யாவில் இருபதாம் நூற் 
றாண்டிலும் இவை ரத்து செய்யப்பட்டன . 


சங்கச் சுதந்திரம் (Freedom of Association )பற்றிச் சர்வதேசத் 
தொழிலாளர் அமைப்பு நிறைவேற்றிய தீர்மானங்கள் தொழி 
லாளர்களுக்குச் சங்க உரிமை கிடைக்கவும் , சங்கம் அமைக்கும் 
உரிமைக்குப் பாதுகாப்புக் கிடைக்கவும் பெரிதும் 

உதவியாய் 
இருந்தன . 


இந்தியத் தொழிலாளர் சங்கச் சட்டம் , 1926 : தொழிலாளர்கள் 
சங்கத்தில் சேர்ந்து செயலாற்றும் உரிமை , இந்தியத் தொழிலா 


9. 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


ளர்களுக்கு , 1926 ஆம் ஆண்டில் இந்தியத் தொழிலாளர் சங்கச் 
சட்டம் ( Indian Trade Unions Act ) நிறைவேற்றப்படும் வரை 
மறுக்கப்பட்டு வந்தது . நாட்டில் அப்போதிருந்த சட்டத்தின்படி 
தொழிலாளர் சங்கங்களின் பதவியாளர் மீது , வேலையளிப்போர் 
களது ஒப்பந்த உரிமைகளையும் பொறுப்புகளையும் குலைத்து வருவ 
தாகவும் , சுதந்திரமாகத் தொழிலையும் வர்த்தகத்தையும் செய்து 
வருவதற்கு அவர்களுக்குத் தரப்பட்டிருக்கும் உரிமையில் தலையிடு 
வதாகவும் குற்றம்சாட்டி அவர்களுக்கெதிராகச் சிவில் நடவடிக்கை 
எடுக்கப்படலாம் . அதோடு , எந்த ஒரு கூட்டு நடவடிக்கைக்காக 
வும் அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் தொடரப்பட்டுத் தண் 
டனைகள் தரப்படலாம் . 


நடவடிக்கையில் 


உண்மையில் இதைப் போன்றதொரு சூழ்நிலை சென்னையில் 
1921 ஆம் ஆண்டு ஏற்பட்டது . பக்கிங்காம் கர்னாடிக் மில்லின் . 
( Buckingham & Carnatic Mills ) தொழில் 
சென்னைத் தொழிலாளர் சங்கத்தின் ( Madras Labour Union ) 
தலைவர்கள் தலையிடக் கூடாது எனச் , சென்னை உயர் நீதிமன்றம் 
கட்டளை யிட்டபோது இந் நிலை தெளிவாகியது . இந்தத் தீர்ப்பினால் 
தொழிலாளர் சங்கம் சிதைவுற்றது . சங்க உரிமை இல்லாததன் 
காரணமாகத் தொழிலாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் 
என்பதை இது தெளிவுபடுத்தியது . ஆகவே , இந்தியாவின் நவீன 
தொழிலாளர் இயக்கத்தின் தந்தை என்று புகழப்பட்ட என் . எம் . 
ஜோஷி இந்தியப் பாராளுமன்றத்தில் தொழிலாளர் சங்க மசோதா 
வைக் ( Trade Union Bill ) கொண்டு வந்தார் . உடனடியாக இம் 
மசோதா நிறைவேற்றப்படவில்லை என்றாலும்கூட , ஐந்தாண்டு 
களின் அயரா உழைப்பின் காரணமாக 1926 ஆம் ஆண்டில் 
இந்தியத் தொழிலாளர் சங்கச் சட்டம் இயற்றப்பட்டது . இச் 
சட்டம் தொழிலாளர் சங்கத்திற்கு ஒரு சட்டபூர்வமான இடத் 
தைக் கொடுத்ததோடல்லாது , கூட்டு நடவடிக்கைகளுக்காக 
அதன் பதவியாளர்கள் மீது சிவில் , கிரிமினல் வழக்குகள் தொடர 
முடியாதவாறு அவர்களுக்குக் காப்புரிமையை (immunity ) வழங் 
கிற்று . 


வேலைநிறுத்த உரிமையும் கதவடைப்பு உரிமையும் : விரும்பிய 
படி தன் உழைப்பை அளிக்கவும் , விரும்பாதபோது வேலை செய்ய 
அறவே மறுக்கவும் ஒரு தனிப்பட்ட தொழிலாளிக்கு உரிமை 
உண்டு என்ற ஒரு 

பொதுக் 

கருத்தை அடிப்படையாகக் 
கொண்டது தான் வேலை நிறுத்த உரிமை ( Right to strike) . இந்த 
உரிமை பல நாடுகளில் பல்வேறு வழிகளில் கட்டுப்பாடு செய்யப் 
பட்டிருக்கிறது . உதாரணமாக , சில நாடுகளில் விவசாயத் 


10 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நாடுகளில் 


தாழிலாளர்கள் வேலைநிறுத்தம் 

செய்ய அனுமதிக்கப்படுவ 
தில்லை . 

அவ்வாறு அவர்கள் வேலை நிறுத்தம் செய்வார்களே 
யானால் , ஒன்று அவர்கள் தண்டிக்கப்படுவர் ; அல்லது போலீசா 
ரால் வேலைக்குத் திரும்பவும் கொண்டுவரப்படுவர் . கப்பற் 
பயணத்தின்போது வேலைநிறுத்தம் செய்வதிலிருந்து கப்ப 
லோட்டிகள் 

தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் . இதைப் 
போலவே சமுதாயத்தின் தேவைகளுக்கு மிகவும் அவசியமாக 
இருக்கின்ற சில பணிகளில் வேலைநிறுத்தங்கள் தடை செய்யப் 
பட்டிருக்கின்றன ; 

அல்லது 

கட்டுப்படுத்தப்பட்டிருக் 
கின்றன . இவைகளில் வேலை நிறுத்தங்கள் வேலை ஏற்படுவதற் 
கான அறிகுறிகள் காணப்படுமேயானால் படைகள் திரட்டப் 
படும் ; அல்லது அவ்வேலைகளைச் செய்து வருமாறு ராணுவத்திற்கு 
உத்தரவு பிறப்பிக்கப்படும் . பிரச்சினை முடிகின்றவரை இவர்கள் 
அவ்வேலைகளைச் செய்து வருவர் ; இவ்வாறாக , ஒழுங்கையும் அமைதி 
யையும் பாதுகாப்பதற்காகச் சில தொழிற்சாலைகளில் வேலை 
நிறுத்த உரிமை கட்டுப்படுத்தப்படுகிறது . 
அரசியல் நோக்கங்களைக் கொண்ட வேலைநிறுத்தங்கள் தடை 
செய்யப்படுகின்றன . 

அடையாள வேலை நிறுத்தங்களுக்கும் அதே 
கதியே . 

தொழிலாளர்களது நியாயமான கோரிக்கைகளை வேலையளிப் 
போர்கள் 

காரணமின்றி ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதும் , 

வழிகளிலும் தீர்வு காண்பதற்கு முயன்று அது 
தோல்வியுறும்போதும் , வேலைநிறுத்தமானது ஒரு சக்தி வாய்ந்த 
கருவியாகத் தொழிலாளர்களுக்குப் பயன்படுகிறது . இதற்குச் 
சரிநேர்படிவமாக வேலையளிப்போர்களிடமிருக்கும் , கருவிதான் 
கதவடைப்பு ( lock out ). தொழிலாளர்கள் 

காரணமின்றி 
அல்லது நியாயமின்றி நடந்து கொள்கின்றனர் 
யளிப்போன் கருதும்போது கதவடைப்புச் செய்கிறான் . இது தொழி 
லாளர்களுக்கு வேலையின்மையை விளைவிக்கிற எனவே , தொழி 
லாளர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுக்கும் வகையில் கதவடைப்புச் 
செய்யும் சக்தி வேலையளிப்போனிட மிருக்கிறது . இதற்கு எதிராக , 
தொழிற்சாலையை இயங்கவைக்கும் வாய்ப்பினை வேலையளிப்போன் 
இழக்கச் செய்கின்ற வகையில் வேலைநிறுத்தம் செய்கின்ற சக்தி 
ஒழுங்குற அமைக்கப்பெற்ற ஒரு 

வலிவான 

தொழிலாளர் 
சங்கத்திட மிருக்கிறது . 

பெரும்பாலான நாடுகளில் சட்டங்கள் வேலை நிறுத்தங்களை 
யும் , கதவடைப்புகளையும் ஒரே விதமான அடிப்படையில் தீர்த்து 
வைக்க முயன்றிருக்கின்றன . வேலையளிப்போர்களும் வேலையாள் 
களும் ஒருவரை ஒருவர் வற்புறுத்தி ஒரு சமரச முடிவுக்கு வரச் 


எல்லா 


என்று வேலை 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


11 


செய்வதற்குப் பயன்படுத்தும் நடவடிக்கைகள் சில அவர்களால் 
மேற்கொள்ளப்படலாம் . கிளர்ச்சிக்குத் தூண்டும் தொழிலாளர் 
களை முதலாளிகள் கருப்புப்பட்டியலில் ( Black listing ) சேர்த்து 
விட்டதாகக் கூறலாம் . அதேபோல் தொழிலாளர்கள் நிரபராதிப் 
பட்டியல்களையும் , தொழிற்சங்கச் சின்னங்களையும் பயன்படுத்தக் 
கூடும் . 


தொழிற்பூசல் சட்டம் , 1929 ( The Trade Disputes Act ) : ஆரம்ப 
நாள்களில் வேலை நிறுத்த உரிமையும் , கதவடைப்பு உரிமையும் 
அங்கீகரிக்கப்படவில்லை . முதன்முதலாக , 1929 ஆம் ஆண்டின் 
தொழிற்பூசல்கள் சட்டத்தின் விதிகளின் கீழ்த்தான் இது மறை 
முகமாக அங்கீகரிக்கப்பட்டது . தொழிற்பூசல்களை அமைதியான 
வழியில் தீர்க்கக்கூடிய ஒரு சமரச முறையை ஏற்படுத்த வேண்டும் 
என்பது அச் சட்டத்தின் நோக்கம் . தகுந்த நோட்டீஸ் தராமல் 
பொதுநலத் தொழில்களில் ( Public utility 

services ) வேலை 
நிறுத்தம் செய்வதும் , கதவடைப்புச் செய்வதும் சட்டத்துக்கு 
விரோதமானவை என்றும் தண்டனைக் குரியவை என்றும் அறிவிக் 
கப்பட்டது . பொது நலத் தொழில்களில் மட்டுமின்றி வேறு பல 
தொழில்களிலும் சில கட்டுப்பாடுகளை 1947 ஆம் ஆண்டின் 
தொழிற்பூசல் சட்டம் கொண்டுவந்தது . 


அங்கீகாரம் : வேலையளிப்போர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய 
உரிமை தொழிலாளர் சங்கங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது 
சங்கச் சுதந்திர உரிமையோடு (Right of freedom of association ) 
தொடர்புடையதாகும் . தொழிலாளர் சங்கத்தை அங்கீகரித்து 
அதோடு பொதுவா ன நலன்கள் பற்றிப் பேசுவதற்கு வேலையளிப் 
போன் மறுப்பானேயாகில் , தொழிலாளர் சங்கம் தனது குறிக் 
கோளை அடையவே முடியாது . இதைப் போன்ற அங்கீகாரம் 
இல்லாதபோது தொழிலாளர் சங்கத்திற்கு இருக்கின்ற ஒரே வழி 
பலப் பரீட்சையில் இறங்குவதேயாகும் . இது , தொழில் தகராறு 
களுக்கும் அமைதியின்மைக்கும் கொண்டுபோய்விடும் . 


இந்த உரிமை வேலையளிப்போர்களால் சுலபத்தில் தரப்படுவ 
தில்லை . ஏனெனில் , தொழிற்சாலைக்குத் தாங்கள் முதலீடு செய் 
திருக்கும்போது , அதன் விஷயங்களில் வேறு யாரும் ( தொழிற் 
சாலையில் வேலை செய்துவரும் தொழிலாளர்களையும் சேர்த்து ) 
தலையிடுவதைத் தாங்கள் பொறுக்கத் தேவை இல்லை என்று வேலை 
யளிப்போர்கள் கருதுகின்றார்கள் . எனினும் , காலப்போக்கில் 
வேலையளிப்போர்களில் சிலர் , முணுமுணுத்துக் கொண்டாகி 
லும் தொழிலாளர்களுக்கும் அவர்களது அமைப்புகளுக்கும் ஒரு 


12 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சில உரிமைகளைத் தர ஒப்புக்கொண்டார்கள் . ஆனாலும் , அவர் 
களில் மனப்பூர்வமாகத் தொழிலாளர் சங்கங்களுக்கு அங்கீகாரம் 
அளித்தவர்கள் மிகச் சிலரே யாவர் . 


தொழிலாளர் சங்கமும் தொழிற்றுறை ஜனநாயகமும் ( Industrial 
Democracy ) : தொழிற்றுறையின் ஒரு முக்கியமான அங்கம் 
தொழிலாளர் சங்கம் . சம்பந்தப்பட்ட எல்லாத் தொழிலாளர் 
களும் , வேலையளிப்போர்களும் , அரசாங்கமும் , பொதுமக்களும் 
அதன் முக்கியத்தையும் , தேசிய வாழ்க்கையில் அதற்குள்ள இடத் 
தையும் உணர்ந்தாலொழியத் தொழிற்றுறை ஜன நாயகம் வெற்றி 
பெறாது . தொழிலாளர் சங்கத்தை வலிவுள்ளதாகவும் , பொறுப் 
புள்ளதாகவும் ஜனநாயக அம்சமுள்ளதாகவும் இருக்கச் செய்யத் 
தொழிலாளர்கள் பாடுபட வேண்டும் . வேலையளிப்போர்கள் , 
தொழிலாளர் சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதோடல்லாது , 
தொழில் நடத்திச் செல்வதற்கு அது இன்றியமையாதது என்ப 
தையும் உணர வேண்டும் . 


அரசியலில் அடி யெடுத்து வைத்தல் : ஒரு தொழிலுக்கு ஒரு 
சங்கம் தேவை என்பது எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம் . 
ஆனால் , நடைமுறையில் இந்தியத்தொழிலாளர் சங்கங்கள் அரசியல் 
கட்சிகளோடு சேர்ந்து பிரிந்து கிடக்கின்றன . 

தொழிலாளர் 
இயக்கத்தில் அரசியல் நுழைந்ததனாலும் , அதில் அரசியல் கட்சி 
களின் தலைவர்கள் அதிகாரம் செய்வதனாலும் , தொழிலாளர் 
இயக்கத்தின் ஒற்றுமையும் பலமும் சீர்குலைவு அடைந்திருக்கின்றன . 
ஆகவே , இந்தியத் தொழிலாளர் சங்கத்தின் அமைப்பில் பலவீனம் 
ஏற்பட்டிருக்கிறது ; தொழிலாளர்களது நலன்களை மேம்படுத்த 
வும் பாதுகாக்கவும் அதனிடம் சக்தி இல்லை . 


( 4 ) தொழிலாளர் சங்க வளர்ச்சியின் கட்டங்கள் 

( Stages of Trade Union Movement ) 


முதல் உலகப் போருக்குப் பிறகு 

தொழிலாளர் சங்கம் 
வளர்ந்த வரலாற்றை 

நான்கு 

பகுதிகளாகப் பிரிக்கலாம் , 
1919-30 , 1930-39 , 1939-46 , 1946-56 . 


1. 1919--30 

சலுகைகளைப் பெறுவதற்கும் . கூலிகளை உயர்த்துவதற்கும் , 
வேலைச் சூழ்நிலைகளைச் சீர்படுத்துவதற்கும் வேலை நிறுத்தமானது 
ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கும் என்பதை முதல் உலகப் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


13 


போருக்குப்பிறகு இந்தியத் தொழிலாளர்கள் உணர்ந்தனர் . முதல் 
உலகப் போர் தொழிலதிபர்களுக்கு நிறைந்த இலாபத்தைக் 
கொடுத்ததோடல்லாது விலைகளையும் வேறு ஏற்றி வைத்தது . 
ஆனால் , அதற்கேற்றாற்போல் கூலிகள் உயரவில்லை . 

இதனால் , 
தொழிலாளர்கள் துன்பத்திற்குள்ளாகினர் . இதன் விளைவாக 
1918-19 - ல் தொடர்ச்சியாக வேலை நிறுத்தங்கள் ஏற்பட்டன . 
சென்னையில் பக்கிங்காம் கர்னாடிக் மில்ஸ் தொழிலாளர்கள் செய்த 
வேலை நிறுத்தம் தெற்கேயிருந்த தொழிலாளர் இயக்கத்திற்கு 
ஊக்க மளித்தது . இவ் வேலை நிறுத்தம் தொழிலாளர்களுக்கு 
இன்னலைக் கொண்டுவந்ததென்றாலும் , அவர்களது குறிக்கோளைப் 
பலப்படுத்தியது . அவர்களது வேலைச் சூழ்நிலைகளையும் மேம் 
படுத்தியது . மறுபடியும் 1919-20 - ல் , 1.5 இலட்சம் தொழிலா 
ளர்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் வேலைநிறுத்தம் பம்பாய்ப் 
பஞ்சாலைகளில் ஏற்பட்டது . இவ் வேலைநிறுத்தத்திற்குக் காரண 
மாயிருந்தவை : நீண்ட வேலை நேரங்கள் , சீர்கெட்ட குடியிருப்புச் 
சூழ்நிலைகள் , வசதிகள் இல்லாமை , மேற்பார்வை அதிகாரிகள் 

தாழிலாளர்களுக் கிழைத்த தீங்கு முதலியன . 1921 ஆம் 
ஆண்டில் நாட்டின் நிலைமை மிகவும் கவலைக் கிடமானதாக 
இருந்தது . அவ் வாண்டில் ஏற்பட்ட வேலைநிறுத்தங்களின் 
எண்ணிக்கை 396. இவைகளில் 6 இலட்சம் தொழிலாளர்கள் பங்கு 
கொண்டனர் . 

மத்தியத் தொழிலாளர் சங்க அமைப்பு ( Central Trade Union 
Organisation ) : இவ் வேலைநிறுத்தங்களின் 

விளைவாக இந்தியத் 
தொழிற்சாலைகள் சட்டம் திருத்தம் பெற்றது ; தொழிலாளர் 
களின் பல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன . ஊதியங்கள் 
மீது மறுபரிசீலனை , இதர நிபந்தனைகள் , வேலைச் சூழ்நிலைகள் 
- முதலியவை பற்றிய தபால் ஊழியர்களின் கோரிக்கைகளை 
விசாரித்து ஓர் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இந்திய அரசாங்கம் 
தபால் துறை விசாரணைக் கமிட்டியை ( Postal Enquiry Committee) 
நியமித்தது . நாடெங்கும் ஏற்பட்ட வேலைநிறுத்தங்கள் 
காரனமாக , 

தோன்றிய அமைதியின்மை கற்றறிந்த தலைவர் 
களையும் , 

அமைப்பாளர்களையும் தொழிலாளர் இயக்கத்தில் 
நுழைய வைத்தது . அவர்களது தலைமையின் கீழ் , ஒரு நிரந்தர 
மான அடிப்படையில் பல தொழிலாளர் சங்கங்கள் பல்வேறு 
தொழில்களில் அமைக்கப்பட்டன . நாட்டின் பல பாகங்களில் 
தனித்தனியாக இயங்கிவந்த தொழிலாளர் சங்கங்களின் 
பயனற்ற தன்மையை அறிந்த தொழிலாளர் இயக்கத் தலைவர்கள் , 
இச் சங்கங்களின் நடவடிக்கைகளை ஒன்றாக இணைத்து அவற்றை 
வழிநடத்திச் செல்வதோடல்லாது , 

கொள்கைகள் 


பொதுக் 


14 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


லாளர் 


பற்றிய விஷயங்கள் தொழிலாளரோடு சம்பந்தப்பட்ட செயல் 
திட்டங்கள் முதலியவைபற்றிய தங்களது கருத்துகளைச் சொல்லக் 
கூடியதாகவுமிருக்கின்ற ஒரு மத்திய அமைப்பை ஏற்படுத்துவது 
அவசியம் என்பதை உணர்ந்தனர் . எனவே , 1920 ஆம் ஆண்டு 
அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் (The All India 
Trade Union Congress ) அமைக்கப்பட்டது . சர்வதேசத் தொழி 
அமைப்பின் 

மாநாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டிய 
தொழிலாளர் பிரதிநிதியை ஒரு தகுதி வாய்ந்த அமைப்பின் 
ஆலோசனையின்படி இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்க வேண்டி 
யிருந்தது . இது , தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் அமைக்கப்படு 
வதற்கு மேலும் ஒரு தூண்டுகோலாக இருந்தது . 1919 ஆம் 
ஆண்டின் இந்திய அரசாங்கச் சட்டத்தின் விதிகளின்கீழ்ச் சில 
தொழிலாளர் பிரதிநிதிகள் மத்தியச் சட்ட மன்றத்திலும் ( Central 
Legislative Assembly ) மா நில மேல் சபைகளிலும் அங்கத்தினர் 
களாக நியமிக்கப்பட்டார்கள் . இதுவும் தொழிலாளர் இயக்கத் 
திற்கு ஒரு பெரும் ஊக்கத்தை அளித்தது . 


அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் குறிக்கோள்கள் : 
அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் அதன் தொடக்கத் 
திலிருந்தே இங்கிலாந்திலுள்ள தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் 
உதாரணத்தைப் பின்பற்றி வந்தது . தேவைப்படுகின்ற நேரங் 
களிலும் , இடங்களிலும் , தொழிலாளர்களது பொருளாதார , 
சமூக , அரசியல் நலன்களை அது பிரதிபலித்தது . அதன் முக்கியக் 
குறிக்கோள்களில் ஒன்று , நாட்டிலுள்ள எல்லாத் தொழிலாளர் 
அமைப்புகளோடும் ஒத்துழைத்து , அவைகளின் நடவடிக்கைகளை 
ஒன்றாக இணைப்பதும் , தொழிலாளர் சங்கம் நுழையாமலிருக் 
கின்ற இடங்களில் அதைப் பரவச் செய்வதற்கு வழிகாட்டுவது 
மாகும் . மா நிலங்களிலுள்ள சங்கங்கள் 

ஒரு 

குறிப்பிட்ட 
தொகையைச் செலுத்திவிட்டுக் காங்கிரசோடு இணைந்தன . 
இணைப்பை நாடுகின்ற சங்கங்கள் உண்மையான அங்கத்தினர் 
களைக் கொண்டவையாகும் என்பது திருப்திகரமாக நிரூபிக்கப் 
பட்ட பிறகே , அவை காங்கிரசோடு சேர்த்துக் கொள்ளப்படும் . 
மாநிலத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசுகள் , அந்தந்தப் பிரதேச 
அரசாங்கங்களுக்கும் , வேலையளிப்போர்களுக்கும் , 

வாணிபர் 
சங்கங்களுக்கும் ( Chambers of Commerce ) தொழிலாளர்களது 
பொதுக் கோரிக்கைகளையும் குறைபாடுகளையும் எடுத்துச் சொல்லி 
வந்தன . பிரதேச நலன்களைப் பொறுத்த 

விஷயங்களில் 
காங்கிரசோடு இணைக்கப்பட்ட சங்கங்களுக்குச் சுதந்திரம் உண்டு . 
ஆனால் , தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் அனுமதி கிடைத்திருந் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


15 


தால்தான் , நேரடி நடவடிக்கைக்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ 
நிதி அல்லது வேறு உதவி வழங்கப்படும் . 


என்று 
விளைவாக , 


மொத்தத் தொழிலாளர்களின் பொதுவான அரசியல் பொரு 
ளாதார முன்னேற்றத்தை அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரஸ் கவனித்துக் கொண்டது . ஆனால் , பல்வேறு தொழில் 
களிலுள்ள பலவகைத் தொழிலாளர்களது தனிப்பட்ட , மற்றும் 
பொதுவான குறைபாடுகளை நுட்பமான முறையில் கவனித்துப் 
பாதுகாக்க முடியும் 

அதனிடமிருந்து எதிர்பார்க்க 
முடியாது . இதன் 

பல்வேறு தொழில்களில் 
கூட்டிணைப்புகள் (Federations) தோன்றிச் சம்பந்தப்பட்ட 
தொழிலாளர்களுக்குப் பணிபுரிய ஆரம்பித்தன . இவ் விணைப்பு 
கள் காங்கிரசின் உறுப்பினர்களாக முடியாது . அதேபோல் 
அதற்கு விசுவாசம் காட்டுபவையும் அல்ல . ஆனால் , அவ் விணைப்பு 
களைச் சார்ந்த தனிப்பட்ட சங்கங்கள் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசின் உறுப்பினர்களாக முடியும் . நெசவு , சணல் , சிமென்ட் 
சுரங்கங்கள் முதலிய தொழில்களிலிருந்த சங்கங்கள் அவ்வாறு 
உறுப்பினர்களாயின . அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரஸ் அமைக்கப்பட்ட நேரத்திலேயே , ரயில்வே சங்கங்கள் 
அகில இந்தியத் தொழிலாளர் கூட்டிணைப்போடு ( The All India 
Railwaymen s Federation ) இணைந்துகொண்டன . 


தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்படும்போது , இந்திய 
அரசாங்கம் 

பொதுவாக அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசின் ஆலோசனையை நாடியது . உலகத்தின் மற்ற பாகங் 
களிலுள்ள அமைப்புகளோடு அது ஒரு நேரடியான தொடர்பினை 
வைத்துக்கொண்டிருந்தது ; தொழிலாளர்கள இலட்சியம் 
முன்னேற வேண்டுமென்பதற்காக 

வமைப்பு 
களோடு சேர்ந்தும் இணைந்தும் செயலாற்றியது . உலகத்துத் 
ெதாழிலாளர்களே ! ஒன்று சேருங்கள் என்ற கோஷம் அவர் 
களது இலட்சியத்திற்கு ஊக்கமளித்தது ; அவர்களும் பன்னாட்டு . 
நோக்கிலும் ஒற்றுமையிலும் நம்பிக்கை வைத்திருந்தனர் . 


அவ் 


தொழிலாளர் சங்கங்களின் வளர்ச்சி : 1920 ஆம் ஆண்டில் 
அகில இந்தியத் தொழிலாளர் சங்கம் நிறுவப்பட்டது , 

நாடெங் 
கணும் தொழிலாளர்களது பொதுவான இலட்சியம் முதன் 
முதலாக அங்கீகரிக்கப்பட்டது என்பதன் அறிகுறியாகும் . 
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் , பெரிய -சிறிய தொழில்களிலும் 
தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கப்படுவதற்கு அது ஒரு தூண்டு 
கோலாக இருந்தது . 1921 - லிருந்து 1925 வரை , தொழிலாளர் 


16 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சங்கங்களின் எண்ணிக்கை நான்கு மடங்காகவும் , அவைகளின் 
அங்கத்தினர் எண்ணிக்கை அதற்கதிகமாகவும் உயர்ந்தது . அக் 
காலப் பகுதியில் தொழிலாளர் இயக்கம் உண்மையிலேயே ஒன்றாக 
இணைந்திருந்தது ; தொழிலாளர் வகுப்பின் பல பிரிவுகளிடையே 
முழு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் காணப்பட்டன . 


தொழிலாளர் சங்கச் சட்டம் , 1926 ( The Trade Unions Act ) : 
நாட்டின் தொழிலாளர் இயக்க வரலாற்றின் ஒரு முக்கியமான 
நிகழ்ச்சி , 1926 ஆம் ஆண்டில் இந்தியத்தொழிலாளர் சங்கச்சட்டம் 
நிறைவேற்றப்பட்டதாகும் . பதிவு செய்துகொண்ட தொழி 
லாளர் சங்கங்களுக்கு ஒரு சட்ட பூர்வமான இடம் வழங்கப்பட்ட 
தோடன்றி , பதிவு செய்து கொள்வது என்பது , சிவில் வழக்குகளி 
லிருந்தும் கிரிமினல் நடவடிக்கைகளிலிருந்தும் எதிராகத் தொழி 
லாளர் சங்கங்களுக்கும் அவை தம் அங்கத்தினர்களுக்கும் ஒருவிதக் 
காப்புரிமையை (immunity ) அளித்தது . பதிவு செய்து கொண்ட 
தன் காரணமாகத் தொழிலாளர் சங்கங்களின் மதிப்பு , பொது 
மக்கள் , வேலையளிப்போர்களிடையே உயர்ந்தது . இயக்கத்திற்குக் 
கொடுக்கப்பட்ட உறுதியான நம்பிக்கை வாயிலாகப் பதிவு செய்து 
கொள்ளாத சங்கங்களும் நன்மை பெற்றன . இச் சட்டத்தின் 
கீழ் 1929 ஆம் ஆண்டு வரை 87 சங்கங்கள் பதிவு செய்து கொண்டி 
ருந்தன ; அவைகளின் அங்கத்தினர் எண்ணிக்கை 1,83,000 . 
இச் சட்டத்தின்கீழ் , பதிவு செய்து கொண்ட சங்கங்களின் எண் 
ணிக்கை சிறியதென்றாலும் , வலிவான சுறுசுறுப்பான அமைப்பு 
களின் பெரும் பகுதி அதில் இடம் பெற்றிருந்தது . 


தலைவர்களிடையே முரண்பாடு : இக் காலப்பகுதியின் இரண் 
டாவது கட்டத்தில் ( 1925-30 ) வெவ்வேறு கோட்பாடுகளும் 
உலக நோக்கும் தாம் தொழிலாளர் சங்க இயக்கத்தில் வலியுறுத் 
தப்பட்டன . இயக்கம் வளர்ந்து வருகையில் , சோவியத் ரஷ்யா 
தன்னைவலுப்படுத்திக் கொண்ட பிறகு , புரட்சி வழிகளை விரும்பிய 
வெளிநாட்டுத் தொழிலாளர் களுக்கு உதவியளிக்க முன் வந்தது . 
1927 ஆம் ஆண்டில் இரு வேறான கட்சிகள் இந்தியத் தொழிலாளர் 
சங்க இயக்கத்தில் தோன்றின . இவைகளை ஒரு சிலர் ‘ வல 
சாரிகள் , இட சாரிகள் 

என்றும் , வேறு சிலர் , ஜெனீவா 
ஆம்ஸ்டர்டாம் பிரிவினர் ( Geneva - Amsterdam Groups ) , மாஸ் 
கோவினர் ( Muscovites ) என்றும் அழைத்தனர் . அப்போது 
நடந்த காங்கிரசின் கூட்டங்கள் மிகவும் கலகலப்பாக இருந்தன . 
பெரும்பாலான தீர்மானங்கள் தொழிலாளர் வகுப்பு இயக்கத்தின் 
பன்னாட்டுக் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பற்றி இருந்தன . 
ஜெனீவா சர்வதேச மாநாட்டில் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


17 


கலந்து கொள்வது பற்றியும் , மாஸ்கோவில் நடந்த மூன்றாவது 
சர்வதேச மாநாட்டில் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் சேருவது 
பற்றியும் , ஆம்ஸ்டர் டாமிலுள்ள தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப் 
போடு தொடர்புகொள்ளத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசுக்கு 
அனுமதி மறுக்கப்படுவதைக் குறித்தும் சூடான விவாதங்கள் 
நடைபெற்றன . இவ் விரு கட்சிகளும் வெவ்வேறான தலைவர்களின் 
கீழ் , காங்கிரஸ் கூட்டங்களில் ஆதரவைத் திரட்டி அதிகாரத்தைக் 
கைப்பற்ற முயன்றன . மறுபடியும் தொடங்கப்பெற்ற அரசியல் 
நடவடிக்கை தொழிலாளர்களது கவனத்தை ஈர்த்ததோடு மேலே 
விவரித்த இரு கட்சிகளின் தலைவர்களையும் ஊக்குவித்தது . 


முரண்பாட்டின் விளைவுகள் : இம் முரண்பாடு இந்தியத் தொழி 
லாளர்களை மிகவும் பாதித்தது எனலாம் . கான்பூரிலும் , பம்பா 
யிலும் ஏற்பட்ட பெரும் நெசவாலை வேலைநிறுத்தங்களிலும் , 
காரக்பூர் , பொன்மலை , பம்பாய் போன்ற நகரங்களில் செய்யப் 
பட்ட கதவடைப்புக்களிலும் தொழிலாளர்கள் போட்டியிடும் 
தலைவர்களால் குழப்பி விடப்பட்டார்கள் . இதனால் பல வேலை 
நிறுத்தங்கள் தோல்வியுற்றன . இதைப்போன்ற கிளர்ச்சிகள் , 
அதிலும் குறிப்பாக ஒரு சில தொழிலாளர் சங்கங்களின் நட 
வடிக்கைகள் பம்பாயின் பஞ்சுத் தொழிலில் சுமார் ஆறுமாத 
காலத்திற்கு அமைதியின்மையை 

விளைவித்தன . 

வேலையளிப் 
போர்கள் , தலைவர்களிடையே காணப்பட்ட வேற்றுமைகளைத் 
தங்களுக்குச் சாதகமாக்கிக் கொண்டனர் . 


அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசில் பிளவு : கருத்தில் 
ஏற்பட்ட வேற்றுமைகள் இயக்கத்தின் பிளவிற்கு அடிகோலின. 
1929 ஆம் ஆண்டு நாக்பூரில் பண்டிட் ஜவகர்லால் நேருவின் தலைமை 
யின்கீழ் நடந்த தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் கூட்டத்தில் இப் 
பிளவு ஏற்பட்டது . 1928 ஆம் ஆண்டின் இறுதியில் முக்கிய பொது 
வுடமைவாதிகள் மீது தேசத் துரோகக் குற்றச்சாட்டு வழக்குத் 
தொடரப்பட்டது . அவ் வழக்குச் சுமார் இரு வருடம்வரை 
நடந்தது ; இறுதியில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் . நாக் 
பூபூரில் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் கூட்டம் நடந்து கொண்டு . 
இருந்தபோது , தொழிலாளர் பிரச்சினைபற்றி விசாரணைசெய்ய 
நியமிக்கப்பட்ட ராயல் குழு ( Royal Commission on Labour ) நாட் 
டில் சுற்றுப் பயணம் செய்து கொண்டிருந்தது . அக் குழுவிற்கெதி 
ராக மறியல் செய்ய வேண்டும் என்ற கருத்து அரசியல் வட்டா 
ரங்களில் அடிபட்டது . அரசியல் தொடர்பு கொண்ட தொழி 
லாளர் சங்கங்கள் அதையே செய்ய விரும்பின. இடசாரிகளும் 
அதைத் தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வந்தனர். இதைப் 

2 


18 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மான 


பற்றியும் , சான் பிரான்சிஸ்கோவின் பான் - பசிபிக் காங்கிரசோடு 
(Pan - Pacific -Congress ) தொழிலாளர் சங்கக் காங்கிரசை 
இணைப்பது பற்றியும் , சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
மாநாட்டிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புவது பற்றியும் காரசார 

விவாதங்கள் நடைபெற்றன . முடிவில் இடசாரிகள் 
திடீர் வாக்கெடுப்பில் வெற்றிபெற்று , தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசைக் கைப்பற்றினார்கள் . சிறுபான்மையினர் காங்கிரசை 
விட்டுப் பிரிந்து , ஓர் உயிருள்ள கொள்கை , செயல் திட்டம் , 
நோக்கங்களோடு அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் கூட்ட 
டிணைப்பை ( All India Trade Union Federation ) தோற்றுவித் 

இக் கூட்டிணைப்பு , தொழிலாளர் வகுப்பின் நலன்களை 
மேம்படுத்தும் 

ஆக்கக் கொள்கைகளில் பெரிதும் நம்பிக்கை 
கொண்டிருந்தது . 

இப் பிளவுபற்றி எவரும் வருத்தப்படுவர் 
என்றாலும் , வளர்ந்து வரும் இயக்கங்கள் பல இதைப்போன்ற 
தொரு கட்டத்தைத் தாண்டித்தானாக வேண்டும் என்பதை நாம் 
உணர வேண்டும் . அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் 
அதையேதான் செய்தது . 


தார்கள் . 


இயக் 


வேலையளிப்போர்களது போக்கு : இந்தியாவிலுள்ள 

வேலை 
யளிப்போர் தொடக்கத்திலிருந்தே தொழிலாளர் சங்க 
கத்தை வெறுப்போடு நோக்கி வந்தனர் ; அவர்களது போக்கு , 
வெளிப்படையான பகைமையைக் காட்டுவதாக இருந்தது . தங்க 
ளது விருப்பம் போல வர்த்தகத்தை நிர்வகிப்பதற்குத் தங்களுக்கு 
முழு உரிமை உண்டென்றும் , அவ்வுரிமையை ஆள்வதில் யாரும் 
தலையிடக் கூடாது என்றும் அவர்கள் வாதிட்டனர் . அவர்களில் 
ஒருவர் , நீதிமன்றம்வரை சென்று அவ்வுரிமையை உறுதிப்படுத்தி 
ஒரு சங்க அலுவலர்களுக் கெதிராக உயர்நீதி மன்றத்திலிருந்து 
கட்டளை பெறுவதில் வெற்றி பெற்றார் . வேலையளிப்போர்களில் 
பெரும்பாலோர் தொழிலாளர் சங்கங்களை அங்கீகரிக்க மறுத் 
தனர் ; அதோடு அவைகளின் செயல்திறத்தையும் , நடவடிக்கை 
களையும் ஒடுக்குவதற்கான தீவிர நடவடிக்கைகளிலும் 
பட்டனர் . தங்களது சங்கங்களின் நடவடிக்கைகளுக்காகத் தொழி 
லாளர்கள் பலியாக்கப்பட்டனர் ; சில வேலையளிப்போர் மஞ்சள் 
சங்கங்களைத் (yellow unions ) தொடக்கினர் . 


தொழிலாளர் சங்கங்கள் , தொழிலாளர் அல்லாதவர்களால்" 
ஆட்டிப்படைக்கப்பட்டும் செலுத்தப்பட்டும் 

வருவதனால் 
அவைகளை அங்கீகரிக்க முடியாது என்று சில வேலையளிப்போர்கள் 
கூறினார்கள் . 

அதோடு , வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் 


19 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


வெளியில் சென்றபின் சங்கங்கள் அமைப்பதையும் , தலைவர்கள் 
ஆவதையும் அவர்கள் எதிர்த்தார்கள் . 


ெ 


தொழிற்சாலைகள் ஏற்பட்டு அதில் தொழிலாளர்கள் வேலை 
செய்யத் தொடங்கியபிறகு , இந்தியாவில் நிலவிய சூழ்நிலைகளில் , 

தாழில்மயமாக்கலின் தீமைகளிலிருந்து தங்களைக் காத்துக் 
கொள்வதற்கான 

கூட்டு நடவடிக்கையில் தாழிலாளர்களால் 
ஈடுபடமுடியவில்லை . ஆகவே , இயக்கத்தைப் பேணி வளர்த்து வர 
அன்னியர்களின் (outsiders ) உதவியும் தூண்டுகோலும் தேவைப் 
பட்டன . 

உண்மையில் , இயக்கத்தின் அப்போதைய சாதனை 
சளுக்கு மூல காரணம் தாழிலாளர் 

அல்லாத 

அயலார்கள் 
தொழில் சங்கங்களை இணையற்ற தொண்டுள்ளத்துடனும் ஊக்கத் 
துடனும் வழிநடத்திச் சென்றதாகும் . 1926 ஆம் ஆண்டின் 
தொழிலாளர் சங்கச் சட்டம் , சங்கங்களின் செயற்குழுக்களில் 
அயலார்சளுக்குச் சட்ட பூர்வமான இடத்தை வழங்கிற்று . ஆனால் , 
வேலையளிப்போர்களது மனப்போக்கு இதனால் சிறிதளவும் மாற 
வில்லை . 


அரசாங்கத்தின்ன் போக்கு : தொழிலாளர் பிரச்சினைகளில் தலை 
யிடக்கூடாது என்று அரசாங்கம் கருதி வந்தது . சட்டத்தையும் 
ஒழுங்கையும் நிலை நாட்டுவதற்காக மட்டுமே தான் தலையிட 
வேண்டும் என்பது அதன் கருத்து . தொழில் பூசல்கள் பற்றிய 
விஷயங்களில் அரசாங்கம் வேலையளிப்போர்களுக்கு அடிக்கடிச் 
சாதகமாய் இருந்து வந்தது . தொழிற் பூசல்கள் பெருகி , அவை 

கவலைக்கிடமான சூழ்நிலையை உருவாக்கியபோது தான் ,, 
விசாரணைக் கமிட்டிகளையும் , குழுக்களையும் அரசாங்கம் நியமனம். 

இத்தகைய குழுக்களில் குறிப்பிடத் தகுந்தது , 
1929 ஆம் ஆண்டின் ஜுலை மாதத்தில் நியமிக்கப்பட்ட தொழி 
லாளர்பற்றிய ராயல் குழு ( Royal Commssion on Labour ) 
பிரிட்டிஷ் இந்தியாவின் தொழில் நிறுவனங்களிலும் , தோட்டத் 
தொழில்களிலும் வேலை 

செய்து வந்த தொழிலாளர்களது 
சுகாதாரம் , திறமை, வாழ்க்கைத்தரம் முதலியவைகளின் அப் 
போதைய நிலவரங்களையும் , வேலையளிப்போர் வேலையாட்கள் 
உறவு பற்றியும் விசாரணை செய்து , சிபாரிசுகளைச் சமர்ப்பிப்பதற் 
காக அக் குழு நியமிக்கப்பட்டது . அக் குழு , 1931 ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் தனது அறிக்கையைச் சமர்ப்பித்தது . 


செய்தது . 


இக் காலப் பகுதியில் , தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டமும் 
( 1923 ) இந்தியத் தொழிலாளர் சங்கச் சட்டமும் ( 1926 ) நிறை 
வேற்றப்பட்டன என்பது உண்மையே . ஆனால் , அவை ரண்டும் 


20 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சர்வேதசத் தொழிலாளர் மாநாடு இயற்றிய தீர்மானங்கள் காரண 
மாகவும் , தொழிலாளர்கள் நடத்திய பலத்த கிளர்ச்சி காரண 
மாகவும் கொண்டுவரப்பட்டன என்பதை நாம் உணர வேண்டும் . 
முக்கியமான தொழில்களில் அப்போது தொழில்பூசல்கள் , பல 
வேலை நிறுத்தங்கள் , கதவடைப்புகள் என்ற உருவில் , தொடர்ச்சி 
யாக நடைபெற்றுக்கொண்டிருந்தன . ஆகவே , சட்டத்தையும் 
ஒழுங்கையும் பாதுகாப்பதற்கு மட்டும் தலையிடுகின்ற ஓர் அமைதி 
யான பார்வையாளராக அரசாங்கத்தால் இருக்க முடியவில்லை . 
தேசிய தலைவர்கள் நடத்திய பொதுக்கிளர்ச்சியைத் திருப்தி 
படுத்துவதற்கென்றே இந்தியத் தொழில்பூசல்கள் சட்டம் ( 1929 ) 
இயற்றப்பட்டது . பொதுமக்களின் கருத்தை வைத்துப் பூசல்களைத் 
தீர்த்து வந்த பிரிட்டிஷ் திட்டத்தை இச் சட்டம் பின்பற்றியிருந்த 
தினால் , சமரச சபைகளையும் ( Boards of conciliation ) விசாரணை 
மன்றங்களையும் (Courts of enquiry ) நியமிப்பதற்கான 
ஏற்பாட்டை அது செய்தது . 


. 


தொழிலாளர்களது போக்கு சீர்கெட்டு வரும் தங்களது 
பொருளாதார நிலவரங்களை மேம்படுத்துவதற்கு வேலையளிப் 
போர்களும் , அரசாங்கமும் உதவியளிக்காது பகைமை உணர்ச்சி 
காட்டி வருவதைக் கண்ட தொழிலாளர்கள் , தங்களது அமைப்புக் 
களின் வலிவு மூலம் தான் வழிபிறக்கும் எனக்கருதினார்கள் . ஆகவே , 
சங்கங்களை அமைத்து அதில் பெருமளவில் அவர்கள் சேர்ந்தார்கள் 
சங்கங்களை அமைப்பதில் அயலார்களின் உதவியை நாடி , அவர் 
களது அறிவுரையை அப்படியே பின்பற்றினார்கள் எந்தவித இருப் 
புக்களையும் ( Reserve) தொழிலாளர்கள் பெற்றிருக்கவில்லை . 
யாதலால் , வேலை நிறுத்தம் என்பது அவர்களுக்குக் கூடுதலான 
துன்பத்தையும் வறுமையையும் 

கொண்டுவந்தது . 

எனவே , 
உதவியைப் பெறுவதில் மற்ற எல்லா முறைகளும் தோல்வியுற்ற 
போதுதான் , வேலை நிறுத்தக் கருவியை அவர்கள் இறுதிமுறை 
யாகக் கொண்டனர் . எனினும் , அப்போது நாட்டில் நிலவிய 
சூழ்நிலைகளில் தங்களது துன்பநிலையைப் போக்குவதற்குத் தொழி 
லாளர்கள் பலமுறை வேலை நிறுத்தத்தை நாடவேண்டியிருந்தது 
பல பூசல்களில் வெற்றி பெறுவதற்கு அவர்களது கட்டுப்பாடும் 
ஒற்றுமையும் காரணங்களாக இருந்தன . ஆனால் , இவ் வெற்றி 
களைப் பெற அவர்கள் பெரும் தியாகத்தைச் செய்து இன்னலை 
ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது . எனினும் , தொழிலாளர் 
இயக்கம் தொடங்கியபோது இருந்த கட்டுப்பாடும் ஒற்றுமையும் 
சிறிது காலத்திற்கே நீடித்தன . கருத்துக்கள் , கொள்கைகள் ஆகிய 
வற்றில் ஏற்பட்ட வேற்றுமைகள் மேலும் இயக்கம் வளர்வதைக் 
கெடுத்து விட்டன . 


21 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


I. 1930-39 


பா 


பாதகமான காரணிகள் : இக் காலப்பகுதியின் தொடக்கத்தில் 
தாழிலாளர் சங்க இயக்கத்தின் வளர்ச்சிக்குச் சாதகமற்ற ஒரு 
சூழ் நிலை நிலவியது . 1930 ஆம் ஆண்டில் , காந்தியடிகளால் 
நடத்தப்பட்ட சட்டமறுப்பு இயக்கம் ( Civil disobedience Move 
ment ) இந்திய அரசியல் தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது . 
கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு எதிராகத் தொடரப்பட்ட மீரட் சதி 
வழக்கும் ( Meerut Conspiracy Case ) 1929 ஆம் ஆண்டின் பம்பாய் 
நெசவாலை வேலைநிறுத்தத்தின் தோல்வியும் தொழிலாளர் சங்க 
நடவடிக்கையில் ஒரு மந்த நிலையை உருவாக்கின . தொழிலாளர் 
சங்க இயக்கத்தின் வளர்ச்சியைக் கெடுத்த மற்றொரு சக்தி 
பொருளாதார மந்தநிலை ( Depression ) ; அதை நாடு அப்போது 
தான் கடந்து கொண் டிருந்தது . தொழிலாளர் இயக்கத்தில் 
ஏற்பட்ட பிளவு அதன் வளர்ச்சியை மேலும் கெடுத்தது . 


இச் சூழ்நிலையை வேலையளிப்போர்கள் நன்றாகப் பயன்படுத்திக் 
கொண்டு , தொழிலாளர்களைப் பேரளவில் ஆட்குறைப்பு ( Retrench 
ment ) செய்யத் தொடங்கினார்கள் ; அவர்களது 

சம்பளத்தை 
தார்கள் ; கீழ்ப்பட்ட வேலைகளுக்கு அவர்களைப் பதவியிறக்கம் செய் 
குறைத்தார்கள் . வேலையளிப்போர்களின் இந் நடவடிக்கைகளைத் 
தடுப்பதற்காகத் தாழிலாளர்கள் வேலைநிறுத்தங்களைச் செய்த 
னர் . ஆனால் , அவைகள் பலவற்றில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க 
வில்லை . இதற்கு முக்கிய காரணம் , அப்போது நாட்டிலிருந்த 
பொருளாதார நிலவரங்களும் , தொழிலாளர் வகுப்பினரிடையே 
காணப்பட்ட ஒற்றுமையின்மையுமாகும் . 


இக் காலப் பகுதியில் ஏற்பட்ட வேலை நிறுத்தங்களை உற்று 
நோக்கினால் , அவை முக்கியமாக , தொழிலாளர்களது சம்பாத் 
தியங்களைக் காப்பதற்காகவும் , ஆட்குறைப்பை விளைவிக்கின்ற 
தொழில் சீரமைப்புத் ( Rationalisation) திட்டங்களை நிறுத்துவதற் 
காகவும் , செலவுச் சிக்கனத்தைக் கடைப்பிடிக்கும் எண்ணங் 
கொண்டு மந்தநிலையைச் சமாளிக்கக் கூலிகளை வேலையளிப்போர் 
கள் குறைப்பதைத் தடுப்பதற்காகவும் செய்யப்பட்டன 
புலனாகிறது . 


என்பது 


இரு மத்திய அமைப்புகள் : தொழிலாளர் சங்க இயக்க 
வரலாற்றின் இக் காலப்பகுதியில் , இரு வேறு தேசீய அமைப்பு 
களான தொழிலாளர் சங்கக் காங்கிரசும் ( Trade Union Congress ) 
தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்பும் ( Trade Union Federation ) 


22 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைசள் 


ஏற்படுத்தப்பட்டன . அவைகளோடு பல சங்கங்கள் இணைக்கப் 
பட்டிருந்தன ; இவ்வமைப்புக்களின் கொள்கைகள் வெவ்வே 
றானவை . 1931 ஆம் ஆண்டுத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசில் 
மேலும் ஒரு பிளவு ஏற்பட்டு , அதன் விளைவாகக் கம்யூனிஸ்ட் தொழி 
லாளர் சங்கக் காங்கிரஸ் ( Red Trade Union Congress ) என்ற ஒரு 
புது அமைப்புத் தோன்றியது . இவ்வமைப்பு பிறகு 1932 ஆம் 
ஆண்டில் பழைய அமைப்போடு மறுபடியும் இணைந்தது . 


அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் கூட்டிணைப்பில் காணப்பட்ட 
ஒற்றுமை : கருத்துக்கள் , கொள்கைகள் ஆகியவற்றில் முரண்பாடு 
ஏற்பட்டு அகில இந்திய தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் பிளவு 
பட்டபோது 

பது , அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் கூட்டிணைப்பு 
ஒரு நடுநிலைமைப் போக்கினைக் கொண்டிருந்தது . ரயில்வே தொழி 
லாளர் சங்கங்களைக் கைப்பற்றுவதற்குக் கம்யூனிஸ்டுகள் உண்மை 
யில் முயன்றார் கள் . இடசாரி , வலசாரி 

கொள்கை 

பற்றி 
ரயில்வே தொழிலாளர்களுக்கும் அவர்களது 

சங்கங்களுக்கு 
மிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவியதென்றாலும் , பல்வேறு 
சங்கங்கள் தம் சுதந்திரத்தைக் காத்து வந்த தோடல்லாது தலைமை 
அமைப்பிடமும் விசுவாசத்துடன் நடந்து வந்தன . இக் கூட்டி 
ணைப்பு , தன் சக்திகளைக் கொள்கைத் தகராறுகளில் வீணடிக்காது , 
ரயில்வே தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கின்ற நடவடிக்கை 
களில் செலவிட்டது . ரயில்வே ஏஜண்டுகளிடமிருந்து ( Railway 
Agents ) சில சங்கங்களுக்கு அங்கீகாரம் வாங்குவதிலும் , தொழி 
லாளர் களின் வேண்டுகோள்களையும் குறைபாடுகளையும் ரயில்வே 
சபைக்கு ( Railway Board ) எடுத்துச் சொல்வதிலும் 
கூட்டிணைப்பு முன்னின்று வழிகாட்டிற்று . 


ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சி : அகில இந்தியத் தொழிலாளர் 
சங்கக் காங்கிரசில் ஏற்பட்ட பிளவு தொழிலாளர் சங்க இயக்கத்தின் 
கட்டுப்பாட்டைக் குலைத்து , தொழிலாளர் அமைப்பையும் , அதன் 
கூட்டு பேர சக்தியையும் (Power of collective bargainnig ) பெரி 
தும் தளர்ச்சியுறச் செய்துவிட்டதென்று , ரயில்வே தொழிலாளர் 
கூட்டிணைப்புக் கருதியது . ஒற்றுமையின் அவசியத்தை உணர்ந்த 
இக் கூட்டிணைப்பு , ஒற்றுமையைக் கொண்டுவருவதற்கான வழி 
முறைகளை ஆராய்வதற்காக ஒரு மாநாட்டைக் கூட்டியது . 1931 
32 ல் நடந்த அம் மாநாட்டிற்குத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசும் 
தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்பும் அழைக்கப்பட்டன; மாநாட்டில் 
ஒற்றுமை மேடையொன்று (Unity platform ) அமைக்கப்பட்டது . 
ஒற்றுமை மேடையின் கோரிக்கைகளை அடிப்படையாகவைத்து , 
ஒரு புதிய பெயரில் ஓர் அமைப்பை நிறுவுவதென்று மாநாட்டில் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


23 


கருத்து தெரிவிக்கப்பட்டது . அவ்வாறே , தேசீய தொழிலாளர் 
சங்கக் கூட்டிணைப்பு ( National Trade Union Federation ) என்றழைக் 
கப்பட்ட ஓர் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது . ரயில்வே சங்கங் 
களும் , அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்போடு 
சேர்ந்திருந்த சங்கங்களும் இப் புதிய அமைப்பில் சேர்ந்தன . தேசீய 
தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்புக்கு இது கூடுதலான பலத்தை 
அளித்தது . அதன் அங்கத்தினரின் எண்ணிக்கை , தொழிலாளர் 
சங்கக் காங்கிரசின் அங்கத்தினர் எண்ணிக்கையைவிட அதிகமான 
தாகும் . தேசீயத் தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்பு , தொழிலாளர் 
சங்கக் காங்கிரஸ் ஆகிய இரு அமைப்புகளும் தனித்தனியான அலு 
வலகங்களை ஏற்படுத்திக்கொண்டு இவை ஆண்டுதோறும் தனித் 
தனியாக மாநாடுகளை நடத்தி வந்தன . 


ஒற்றுமையை உருவாக்கத் திட்டம் : இரு தரப்பினரையும் திருப்தி 
படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையைக் கண்டு பிடிப்பதற்கு முயற்சிகள் 
தொடர்ந்து எடுக்கப்பட்டன . பெரும் பிரச்சாரங்கள் நடந்து , 
கருத்துகள் எடுத்துரைக்கப்பட்டு , இவ்விரு அமைப்புகளாலும் 
தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு , இவ்வமைப்புகளால் 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட முரண்பாட்டிற்கு அப்பாற்பட்ட பிரச்சினை 
களை ஆராய்வதற்கு ஒரு கூட்டுச்சபை ( Joint board) உருவாக்கப் 
பட்டது . இவ்விரு அமைப்புக்களின் பிரதிநிதிகள் அதில் இடம் 
பெற்றனர் . இது ஒரு பரிசோதனை முறையே . இம் முறையின் 
அடிப்படையில் , அங்கத்தினர்களில் நான்கில் மூன்று தொகையினர் 
ஒத்துக்கொண்டால் வேலைநிறுத்தத்தையும் அரசியல் தீர்மானங் 
களையும் பொறுத்தவரை மத்திய அமைப்பின் ஆதரவைப் பெற 
முடியும் என்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது . அன்னிய தொடர் 
புகள் வைத்துக் கொள்ளுதல் கூடாதென்றும் தீர்மானிக்கப் 

ஆனால் , ஒற்றுமை ஏற்படுத்தும் விருப்பம் இருந்து வந்த 
தென்றாலும் , சபையானது கூடவே இல்லை . எனினும் , 1937 ஆம் 
ஆண்டு டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த தேசீய தொழிலாளர் 
சங்கக் கூட்டிணைப்புக் கூட்டத்தில் , ஒற்றுமை ஏற்பட , 
உழைப்பதென்று முடிவு எடுக்கப்பட்டது . கடைசியில் , எந்த 
இடத்தில் 1929 ஆம் ஆண்டுத்தொழிலாளர் சங்கக்காங்கிரஸ் பிளவு 
பட்டதோ அதே நாக்பூரில் 1938 ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்று 


பட்டது . 


மேலும் 


பட்டது . 


வேலையளிப்போர்களின் போக்கு : இக் கா 

காலப் 

பகுதியில் , சங்கங் 
களைப்பற்றிய வேலையளிப்போர்களின் போக்கில் எந்தவித மாறு 
தலும் நிகழவில்லை . சில வேலையளிப்போர்கள் தங்களது தொழி 
லாளர்களின் சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தார்கள் . 


24 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஆனால் , அவ்வாறு வழங்கியது பெயரளவில் தானே ஒழிய உண்மை 
யில் அல்ல . மெய்யான தொழிலாளர் சங்க நடவடிக்கைகள் 

ககளுக் 
காகத் தொழிலாளிகள் பலியாக்கப்படுவது தொடர்ந்து நடந்து 
கொண்டிருந்தது . 


அரசாங்கப் போக்கு : தொழிலாளர் பிரச்சினைகளைப்பற்றிய 
அரசாங்கப் போக்கில் ஒரு சிறு மாறுதல் தோன்றியது . ரயில்வே 
நிர்வாகிகள் செய்யத் தீர்மானித்திருந்த , ஆட்குறைப்பு நியாய 
மானதா ? அவசியமானதா ? என்று விசாரிப்பதற்காக ரயில்வே 
விசாரணை நீதிமன்றத்தை ( Railway Court of Enquiry) 1930 ஆம் 
ஆண்டில் அரசாங்கம் நியமனம் செய்தது . 


இக் காலப்பகுதியில் இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் 
1936 ஆம் ஆண்டின் ஊதியம் செலுத்துகைச் சட்டம் ( Payment of 
Wages Act ) துறைமுகத் தொழிலாளர் வேலைச்சட்டம் (Dock 
Labour Employment Act ) கூட , 1934 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட 
தென்றாலும் , 1948 ல் தான் 

அது நடைமுறைக்கு வந்தது . 
பம்பாய் மாநிலத்தில் 1934 ஆம் ஆண்டு பம்பாய் சமரசச் சட்டம் 
(Bombay Conciliation Act ) இயற்றப்பட்டது . இதற்குப் பதிலாக , 
இறுதியில் பம்பாய் தொழில் பூசல்கள் சட்டம் (Bombay Indus 
trial Disputes Act ) என்ற ஒரு மிகவும் விரிவான சட்டம் 1938 ஆம் 
ஆண்டு இயற்றப்பட்டது . 


மாநிலச் சுயாட்சி ( Provincial Autonomy ) வழங்கப்பட்டதன் 
விளைவாக இக் காலப்பிரிவின் பிற்பகுதியில் அரசியல் வட்டாரத் 
தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது . 1937 ஆம் ஆண்டில் பல மாநிலங் 
களின் நிர்வாகப் பொறுப்பைக் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் 
ஏற்றார்கள் . ஆகவே , தங்களது வாழ்க்கை நிலைகள் முன்னேறும் 
என்ற நம்பிக்கை இயற்கையாகவே தொழிலாளர்களின் உள்ளங் 
களிலே தோன்றியது . இந் நம்பிக்கையில் அவர்களுக்கு ஏமாற்றம் 
ஏற்பட்டபோது , நாடெங்கணும் தொழிலாளர்களிடையே 
அமைதியின்மை உருவாகியது . வாணிபத்திலும் , வர்த்தகத்திலும் 
செழிப்புநிலை (Prosperity ) இருக்கின்ற காரணத்தால் தங்களுக்குக் 
கூடுதலான கூலிகளும் கூலிக் குறைப்புகளுக்கீடும் தரப்பட 
வேண்டும் என்று கோரி , பம்பாய் , அகமதாபாத் , கான்பூர் , 

சென்னை 
போன்ற முக்கிய தொழில் நகரங்கள் அனைத்திலும் வேலை நிறுத் 
தங்கள் செய்யப்பட்டன , தங்களது வேலை , மற்றும் வாழ்க்கை 
நிலவரங்கள் பற்றித் தொழிலாளர்களிடையே அதிருப்தியும் நிலவி 
யது . எனவே , தொழிற்சாலையிலுள்ள தொழிலாளர்களது வேலை 
மற்றும் வாழ்க்கை நிலவரங்கள் பற்றி விசாரித்து , உரிய சிபாரி 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


25 


களோடு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி தொழிலாளர் விசாரணைக் 
கமிட்டிகளைப் பல மாநிலங்கள் நியமித்தன . இத்தகைய கமிட்டிகள் 
சென்னை , பீகார் , பம்பாய் , ஐக்கிய மாநிலம் , மத்திய மாநிலம் , 
பீரார் ஆகிய அரசாங்கங்களினால் நியமிக்கப்பட்டன . 


தொழிலாளர்கள் போக்கு : பதவியைவிட்டு விலகவேண்டி 
யிருந்ததின் 
காரணமாக , 

காங்கிரஸ் அமைச்சரவைகளினால் 
ஆலோசிக்கப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் முழு அளவில் அமல் 
படுத்தப்படவில்லை . இதனால் , தொழிலாளர்களின் முயற்சிகளுக்கு 
முழுப்பயன் கிடைக்காமல் போயிற்று . 


III . 1939--46 


இரண்டாவது உலகப்போரின் காரணமாக இந்த மூன்றாவது 
காலப்பிரிவில் ( 1939-46 ) ஒரு நெருக்கடி நிலைமை காணப் 
பட்டது . போர்பற்றிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் போக்கை 
மாநில அமைச்சரவைகள் ஏற்றுக் கொள்ளவில்லை . எனவே , பதவி 
களை அவை இராஜினாமா செய்தன . மாநிலங்களை நிர்வகிக்கின்ற 
பொறுப்பைக் கவர்னர்கள் எடுத்துக்கொண்டனர் . கவர்னர் 
ஜெனரலின் செயற்குழு விரிவாக்கப்பட்டது ; மக்களின் ஒருசில 
பிரதிநிதிகள் அக் குழுவின் அங்கத்தினர்களாக நியமனம் செய்யப் 
பட்டார்கள் , 


அகில இந்தியத் தொழிலாளர் காங்கிரசில் பிளவு : போருக்கு 
முன்னால் தொழிலாளர் சங்க இயக்கத்தில் தோன்றிய ஒற்றுமை 
அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை . போர்பற்றிய தொழிலாளர் 
மனப்பான்மை குறித்துக் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன . 
ஒற்றுமையைப் பாதுகாப்பதற்காக அகில இந்தியத் தொழிலாளர் 
சங்கக் காங்கிரஸ் , தன் மத்திய அமைப்புக்கென்று ஒரு தனிக் 
கொள்கையை வகுத்துக்கொண்டு , தனிப்பட்ட சங்கங்களை அவை 
யவை விருப்பம் போல் நடந்து கொள்ளலாம் என விட்டு விட்டது . 
1939 ஆம் ஆண்டு பம்பாயில் நடைபெற்ற அகில இந்தியத் தொழி 
வாளர் சங்கக் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது . 
அத் தீர்மானத்தின் மூலம் காங்கிரசின் கொள்கை விளக்கப் 
பட்டது . அத் தீர்மானம் பின்வருமாறு : 

பிரிட்டனுக்கும் பாசிச சக்திகளுக்கும் ( Fascist Powers ) 
இடையே நடந்துவரும் தற்போதைய போர் தொடுக்கப்பட 
வேண்டியது . சுதந்திரம் ஜனநாயகம் இவற்றின் தத்துவங்களைக் 
காப்பதற்கேயன்றி ஏகாதிபத்திய நோக்கங்களுக்காக அல்ல 


26 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


என்று பிரிட்டன் கூறிக்கொள்கின்றது . இந்திய நாடு ஏகாதி 
பத்தியத்திற்கோ அல்லது பாசிசத்திற்கோ இரக்கம் காட்டவில்லை . 
ஆகவே , தனக்குங்கூடச் சுதந்திரமும் , ஜனநாயகமும் தாம் போரில் 
ஈடுபடுவதற்கு முன்னால் கிடைக்கவேண்டும் என்று இயற்கை 
யாகவே கோருகிறது . ஒரு போரில் பங்குகொள்வது என்பது , 
இந்தியாவில் சுதந்திரமும் ஜனநாயகமும் ஏற்படுவதை விளைவிக்க 
வில்லை என்றால் , அது இந்தியாவிற்கோ அல்லது அதன் தொழி 
லாளர் வகுப்பிற்கோ நன்மை பயக்காது . 

இப் போக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்ட பிறகு , தொழிலாளர் 
தலைவர்களில் ஒருபிரிவினர் தீவிர ஜனநாயகவாதியான 
எம்.என் . ராய் ( M.N. Roy) என்பவரின் தலைமையின்கீழ் அகில 
இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசிலிருந்து பிரிந்து , ஒரு தனி 
மத்திய அமைப்பை இந்தியத் தொழிலாளர் கூட்டிணைப்பு ( Indian 
Federation of Labour ) என்ற பெயரில் நிறுவினர் . பிரிட்டிஷ் 
அரசாங்கம் போரில் ஈடுபட்டு வருவதற்கு 

இக் கூட்டிணைப்பு 
ஆதரவைத் தெரிவித்ததனால் , அதற்கு நிதி உதவிகளும் ஏனைய 
உதவிகளும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டன . 

கம்யூனிஸ்டுகளின் போக்கு : முதலில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் 
ஒன்றோடொன்று இணைந்திருந்தன . இதனால் , கம்யூனிஸ்டுகள் 
தொடக்கத்தில் போரை எதிர்த்தார்கள் . இதன் காரணமாகக் 
கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுக் காவலில் வைக்கப் 
பட்டார்கள் . ஆனால் , சோவியத் ரஷ்யா , தேசநாடுகளோடு 
சேர்ந்தபோது அவர்கள் தங்களது போக்கை அடியோடு மாற்றிக் 
கொண்டு, போரை ஆதரிப்பதில் ஈடுபட்டனர் . அரசாங்கத்தின் 
போர் முயற்சியில் அவர்கள் சுறுசுறுப்போடு ஒத்துழைத்தார்கள் . 

அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசிலிருந்த தேசிய 
வாதிகள் , இந்தியத் தேசிய காங்கிரசின் வழியைப் பின்பற்றினர் . 
இவர்களில் பெரும்பாலோர் கைது செய்யப்பட்டு , நீண்ட நாட் 
களுக்குக் காவலில் வைக்கப்பட்டனர் . இவர்கள் தொழிலாளர் 
சங்கத் துறையில் இல்லாததனால் , இந்தியத் தொழிலாளர் கூட் 
டிணைப்பின் தலைவர்கள் , தொழிலாளர்கள் மீது தாங்கள் 

வைத் 
திருந்த பிடியைப் பலப்படுத்திக் கொண்டார்கள் ; நம்யூனிஸ்ட் 
தலைவர்கள் தங்களது அதிகாரத்தை அகில இந்தியத் தொழிலாளர் 
காங்கிரசில் பெருக்கிக் கொண்டார்கள் . 


இந்தியத் தொழிலாளர் கூட்டிணைப்பு : இதற்கிடையில் , 
போருக்கு ஆதரவாகத் தொழிலாளர்களிடையே பிரச்சாரம் செய் 
வதை இந்தியத் தொழிலாளர் கூட்டிணைப்புத் தொடங்கியது . பல 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


27 


சங்கங்களின் ஆதரவை அது பெற்றிருந்தது . அனேக தொழிற்சாலை 
களில் போட்டித் தொழிலாளர் சங்கங்கள் நிறுவப்பட்டன. அங்கத் 
தினர்களைப் பொறுத்தவரை , அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசைவிடக் குறைவான பிரதிநிதித்துவ அம்சத்தை இந்தியத் 
தொழிலாளர் கூட்டிணைப்பு பெற்றிருந்ததென்றாலும் , 

அதன் 
பிரதி நிதிகளைச் சர்வதேசத் தொழிலாளர் மாநாடுகளில் கலந்து 
கொள்ள 

அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது . போருக்குப் பிறத , 
சிறிதுகாலம் இவ் வமைப்பு நீடித்தது . ஆனால் , ஒரு சுதந்திர 
அமைப்பாகச் செயல்படுவதை 

இறுதியில் 

நிறுத்திக் 
கொண்டது . இவ் வமைப்போடு இணைந்திருந்த பெரும்பாலான 
சங்கங்கள் , 1948 ஆம் ஆண்டில் இந்திய சோசலிஸ்ட் கட்சியினால் 
ஏற்படுத்தப்பட்ட இந்து மஸ்தூர் சபாவில் ( Hindu Mazdoor 
sabha) சேர்ந்தன . 


அது 


அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் அதிகார 
பூர்வமான 

வெளிநோக்கு நடுநிலைமை வகித்ததென்றாலும் ,, 
அதிலிருந்த பல்வேறு பிரிவினர் போரைப் பற்றி வெவ்வேறான 
கருத்துக்களைக் கொண்டிருந்தனர் . 


போரின் விளைவுகள் : இக் காலப்பிரிவில் , இந்தியாவின் 
பொருளாதாரம் நேச நாடுகளின் போர்ப் பொருளாதாரத்திற் 
கேற்ப மாற்றியமைக்கப்பட்டது . தூரக்கிழக்கு நாடுகளில் நேச 
நாடுகளுக்கு இந்தியா ஒரு முக்கிய பண்ட மளிப்புக் கேந்திரமாக 
( Supply Base) மாறியது . போரைத் தொடர்ந்து நடத்து 
வதற்காக இந்தியாவின் மனித சக்திகளையும் மற்ற சாதனங் 
களையும் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப் 
பட்டன . ஒவ்வொரு துறையிலும் துரித உற்பத்தி செய்வதற்குத் 
தேவை ஏற்பட்டது . வேலைவாய்ப்புகள் அதிகரித்தன ; இதன் 
மூலம் நாட்டில் இதுவரை எப்போதும் நிலவி வந்த வேலையில்லாத் 
திண்டாட்டம் ஓரளவிற்கு நீங்கியது . அதிகப்படியான பொரு 
ளாதார நடவடிக்கை பணவீக்கத்தை உருவாக்கியது ; இன்றி 
யமையாப் பொருள்கள் அனைத்தின் விலைகளும் ஏறத் தொடங்கின . 
ஆனால் , அதற்கேற்றாற்போல் கூலிகள் உயரவில்லை . ஆகவே , 
உண்மைக் கூலிகள் ( Real wages ) படிப்படியாக இறங்கின . 
தொழிலாளர்களைச் சூழ்ந்த இன்னல்கள் மீது வேலையளிப்போர் 
களோ அல்லது அரசாங்கமோ போதிய கவனம் செலுத்தவில்லை . 
தொழிலாளர்கள் அமைதியிழந்து நேரடி நடவடிக்கையில் ஈடு 
படப் போவதாகப் பயமுறுத்தினர் . இப் பயமுறுத்தல்கள் வர 
ஆரம்பித்த பிறகு தான் , அரசாங்கம் இவ் விஷயத்தில் தலையிட முன் 
வந்தது . பஞ்சப்படி வேண்டும் என்ற பம்பாய் நகர நெசவுத் 


28 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தொழிலாளர்களின் கோரிக்கை பற்றிய பூசலில் ஒரு தீர்வு காண் 
பதற்கென ஒரு சமரச சபையை ( Conciliation Board ) பம்பாய் 
அரசாங்கம் 

அமர்த்தியது . இதைப்போலவே , நாடெங்கும் 
ரயில்வே தொழிலாளர்கள் கிளர்ச்சி செய்ததின் காரணமாக , 
ரயில்வே தொழிலாளர்களது பஞ்சப்படி கோரிக்கைகளைப்பற்றி 
விசாரித்து 

அறிக்கை சமர்ப்பிக்கும்படியாகக் காலஞ்சென்ற 
பி . என் . ராவ் அவர்களின் தலைமையின்கீழ் ஒரு விசாரணை 
மன்றத்தை அரசாங்கம் நியமித்தது . 


அவசரக் கால அதிகாரங்கள் (Emergency Powers ) : வாழ்க்கைச் 
செலவு தொடர்ந்து ஏறிவந்த நிலையில் அதைப் பற்றி வேலை 
யளிப்போர்களும் , அரசாங்கமும் அலட்சியமாக இருந்தபோது , 
பஞ்சப்படி மூலமாக உதவி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 
வலுப்பெற்றது . தங்களது 

கோரிக்கைகள் , ‘ நிறைவேற்றப்பட 
வேண்டும் என்பதற்காகத் தொழிலாளர்கள் சில சமயங்களில் 
வேலைநிறுத்தங்களைச் செய்தனர் . 


இச் சூழ்நிலையைச் சந்திப்பதற்காகவும் , உற்பத்தியை உயர்ந்த 
அளவில் இருக்கச் செய்வதற்காகவும் 

அரசாங்கம் 

81 - ஏ 
சட்டத்தை ( Rule 81 -A ) இந்தியப் பாதுகாப்புச் சட்டங்களோடு 
( Defence of India Rules ) சேர்த்து அதன் மூலம் தனக்கு அவசர 
கால அதிகாரங்களை வழங்கிக் கொண்டது . இச் சட்ட விதியின் 
கீழ் வேலை நிறுத்தங்களும் கதவடைப்புகளும் தடை 

செய்யப் 
தொழில் பூசலானது அரசாங்கத்தின் விருப்பத்திற் 
கிணங்கச் சமரசத்திற்கோ தீர்ப்புக்கோ ( Adjudication ) விடப் 
படும் என்று சொல்லப் பட்டது . வகுக்கப்படக் கூடிய வேலை 
நிபந்தனைகளையும் , விதிகளையும் தொழிலாளர்கள் அனுசரிக்க 
வேண்டும் என்றும் , 

அரசாங்கம் கட்டளை இடமுடியும் 
என்றும் சொல்லப்பட்டன . 


பட்டன ; 


4 





கூலி விலைச் சுழல் ( Wage - Price Spiral ) பல - பூசல்கள் நீதிபதி 
களின் விசாரணைக்கு அனுப்பப் பட்டன . அவர்களின் தீர்ப்புகள் 
அரசாங்க உத்தரவுகள் மூலம் அமலாக்கப்பட்டன . நீதிபதிகளின் 
தீர்ப்புகள் கூலியை அதிகப்படுத்தியும் , வேலைச் சூழ்நிலைகளைச் 
சீர்ப்படுத்தியும் தொழிலாளருக்கு ஓரளவிற்கு உதவின . என்றாலும் , 
தொழிலாளர்களது பொருளாதார நிலைகளை அவை மாற்றவில்லை . 
தங்களது வாழ்க்கைத்தரத்தைப் பெரிதும் பாதித்துவந்த போர்ச் 
சூழ்நிலையோடு தொழிலாளர்கள் இக் காலப் பிரிவு முழுவதும் 
உண்மையில் போராட வேண்டியிருந்தது . இக் காலப் பிரிவின் 


29 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


தொடக்கத்தில் அடி எடுத்து வைத்த ஊதிய விலைச்சுழல் போர்க் 
காலம் முழுவதும் தொடர்ந்து இருந்தது . 


தொழிலாளர்கள் போக்கு : வாழ்க்கைச் செலவு விரைவாக 
உயர்ந்து வந்ததின் விளைவாகத் தொழிலாளர்களது பொருளாதார 
நிலை படுமோசமாகிக் கொண்டிருந்ததனால் , ‘ எல்லோரும் சேர்ந்து 
உதவிபெற முயல வேண்டும் என்ற உணர்வைத் தொழிலாளர் 
களிடையே எழுப்பியது . இது , தொழிலாளர் சங்க இயக்கத்திற்கு 
ஒரூக்கத்தை அளித்தது . 

சங்கங்களின் எண்ணிக்கையும் , 
அதில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க 
அளவில் அதிகரித்தன . இரண்டு மத்திய அமைப்புகளான அகில 
இந்தியத் தொழிலாளர் காங்கிரசும் , இந்தியத் தொழிலாளர் கூட் 
டிணைப்பும் பல தொழில்களில் உள்ள தொழிலாளர்களைச் சங்கங் 
களில் ஈடுபடுத்த ஆரம்பித்தன . ஆனால் , இத்துறையில் தேசீய 
தாழிலாளர் சங்கம் இல்லாதிருந்ததும் , மக்களது பொதுவான 
தேசீய மனப்போக்கும் வைகளுக்குச் சற்றுத் தடையாக 
இருந்தன . 


வேலையளிப்போர்களின் போக்கு : தொழிலாளர்களையும் , அவர் 
களது 

அமைப்புக்களையும் பற்றிய வேலையளிப்போர்களது 
போக்கில் ஒரு சிறிய மாறுதல் ஏற்பட்டது . இக் காலப்பிரிவில் 
உற்பத்தி அதிகரித்ததனால் இலாபங்கள் 

அதிகரித்தன . 
இலாபத்தை இவ்வாறு உயர்ந்த வீதத்தில் இருக்கச் செய்ய 
வேண்டும் என்ற வேட்கையில் , வேலையளிப்போர்கள் தொழி 
லாளர்களது நன்மைக்காகச் சில முக்கிய தொழிற்சாலைகளில் 
பொது நல நடவடிக்கைகளைத் தொடக்கி வைத்தார்கள் . ஒருசில 
வேலையளிப்போர்கள் , தங்களது தொழிலாளர்களின் சங்கங்களை 
அங்கீகரித்தார்கள் . 


அரசாங்கத்தின் போக்கு : இக் காலப்பிரிவில் தொழிலாளர் 
பற்றிய அரசாங்கப்போக்கில் ஓர் உறுதியான மாறுதல் 
நிகழ்ந்தது . இம் மாறுதல் நிகழுவதற்கு 

காரணங்கள் 
இருந்தன. ஒன்று , போர் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப் 
பதற்காக உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் 
அரசாங்கத்திடம் இருந்தது . இதற்குத் தொழில் அமைதி (Indus 
trial Peace) மிகவும் தேவைப்பட்டது .. இரண்டு . மாநிலங்களில் 
மக்கள் பாராட்டிற்குரியனவாக இருந்த அரசாங்கங்கள் , கனிவான 
நோக்கோடு தொழிலாளர் பிரச்சினைகளைக் கவனித்து வந்தன . 
மக்களது பாராட்டிற்குரிய இவ் வரசாங்கங்கள் 1939 ஆம் ஆண்டில் 
பதவியைவிட்டு விலகின என்றாலும் , 

அவைகளின் 

புதுக் 


30 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கொள்கையும் , நோக்கும் தங்களது முத்திரைகளைப் போர்க்கால 
அரசாங்கங்களின் மீது இட்டுச் சென்றன. 


கூட்டு ஆலோசனை : தொழிலாளர் களோடு தொடர்புள்ள 
பொதுப்படையான விஷயங்களைக் குறித்து , வேலையாட்களின் 
பிரதிநிதிகளோடும் வேலையளிப்போர்களோடும் கூட்டு ஆலோ 
சனைகள் நடத்துவதை அரசாங்கம் முதன் முதலாக இக் காலப் 
பிரிவில் ஆரம்பித்தது . முதல் முத்தரப்புத் தொழிலாளர் மாநாடு 
( Tripartife Labour Conference ) 1942 - ல் நடத்தப் பெற்றது . 


பொது நலத் திட்டங்கள் : போர் முயற்சிக்குத் தொழிலாளர் 
களது ஒத்துழைப்பைத் திரட்டுவதற்காக , அதிலும் குறிப்பாக 
யுத்த தளவாட உற்பத்தி நிறுவனங்களில் ( Defence Establish 
ments ) உள்ள படைத்துறைச்சேரா வேலையாட்களின் ( Civilian 
employers ) ஒத்துழைப்பைத் திரட்டுவதற்காக , மத்திய அர 
சாங்கம் ஒருசில பொது நலத் திட்டங்களை 

நடைமுறைக்குக் 
கொண்டுவந்து , அந் நிறுவனங்களில் பொதுநலக் கமிட்டிகளை ஏற் 
படுத்தியது . வேறு சில அரசாங்க நிறுவனங்களில் ( Government 
establishments ) தொழிலாளர் நலனைக் காத்து வருவதற்காக , நல 
அதிகாரிகளையும் ( Welfare Officers ) இவ் வரசாங்கம் 

நியமனம் 
செய்தது . உணவு தானிய பற்றாக்குறை விளைவாகவும் , உணவுப் 
பொருள் கட்டுப்பாடு அமல் செய்யப்பட்டதின் விளைவாகவும் 
தொழிற்சாலைகளில் பணிமனைச் சிற்றுண்டிச் சாலைகளை ( Canteens ) 
ஏற்படுத்துவது 

அவசியம் என்பது உணரப்பட்டது . ஆகவே , 
பணிமனைச் சிற்றுண்டிச்சாலை வசதிகள் ஆரம்பிக்கப்பட்டன . 


மான 


அரசாங்கம் 


நிலக்கரிச் சுரங்கங்களிலிருந்து , தொழில் நிறுவனங்களுக்கும் 
போக்குவரத்துச் சாதனங்களுக்கும் நிலக்கரியைச் சீராகவும் அதிக 
அளவிலும் வரச்செய்வதற்காக , 

தன் 
கவனத்தைச் சுரங்கத் தொழிலாளர் பிரச்சனைகள் மீது திருப்பியது . 
அதுவரை அவர்கள் அலட்சியப் படுத்தப்பட்டு வந்தனர் . உணவுத் 
தானியங்களைச் சலுகை விலைவீதங்களில் அளித்தலும் , சுரங்கத்து 
அருகே குளிக்கும் வசதிகளை ஏற்படுத்தலும் , தொழிலாளருக்குப் 
பொழுது போக்கு வசதிகளைச் செய்து தருதலும் 

இத் தொழி 
லாளர் நலத் திட்டங்களில் இடம் பெற்றன . இவைகளுக்குச் 
செலவு செய்வதற்காக ஒரு நிலக்கரி சுரங்கத் தொழிலாளர் நல 
நிதியும் ( Coal Mines Welfare Fund ) ஏற்படுத்தப்பட்டது . 


தொழில் பூசல்களைத் தடுப்பதற்காகவும் , தீர்த்து வைப்பதற் 
காகவும் , தொழிலாளர் நல விஷயங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


31 


அறிவுரை வழங்கவும் , ஒரு தொழில் உறவுச் செயலகம் ( Industrial. 
Relations Machinrery ) மத்திய அரசில் உருவாக்கப்பட்டது . இதன் 
அதிகாரிகள் நாடெங்கணும் நியமிக்கப்பட்டார்கள் . 


தொழிலாளர் கமிஷன் சிபாரிசுகள் செயல்படுத்தப்படுதல் : 
1931 வது வருடத் தொழிலாளர் ராயல் கமிஷன் அறிக்கையில் 
சேர்க்கப்பட்டிருந்த தகவல்களைப் புதுப்பிப்பதற்காக , 1944 ஆம் 
ஆண்டில் தொழிலாளர் ஆய்வுக் கமிட்டியை ( Labour Intestigation. 
Committee ) அரசாங்கம் நியமித்தது . 


தொழிலாளர் கமிஷனின் பல்வேறு சிபாரிசுகளைச் செயல் 
படுத்துவதற்கான வழிவகைகளையும் திட்டங்களையும் ஆராய்கின்ற 
பணி இக் காலப்பிரிவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது . இதன் விளை 
வாக இக் காலப்பிரிவிலும் அதற்கடுத்த காலப்பிரிவிலும் தொழி 
லாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டன . 


ரூ 


தொழிற்சாலை வேலையாட்களுக்குச் சம்பளத்தோடு விரு 
முறைகள் தருவதற்கான சட்டம் , தொழிலாளர் இழப்பீட்டுச் 
சட்டத்தின்கீழ் பயன் பெறுவோரின் கூலிவரம்பை 

200 
லிருந்து ரூ .400 க்கு உயர்த்துவதற்கான சட்டம் , தொழிற்சாலை 
வேலை நடைமுறை விதிகள் சட்டம் ( Industrial Employment 
Standing orders Act) , நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் நல நிவ 
அவசர சட்டம் ( Coal Mines Welfare Fund Ordinance ) வாராந் . 
தர விடுமுறைச் சட்டம் ( 1942 ) முதலியவை , இக் காலப்பிரிவில் 
இயற்றப்பட்ட முக்கியமான தொழிலாளர் சட்டங்களாகும் . 


IY 1946-1956 


இக் காலப்பிரிவின் தொடக்கத்தில் நாடு விடுதலை பெற்றது . 
150 ஆண்டுக் காலமாக இருந்து வந்த அந்நிய ஆட்சியிலிருந்து 
விடுதலை பெறுவதற்குத் தேசீய தலைவர்கள் முற்றிலும் புதிய 
பலாத்காரமற்ற ஒரு வழியைப் பின்பற்றினார்கள் . அமைதியான 
முறையில் விடுதலை அடையப்பெற்றதென்றாலும் , இந்தியா 
பாகிஸ்தான் என நாடு பிரிக்கப்பட்டதனால் சமூக - பொருளா 
தாரப் பிரச்சினைகள் மிகவும் தீவிரமாகிச் சிக்கல் நிறைந்தவையாக 
மாறின . உணவிலும் ஒருசில கச்சாப் பொருள்களிலும் தன் நிறைவு 
(Self - Sufficiency ) அடைவது என்பது பாதிக்கப்பட்டது ; இதனால் 
பொருளாதார சமநிலை ( Economic Equilibrium ) சீர்குலைந்தது 
அதோடு , ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மக்கள் 
தொகை பெயர்ந்து சென்றதன் விளைவாக வேறு பல பெரும் 


32 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பிரச்சினைகளும் ஏற்பட்டன . இக் காலப்பிரிவின் தொடக்கத்தில் 
நாட்டில் காணப்பட்ட வகுப்புக் கலவரங்கள் பல அகதிகளைப் 
பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவந்தன . 

இவர்கள் வந்ததன் 
காரணமாகப் பிரச்சினைகள் மேலும் தீவிரமாயின . 


மாகிக் 


பண 


பண வீக்கத்தின் ( Inflation ) விளைவுகள் : ஏற்கனவே மோச 

கொண்டிருந்த நாட்டின் பொருளாதார நிலை 
வீக்கத்தை அதிகப்படுத்தியது : உண்மைக் கூலிகள் ( Real Wages ) 
குறைந்தன ; வாழ்க்கைத்தரம் பாதிக்கப்பட்டது . இராணுவத்தி 
லிருந்து திரும்பி வந்தவர்களாலும் , போரின்போது செய்யப்பட்ட 
ஆட்குறைப்பிற்குள்ளான தொழிலாளர்களாலும் நாட்டில் வேலை 
யின்றியிருந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது . கச்சாச் சணலுக் 
காகப் பாகிஸ்தானை நம்பியிருந்ததனால் இந்திய சணல் தொழிலில் 
இடர் 

ஏற்பட்டது . இதனால் , அத் தொழிலின் இயல்பான 
உற்பத்தி குறைக்கப்பட வேண்டியிருந்தது . விளைவு ? பல தொழி 
லாளர்கள் வேலையிழந்தார்கள் . இவ்வித காரணங்களினால் , 
தேசீய 

ய அரசாங்கத்திடமிருந்து அதிகப்படியான கூலிகளும் , நல்ல 
வேலைச் சூழ்நிலைகளும் , வசதிகளும் கிடைக்கும் என்ற தொழி 
லாளர்களது நம்பிக்கைகள் உருக்குலைந்தன . சென்ற காலத்தில் 
பெறப்பட்டவைகளைத் தொடர்ந்து பெறுவதற்குக் கூட அவர்கள் 
போராட வேண்டியிருந்தது . 

ஆகவே , தொழில் துறையில் 
அமைதியை உருவாக்க முடியவில்லை . 

நாடு முழுவதும் வேலை 
நிறுத்த அலைகள் சீறி எழுந்தன . தொழில் உற்பத்திக்கும் உணவு 
தானிய போக்குவரத்துக்கும் இவ் வேலைநிறுத்தம் ஊறு விளை 
வித்தது ; நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பயங்கர நெருக்கடி 
நிலை தலை தூக்கியது . வேலை நிறுத்தங்களின் எண்ணிக்கையும் , 
இக் காலப் பிரிவில் மிகவும் உயர்ந்தன ; இதுபோல் அவை என்றுமே 
உயர்ந்ததில்லை . இந்த ஒரு சூழ்நிலையைத்தான் தொழிலாளர் 
இயக்கம் இக் காலப்பிரிவின் தொடக்கத்தில் சந்திக்க வேண்டி 
யிருந்தது . 


தொழிலாளர் சங்கத்தினரிடையே காணப்பட்ட ஒற்றுமை 
யின்மை இயக்கத்தின் நோக்கத்தையே பாழ்படுத்தியது . 1930 ஆம் 
ஆண்டில் பிளவு ஏற்பட்டபோது , மத்தியத் தொழிலாளர் சங்க 
அமைப்புகளை மீண்டும் ஒன்றுபடுத்த முயற்சிகள் எடுத்துக் 
கொள்ளப்பட்டன . ஆனால் , இக்காலப் பிரிவில் இத்தகைய முயற்சி 
எடுத்துக்கொள்ளப்படாததோடல்லாது , இயக்கமும் மேலும் 
சிதறுண்டது . இயக்கத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரிவுகளைப் பற்றி - 
இங்கே ஆராய்வது நலம் பயக்கக்கூடும் . 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


பான 


இந்திய தேசிய தொழிலாளர் சங்க காங்கிரஸ் ( Indian National Trade 
Union Congress ) 

தொடக்கம் : போருக்குப் பிறகு அதிகாரத்தை ஏற்றுக் 
கொண்ட காங்கிரஸ் தலைவர்கள் , போரினாலும் பிரிவினையாலும் 
பொருளாதார நிலை நலிவுற்றுக் கிடந்த இந்தியாவில் இயல் 

சூழ் நிலைகளைத் திரும்பவும் கொண்டு வரவேண்டும் 
என்று விரும்பினர் . அதிக உற்பத்தி , புனரமைப்புக் கொள்கை 
( Policy of Reconstruction) முதலியவைகளின் 

அவசியத்தை 
அவர்கள் உணர்ந்தார்கள் . மிதவாதித் தொழிலாளர் சங்கத் 
தலைவர்கள் , அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் தொழிலாளி பகடைக் 
காயாகப் பயன்படுத்தப் படுவதை அறிந்து , ஜனநாயகப் பற்று 
கொண்ட எல்லாத் தொழிலாளர் சங்கங்களையும் சுதந்திரமான 
போக்குடைய ஒரு தனிப்பட்ட அமைப்பின்கீழ் ஒன்றுபடுத்த 
வேண்டும் 

என விரும்பினார்கள் . தனது உறுப்பினர் சங்கங்கள் 
அனைத்தும் அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசில் 
சேர்ந்து , காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளையும் செயல்திட்டங் 
களையும் மேம்படுத்த முயல வேண்டும் என்று இந்துஸ்தான் 
மஸ்தூர் சேவா சங்கத்தின் ( Hindustan Mazdoor Sevak Sangh ) 
மத்திய சபை 1946 ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் கேட்டுக் 
கொண்டது . 

இவ்வமைப்பு , காங்கிரசோடு ஈடுபாடுகொண்ட 
தொழிலாளர் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுக் காந்தியடிகளின் 
கொள்கை வழிநடத்திச் 

செல்லப்பட்டது . அகில இந்தியத் - 
தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் கொள்கைகளை மாற்றுவதற்கு , 
தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிக்காது போகவே 
காங்கிரஸ் கட்சியிலிருந்த தொழிலாளர் தலைவர்கள் ஒரு புதிய 
தொழிலாளர் சங்க அமைப்பை நிறுவுவது அவசியம் என்று 
கருதினார்கள் . 

காங்கிரஸ் மற்றும் தொழிலாளர் சங்க முன்னணித் தொழி 
லாளர்களின் மாநாடு ஒன்று வல்லபாய் பட்டேல் அவர்களின் 
தலைமையின் கீழ் 1947 ஆம் ஆண்டு மே மாதம் 3 ஆம் தேதி புது 
டில்லியில் கூடியது . 

வல்லபாய் பட்டேல் அவர்கள் அப்போது 
இந்துஸ்தான் மஸ்தூர் சேவா சங்க மத்திய சபையின் தலைவராக 
இருந்தார் . இம் மாநாட்டில் எல்லாத் தொழில்களையும் , பணித் 
துறைகளையும் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் . 
மாநிலக் காங்கிரஸ் கமிட்டிகள் கூடத் தங்களது பிரதிநிதிகளை 
அனுப்பி வைத்திருந்தன . தொழிலாளர் வகுப்பின் மீது அக்கறை 
கொண்டு அதன் நலங்களைப் பாதுகாக்கவும் , மேம்படுத்தவும் 
கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடக் கூடிய ஒரு மத்திய அமைப்பை 
ஏற்படுத்துவதன் அவசியத்தைச் சுட்டிக்காட்டி இம் மாநாட்டில் 


பல 


3 


34 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது . இந்தியத் தேசீயத் தொழி 
லாளர் சங்கக் காங்கிரஸ் தோன்றிய விதம் இதுவே . 


குறிக்கோள்கள் : இந்தியத் தேசீயத் தொழிலாளர் சங்க காங் 
கிரசின் அமைப்பு விதியின்படி அதன் குறிக்கோள்கள் பின் வருவன : 


1 . 


வகையான 


தனிப்பட்ட அங்கத்தினர்களின் எல்லாவித முன்னேற்றத் 
திற்குமுள்ள தடைகள் நீங்கப்பெற்ற ஒரு சமூக முறையை 

ஏற்படுத்துதல் . 
2 . எல்லா 

தொழிலாளர்களுக்கும் பயன்படக் 
கூடிய ஓர் அமைப்பை நிறுவுதல் . 
3. தொழிலாளர்களது வேலை , வாழ்க்கை ஆகியவையின் நில 

வரங்களும் , தொழில் சமூகம் இவற்றில் தொழிலாளர் 
களின் அந்தஸ்தும் துரிதமாக முன்னேறுவதற்கு 

முயலுதல் . 
4 . 

வேலை செய்வதை நிறுத்தாது . பேச்சு வார்த்தைகள் 
சமரசம் முதலிய முறைகளில் குறைபாடுகளைக் களைய 
முயலுதல் ; இம் முறைகள் தோல்வியுறுமானால் தீர்ப்பு , 

நீதி விசாரணை போன்ற முறைகளை நாடுதல் . 
5. தொழில் மீதும் 

சமுதாயத்தின் மீதும் தொழிலாளர் 
கொண்டிருக்கும் பொறுப்பை வளர்த்தல் . 
6. தொழிலாளர்களது திறமை , கட்டுப்பாடு இவற்றின் 

தரத்தை உயர்த்துதல் . 


இக் குறிக்கோள்களை 

அடைவதற்கு எடுத்துக் கொள்ளப் 
படுகின்ற முறைகள் அமைதியானவையாகவும் உண்மையோடு 
ஒத்துப் போகின்றவையாகவு மிருக்க வேண்டும் . அகமதாபாத் 
நெசவுத் தொழிலாளர் சங்கமானது ( Ahmedabad Textile Labour 
Association) இந்தியத் தேசிய தொழிலாளர் சங்கக் காங்கிரசுக்குச் 
சக்தி வாய்ந்த அங்கத்தினர்களை அளித்தது . தொழிலாளர் சேவை 
யில் நீண்டகால அனுபவத்தைப் பெற்றவர்கள் அவர்கள் . தொழிற் 
பூசல்களைப் பொறுத்தவரை அரசாங்கத்தின் சமரசத் திட்டத்தை 
யும் , நடுவர் தீர்ப்பையும் நம்பியிருத்தல் வேண்டும் என்ற 
காள்கையை இந்தத் தொழிலாளர்கள் கொண்டிருந்தனர் . 


இணைக்கப்பட்ட சங்கங்களின் பொறுப்புகள் : இந்தியத் தேசிய 
தொழிலாளர் சங்கக் காங்கிரசோடு இணைந்துள்ள சங்கங்கள் 
தங்களது அங்கத்தினர்களைப் பற்றிய தகவல்களைச் சேகரித்து 
அவற்றை மத்திய அமைப்பிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


35 


பேச்சு வார்த்தைகள் மூலமாகத் தீர்த்து வைக்கப்பட முடியாத 
தொழிற் பூசலை இச் சங்கங்கள் நடுவர் தீர்ப்பிற்கு விடவேண்டும் . 
சமரசம் , நடுவர் நீதி மன்றம் , தீர்ப்பு ( adjudication ) போன்ற 
எல்லா முறைகளும் பயனளிக்காது போன பிறகு - அங்கத்தினர் 
களின் பெரும்பாலானோர் பொதுக் குழுவில் (General meeting) 
விரும்பினாலொழிய , வேலை நிறுத்தத்திற்கோ அல்லது சத்தியாக் 
கிரகத்திற்கோ இச்சங்கங்கள் அனுமதி அல்லது ஆதரவு அளிக்கக் 
கூடாது . இணைக்கப்பட்ட சங்கம் ஒவ்வொன்றும் தம் அங்கத் 
தினர் பட்டியலில் காணப்படும் ஒவ்வொரு நபருக்கும் ஓர் அணா 
வீதத்தில் காங்கிரசுக்கு வருடாந்தர சந்தா செலுத்தி வரவேண் 
டும் . இத் தொகை பத்து ரூபாய்க்குக் குறைவாக இருக்கக் 
கூடாது . காங்கிரசோடு இணைந்திருக்க வேண்டும் என் 

விழை 
சங்கங்கள் தொழிலாளர் சங்கச் சட்டத்தின்கீழ் பதிவு 
செய்து கொண்டவையாக இருக்கவேண்டும் ; அதோடு இணைப்புச் 
செய்வதற்கு முன்னால் , மூன்று மாதங்களுக்காவது அவை செயல் 
பட்டு வந்தவையாக இருக்கவேண்டும் . 


கின்ற 


தொழில்வாரிக் கூட்டிணைப்புக்கள் ( Industrial Federations ) : 
ஒரு வட்டாரப் பகுதியிலுள்ள ஒரு தொழில் , வாணிபம் அல்லது 
வர்த்தகத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு சங்கத்தை மட்டுமே இந்தியத் 
தேசீயத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் தன்னோடு இணைத்துக் 
கொள்ள முடியும் என்பதாக அதன் அமைப்பு விதி சொல்லுகிறது . 
கைவினைத் தொழில் அல்லது நிறுவன வாரி சங்கங்களை விடத் 
தொழில் வாரி சங்கத்திற்கே இந்தக் காங்கிரஸ் சலுகை காட்டு 
கிறது . இந்தியத் தேசீயத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசினால் அங்கீ 
கரிக்கப்பட்ட தகுந்த தேசீய தொழில் வாரி கூட்டிணைப்புக்கள் 
இருக்குமானால் , அவைகளில் சேருவதற்குக் காங்கிரசோடு இணைக் 
கப்பட்ட சங்கங்களுக்குச் சட்டப்படி உரிமை உண்டு. இவ்வமைப் 
பானது : 

தனது சட்டதிட்டங்களுக்கேற்ப இவ்வகையான 
தொழில்வாரி கூட்டிணைப்புக்கள் நெசவு , போக்குவரத்துச் 
சாதனம் , சர்க்கரை , தோட்டப் பயிர் , துறைமுகம் , 
சுரங்கம் முதலிய தொழில்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன . 


சணல் , 


உ 


உறுப்பினர்கள் : இந்தியத் தேசீயத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரஸ் துவக்கப்பட்டபோது , 200 சங்கங்களிலிருந்து எடுக்கப் 
பட்ட 5,75,000 தொழிலாளர்கள் அதன் உறுப்பினர்களாக இருந்த 
னர் . 1918 ஆம் ஆண்டில் தொடக்கப்பெற்ற அகமதாபாத் நெசவுத் 
தொழிலாளர் சங்கம் இதுவரை எந்த ஒரு அகில இந்திய அமைப் 
போடும் சேராதிருந்து , தற்போது தேசீயத் தொழிலாளர் சங்க 
காங்கிரசின் தன் 55,000 அங்கத்தினர்களோடு சேர்ந்தது . 


36 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


காங்கிரசில் அங்கத்தினர்களில் ஒரு முக்கிய பகுதியாக இதன் 
அங்கத்தினர்கள் திகழ்ந்தனர் . காங்கிரசின் மற்ற அங்கத்தினர் 
கள் , வங்காள சணல் தொழில் , பம்பாயின் நெசவுத் தொழில் 
அஸ்ஸாம் தோட்டத் தொழில் முதலியவைகளைச் சேர்ந்த சங்கங் 
களின் வாயிலாக வந்து சேர்ந்தனர் . மற்ற தொழில்களிலுள்ள 
சங்கங்கள் 

குறைவான அங்கத்தினர்களையே காங்கிரசுக்கு 
அளித்தன . 


தற்போது , இந்திய தேசீய தொழிலாளர் சங்க காங்கிரஸ் 
இந்தியாவின் தொழிலாளர் சங்கங்களது மாபெரும் கூட்டிணைப் 
பாக இருக்கிறது . அதன் கணக்குப்படி , 1958 ஆம் ஆண்டு ஜனவரி 
மாதம் முதல் தேதி அதில் 

பெற்ற சங்கங்களின் 
எண்ணிக்கை 1,202 ; உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14,11,437 . 
ஆனால் , இணைப்புச் சங்கங்களின் எண்ணிக்கையைச் சரிபார்த்த 
அரசாங்கத்தின் கணக்குப்படி பார்த்தால் , 1957ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி முடிய இக் காங்கிரசில் 672 சங்கங் 
களும் , 9,34,385 உறுப்பினர்களும் இருந்தார்களென்று அறி 
கிறோம் . 


இந்தியத் தேசியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் , 1957 ஆம் 
ஆண்டு டிசம்பர் மாதமும் , 1958 ஆம் ஆண்டு ஜனவரி மாதமும் 
மதுரையில் தனது வருடாந்தரக் கூட்டத்தை நடத்தி , அதில் தனது 
1957 ஆம் ஆண்டின் வளர்ச்சியைப் பற்றி ஆலோசனை நடத்திற்று . 
பதினைந்தாவது இந்தியத் தொழிலாளர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட 
முடிவுகளுக்கேற்பச் சிமெண்ட் , இரசாயனப் பொருள்கள் , பொறி 
இயல் , தோட்டப்பயிர் , எஃகு முதலிய தொழில்களிலும் , வேறு 
பல முக்கிய தொழில்களிலும் ஊதிய போர்டுகள் ( Wage Board ) 
ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானங்களை நிறை 
வேற்றியது . அதோடு , காலவரையின்றிப் பல நிறுவனங்கள் மூடப் 
பட்டிருக்கின்ற பஞ்சாலைகளைப் பற்றியும் , சணல் தொழிற்சாலை 
களைப் பற்றியும் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்தைக் காங் 
கிரஸ் கேட்டுக் கொண்டது . 


இந்து மஸ்தூர் சபா (Hindu Mazdoor Sabha ) 

பிறப்பும் , வளர்ச்சியும் : 1947 ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய 
தேசீய தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் அமைக்கப்பட்டபோது , 
காங்கிரசின் கொள்கைகளை வெளிப்படை யாகவும் 

முழுமனத் 
தோடும் பின்பற்றுகின்ற ஓர் அமைப் பினால் , தொழிலாளர்களுக்கு 
நன்மை ஏற்படாது என்று சோஷலிஸ்ட் தலைவர்கள் கருதினார்கள் . 
1948 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தேசீய காங்கிரசிலிருந்து 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


37 


சோஷலிஸ்டுகள் பிரிந்தனர் . 1948 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 
22 ஆம் தேதி நாசிக்கில் ( Nasik) நடத்தப்பெற்ற கூட்டமொன்றில் , 
இணைக்கப்பட்ட சங்கங்களை வழிநடத்திச் செல்லவும் அவைகளின் 
நடவடிக்கைகளை ஒன்றோடொன்று இணைக்கவும் , தொழிலாளர் 
களது 

நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாத்து மேம்படுத்து 
வதற்கும் , ஒரு புதிய அகில இந்திய தொழிலாளர் அமைப்பை 
நிறுவுவதென்று சோஷலிஸ்ட் கட்சியின் தொழிலாளர் சங்க உறுப் 
பினர்கள் முடிவு எடுத்தார்கள் . பல்வேறு தொழில்களில் உள்ள 
தொழிலாளர் சங்கங்களைத் தொடக்கப்படவிருக்கும் புதிய அமைப் 
போடு இணைக்கின்ற பணியைச் செய்வதற்கென்று ஒரு தற்காலிகக் 
கமிட்டியும் அக் கூட்டத்தில் நியமனம் செய்யப்பட்டது . புதிய 
அமைப்பிற்கு இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் ( Indian Labour 
Congress ) என்ற பெயர் வழங்கப் பட்டது . 


இதற்கிடையில் , சோஷலிஸ்ட் தலைவர்கள் மற்ற தொழிலாளர் 
சங்கத் தலைவர்களின் ஆலோசனையுடன் அரசியல் தொடர்பற்ற ஓர் 
அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முயன்று வந்தனர் . இந்து மஸ்தூர் 
பஞ்சாயத் , இந்தியத் தொழிலாளர் கூட்டிணைப்பு ஆகியவற்றின் 
பல்வேறு தலைவர்களும் , அகில இந்தியத் தொழிலாளர் காங்கிரசின் 
செல்வாக்கு மிக்க பகுதியினரும் , எந்தவித மத்திய அமைப்போடும் 
இதுவரை சேராதிருந்த தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதி 
களும் 1948 ஆம் ஆண்டு , டிசம்பர் மாதம் 24 ஆம் தேதி கல்கத்தா 
வில் கூடினர் . இந்து மஸ்தூர் சபா என்ற ஒரு புதிய அமைப்பை 
ஏற்படுத்துவதென அம் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது . 


இந்து மஸ்தூர் சபாவில் மற்ற பகுதியினர் பங்கெடுத்துக் 
கொண்டார்கள் என்றாலும் , உண்மையில் அது பிரஜா சோஷ 
லிஸ்டுகளின் ஒரு கருவியே யாகும் . அக்கட்சியின் கொள்கையை 
யும் இலட்சியங்களையுமே அது கொண்டிருந்தது . 


குறிக்கோள்கள் : மன , உடல் ஆளுமையின் முழு வளர்ச்சிக் 
கான வாய்ப்பைத் தொழிலாளிக்குத் தரக்கூடிய சமதர்ம ஆட்சியை 
நடைமுறைக்குக் கொண்டுவர வேண்டும் என்பதே இந்து மஸ்தூர் 
சபாவின் கொள்கை விளக்க அறிக்கையின்படி , அதன் முக்கிய 
குறிக்கோளாகும் . இவ்வமைப்பின் வேறு குறிக்கோள்கள் பின் 
வருவன : 


1. தொழிலாளர் மக்க ளனைவருக்கும் வாழ்க்கை ஊதியம் 

( Living wage) . 
2 . ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேலை உத்தரவாதம் . 


38 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


3 . 


எல்லா சமூக பாதுகாப்புத் திட்டங்களையும் விரிவான 
மருத்துவ உதவி திட்டத்தையும் அமல்படுத்துதல் . 


4 . 


வேலை நேரங்களை நியாயமாக நிர்ணயிப்பதன் வாயிலாகப் 
போதிய ஓய்வைத் தருதல் . சம்பளத்தோடு விடுமுறை 
அளித்தல் . 


5. போதிய , தகுந்த குடியிருப்பு வசதிகள் . 


6 . 


இலவசக் கட்டாயப் படிப்பையும் , தொழிற் பயிற்சிக்கான 
வசதிகளையும் ஏற்படுத்துதல் . 


7 . 


கூட்டுபேர உரிமைக்கு மெய்யான அங்கீகாரம் . 


தொழிலாளர் பற்றிய அரசாங்கக் கொள்கையின்மீது இந்து 
மஸ்தூர் சபா குற்றங் காண்கிறது ; செல்வந்தர்களுக்கு ஆதர 
வளிப்பதாக அது இருக்கிறது என்பது சபாவின் கருத்து . இந்தியத் 
தேசீய தொழிலாளர் சங்க காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் கட்சி 
யின் தொழிலாளர் கிளையேயன்றி வேறொன்றுமில்லை என்றும் , 
ஆகவே , அது தொழிலாளர் வகுப்பின் உண்மையான கருத்தைப் 
பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் . 


தொழிலாளர்களுக்குக் குடியிருப்புவசதிகளைச் செய்து தருவதற் 
கான ஒரு விரிவான திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரவேண் 
டும் என்பதற்காக , இந்து மஸ்தூர் சபா போராடியது . தொழிற் 
பூசல்களைத் தீர்த்து வைக்கும் முறையில் அரசாங்கம் பாரபட்சமாக 
நடந்து கொள்வதாகக் கூறப்படுவதைச் சுட்டிக்காட்டி அரசாங் 
கத்தைச் சபா அடிக்கடி கண்டித்து வந்தது . வேலையளிப்போர் 
வேலையாள் பூசல்களில் மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய 
அரசாங்கமோ மிதமாகத் தலையிட வேண்டும் என்பதற்கான சட் 
டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சபா எடுத்துக் கூறியது . 
வேலையின்றி யிருக்கும் தொழிலாளர்கள் மீது இவ்வமைப்பு 
அக்கறை செலுத்தி அவர்களுக்குப் போதிய உதவியளிக்குமாறு 
அரசாங்கத்தை வற்புறுத்தியது . 1957 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் பெங்களூரில் நடந்த தனது வருடாந்தரக் கூட்டத்தில் 
தொழிலாளர் கல்வி பற்றிய ஒரு கருத்தரங்கிற்கு ( Seminar ) இந்து 
மஸ்தூர் சபா ஏற்பாடு செய்தது . 


உறுப்பினர்கள் : இந்து மஸ்தூர் சபா தொடக்கப்பட்டபோது , 
அதில் - 427 சங்கங்களும் , 6,06,472 அங்கத்தினர்களும் இருந் 
தனர். 

இந்த அங்கத்தினர்களில் பெரும்பாலோர் போக்கு 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


வரத்துச் சாதனத் தொழிலாளர் சங்கங்கள் மூலமாகவும் , தபால் 
தந்தி ஊழியர்கள் . சங்கங்கள் மூலமாகவும் கிடைக்கப்பட்ட 
வராவர் . பிறகு , இந்து மஸ்தூர் சபா பீகார் மாநிலத்திலும் 
பம்பாய் அகமதாபாத் நெசவுத் தொழிலாளர்களிடையேயும் 
தனது செல்வாக்கைப் பெருக்கிக் கொண்டது . பீகார் மாநிலத் 
தில் இவ்வமைப்பிற்குப் போட்டியாகத் தற்போது இந்திய தேசீய 
தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் இருந்து வருகிறது . சபாவில் 
இப்போது 335 சங்கங்களும் 5 லட்சம் அங்கத்தினர்களும் இருக் 
கின்றனர் . ஆனால் , சரியான கணக்குப்படி பார்த்தால் 1957 ஆம் 
ஆண்டு மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி முடிய சபாவில் 138 சங்கங் 
களும் 2,33,990 உறுப்பினர்களும் இருந்தனர் . 


தொழிலாளர் சங்க ஒற்றுமைக்கு முயற்சிகள் : இந்து மஸ்தூர் 
சபாவின் கொள்கைகளுக்கும் இந்தியத் தேசீய தொழிலாளர் 
சங்கக் கொள்கைகளுக்குமிடையே பெரும் வேற்றுமை ஏதும் 
இல்லாத காரணத்தால் அவை இரண்டையும் ஒன்றாக இணைப் 
பதற்குச் சபா முயற்சி செய்தது . ஆனால் , அம் முயற்சியில் அது 
போதிய வெற்றி பெறவில்லை . தொழிலாளர் சங்கங்களிடையே 
ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக ஒரு சில கொள்கைகளைப் பின் 
பற்றுவதென்று 1956 ஆம் ஆண்டு ஜுன் மாதம் பம்பாயில் 
நடந்த சபாவின் செயற் குழுக் கூட்டத்தில் தீர்மானிக்கப் பட்டது . 
அக் கொள்கைகள் பின் வருவன : 


1. ஒன்றிய மத்திய அமைப்பின் 

நடவடிக்கைகளையும் , 
இணைக்கப்பட்ட தொழிலாளர் சங்கங்களின் நடவடிக்கை 
களையும் வழிநடத்திச் செல்வதிலும் , இவ் வமைப்புக் 
களின் உள் விவகாரங்களிலும் , ஜனநாயகத் தத்துவங் 
களையும் முறைகளையும் முழுமையாக ஏற்று அவைகளை 
வழுவாது பின்பற்றுதல் . 


2 . 


அரசாங்கம் அல்லது அரசியல் தலைவர்களின் தலையீட்டி 
லிருந்து முழு விடுதலை பெறுதல் . 


3 . 


தொழிலாளர்கள் எந்தெந்தச் சங்கங்களில் சேர விரும்பு 
கின்றார்கள் என்பதை இரகசிய ஓட்டெடுப்பு மூலம் 
அறிந்து அவைகளில் சேருவதற்கான உரிமையை அவர் 
களுக்களிப்பதன் மூலம் ஒரே துறையிலுள்ள பல்வேறு 
சங்கங்களிடையே நிலவுகின்ற 

உணர்ச்சி 
களுக்கு ஒரு முடிவு கட்டுதல் . 


பகைமை 


40 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஐக்கிய தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் ( United Trade Union Congress ) 

தொடக்கம் : 1948 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த 
மாநாட்டிற்குச் சோஷலிஸ்டுகளால் அமைக்கப்பட்டிருந்த 

சில 
தொழிலாளர் சங்கத் தலைவர்களுக்கு இந்து மஸ்தூர் சபாவின் 
நோக்கங்களும் குறிக்கோள்களும் பிடிக்கவில்லை . ஆகவே , 
இவர்கள் 1948 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27 ஆம் தேதி 
கல்கத்தாவில் மறுபடியும் கூடி , ஐக்கிய தொழிலாளர் சங்கக் 
கமிட்டியை ( United Trade Union Committee ) நிறுவுமாறு பல் 

தொழிலாளர் சங்கத் தலைவர்களைக் கேட்டுக்கொள்வ 
தென்று முடிவு செய்தனர் . பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள் 
கின்ற ஒரு கூட்டத்திற்கு ஐக்கிய தொழிலாளர் சங்கக் கமிட்டி ஏற் 
பாடு செய்தது . 1949 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 ஆம் தேதி 
கல்கத்தாவில் நடத்தப் பெற்ற ஒரு மாநாட்டில் , ஐக்கிய தொழி 
லாளர் சங்கக் காங்கிரஸ் என்ற ஒரு புதிய அமைப்பு ஏற்படுத்தப் 
பட்டது . 


வேறு 


குறிக்கோள்கள் : குறுகிய அரசியல் நோக்கங்களைக் களைந்து , 
தாழிலாளர் சங்க ஒற்றுமையை அடிப்படையாகக் கொண்டு 
தொழிலாளர் சங்க நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி ஒரு மத்திய 
தொழிலாளர் சங்க அமைப்பை நிறுவுவதே இவ்வமைப்பின் 
முக்கிய குறிக்கோளாகும் , 


கூடுமான அளவிற்கு நாட்டிலுள்ள அரசியல் கட்சிகளின் 
தொடர்பற்ற ஓர் உண்மையான தொழிலாளர் சங்க இயக்கத்தை 
ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஐக்கிய தொழிலாளர் சங்க 
காங்கிரசின் புற நோக்கமாகும் . உண்மையில் , இவ்வமைப்பின் 
தலைவர்கள் இடசாரி வகுப்புக்களின் அங்கத்தினர்களாவர் . 
பல பிரச்சினைகளைப் பற்றிய இவர்களது கொள்கைகள் அகில 
இந்திய தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் கொள்கைகளை ஒத் 
தவையே . இவ்வமைப்புக் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்தது 
அல்ல ; என்றாலும் , அரசியலைப் பொறுத்தவரை அது சற்றேறக் 
குறைய இடசாரிக் கொள்கைகளையே கொண்டிருக்கிறது ; 
அதோடு கம்யூனிஸ்டுகளோடு ஒத்துழைப்பிற்கும் அது தயாராக 
இருக்கிறது . 


தொழிலாளர்களைப் பற்றிய அரசாங்கத்தின் கொள்கையை 
ஐக்கிய தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் தலைவர்கள் வன்மையாகக் 
கண்டிக்கின்றனர் . தொழிலாளர் 

சங்கங்களுக்கு அங்கீகாரம் 
வழங்க வேலையளிப்போர்களைக் கட்டாயப்படுத்துவதற்கும் , 
பேச்சுவார்த்தைகள் மூலமாக அடையப் பெற்ற உடன்படிக்கை 


41 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


களை ஏற்றுக்கொள்ள வேலையளிப்போர்களைச் சம்மதிக்க வைப் 
பதற்கும் அரசாங்கம் தலையிடுவதை இவர்கள் ஆதரிக்கின்றனர் . 
ஐக்கிய தொழிலாளர் சங்க காங்கிரஸ் தனது மூன்றாவது வருடாந் 
திரக் கூட்டத்தை 1958 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தியது . 
கோாக்கைப் பட்டியல் ஒன்றைத் தயாரித்து , அக் கோரிக்கைகளை 
அடையத் தொழிலாளர் வகுப்புப் போராட வேண்டும் என்று 
இக் காங்கிரஸ் கேட்டுக் கொண்டது . ஒரு சக்தி வாய்ந்த ஊதியக் 
கமிஷன் நியமிக்கப்பட வேண்டும் . எல்லா வகைத் தொழிலாளர் 
களுக்கும் வாழ்க்கை ஊதியம் நியமிக்கப்பட வேண்டும் ; சேம 
நிதித் திட்டம் பரவலாக்கப்பட்டு அதன் வீதங்கள் அதிகரிக்கப் 
பட வேண்டும் ; இரகசிய ஓட்டெடுப்புகளை அடிப்படையாகக் 
கொண்டு தொழிலாளர் சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட 
வேண்டும் ; வேலை நிறுத்தத்திற்கும் கூட்டு பேரத்திற்கும் நிபந்தனை 
களற்ற உரிமை வேண்டும் ; மாற்று 

வேலைகளுக்கு ஏற்பாடு 
செய்யாது ஆட்குறைப்புச் செய்தல் கூடாது என்பன போன்றவை 
அக் குறிக்கோள்களில் முக்கியமானவையாகும் . இவ்வமைப்பில் 
1957 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி முடிய , 567 சங்கங் 
களும் , 5,74,539 உறுப்பினர்களும் இருந்தனர் . 1656-57 - க்குச் 
சரிபார்க்கப்பட்ட கணக்குக் கிடைக்கவில்லை . அரசாங்கக் 
கணக்குப்படி , 1956 ஆம் ஆண்டு- மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி 
முடிய இவ்வமைப்பில் 237 - சங்கங்களும் , 1,59,109 உறுப்பினர் 
களும் இருந்தனர் . 


பத்திரிக்கையாளர்களிடையே தொழிலாளர் சங்கம் : மற்ற துறை 
களில் தொழிலாளர் சங்கம் முன்பே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது . 
ஆனால் பத்திரிக்கையாளர் ( Journalists ) களிடையே அண்மையில் 
தான் தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது . 1954 ஆம் 
ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குப் பிறகே 

பிறகே இவர்கள் தொழிற் 
பூசல்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டார்கள் என்பதனால் , 
இவர்களது வேலை நிலவரங்களின் தனித் தன்மை பற்றி நாம் 
கூர்ந்து ஆராய்வது அவசியமாகிறது . 


சென்ற காலத்தில் பத்திரிகையாளர்கள் , தங்களது உத்தி 
யோக சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் மற்ற பிரச்சினைகளையும் 
ஆராய்வதற்கென்று தங்களுக்குள்ளே சங்கங்களை அமைத்துக் 
கொண்டிருந்தார்கள் . ஆனால் , இவை அரசாங்கத்தின் எதேச் 
சாதிகார நடவடிக்கைகளுக்கெதிராகக் கிளர்ச்சி செய்கின்றவை 
யாக மட்டுமே இருந்து வந்தன . இவ்வமைப்புக்களில் வேலை 
யளிப்போர்களும் வேலையாட்களும் பங்கெடுத்து வந்தனர் . 

. 
பத்திரிக்கையின் தொழில் அம்சம் (Industrial aspect of the press 


42 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கொஞ்சம் கொஞ்சமாக அங்கீகரிக்கப்பட்டபோது , வேலையளிப் 
போர்கள் தங்களுக்குள்ளே இந்திய , கிழக்கிந்திய செய்தித்தாள் 
கழகம் ( Indian and Eastern Newspaper Society ) போன்ற தனிப் 
பட்ட அமைப்புக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் . ஆனால் , 
அதே நேரத்தில் பத்திரிக்கையாளர் சங்கங்களிலும் தொடர்ந்து 
உறுப்பினர்களாக இருந்து வந்தனர் . 


தொழிலில் பெரும் தொழில் முதலாளிகள் அடி எடுத்து 
வைத்து , தனது அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களுக்காகச் 
செய்தித்தாள்களைப் பயன்படுத்துவதற்கு அது வெற்றிகரமாக 
முயன்று வந்ததைக் கண்ணுற்ற பத்திரிக்கை எழுத்தாளர்கள் , 
தங்களுக்கு எதிராக உருவாகி வரும் புதிய புதிய சக்திகளை 
எதிர்த்துப் போராடப் புதிய கருவிகள் தேவை என்று உணர்ந் 
தனர் . மற்ற தொழில்களிலுள்ள வேலையாட்களும் , செய்தித்தாள் 
தொழிலிலுள்ள ஏனைய தொழிலாளர்களும் , வேறு நாடுகளிலுள்ள 
பத்திரிக்கையாளர்களும் எவ்வாறு 

இச்சக்திகளை எதிர்த்துப் 
போரிடுகின்றனர் என்பதை இவர்கள் உற்று நோக்கினர் . இவ் 
வாறாக , இந்திய பத்திரிக்கை எழுத்தாளர்கள் தங்களது பொரு 
ளாதார உத்தியோக நலன்களைப் பாதுகாக்கக் கூடிய ஒரு கருவி 
யாகத் தொழிலாளர் சங்கத்தைக் கருத ஆரம்பித்தனர் . 


பத்திரிக்கை எழுத்தாளர்களுக்கென ஓரமைப்பு ஏற்படுத் 
தப்படக் கூடும் என்பதற்கான முதல் அறிகுறி , 1942 ஆம் ஆண்டு 
லக்னோவில் ஐக்கிய மாநிலப் பத்திரிக்கையாளர் மாநாடு (United 
Provinces Press Conference ) நடத்தப்பட்ட தாகும் . 

தொழி 
லாளர் சங்க பாணியில் பத்திரிக்கையாளர்களுக்கு அமைப்புக்கள் 
நிறுவப்பட வேண்டும் என்று பம்பாய் பத்திரிக்கையாளர் சங்கத் 
தின் கமிட்டி அறிக்கை வெளியிட்டது . பல்வேறு பிராந்தியங் 
களில் சங்கங்களை அமைத்து , இறுதியில் அவைகளை ஓர் அகில 
இந்திய அமைப்போடு இணைக்க வேண்டும் என்றும் அது யோசனை 
கூறியது . அந்தப் பம்பாய்ச் சங்கம் உண்மையாகவே , 1947 - ல் ஒரு 
தொழிலாளர் சங்கமாக மாறியது . பத்திரிக்கையாளர்களுக்குத் 
தாழிலாளர் சங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அறை 
கூவலுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் ஆதரவு கிடைத்தது . 


எனினும் , இந்த அறை கூவலுக்குச் சில பத்திரிக்கையாளர்கள் 
எதிர்ப்புத் தெரிவித்தார்கள் . பத்திரிக்கை எழுத்தாளர்கள் 
தொழிற்சாலை வேலையாட்களைப் போன்றோ அல்லது கூலிக்காரர் 
களைப் போன்றோ நடந்துகொள்ளக் கூடாதென்றும் , பத்தி 
ரிக்கைத் தொழில் வாழ்க்கையின் ஒரு தத்துவம் என்றும் அவர்கள் 


43 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


கருத்துத் தெரிவித்தார்கள் . இந்த எதிர்ப்புவாதிகளில் சிலர் 
செல்வந்தர்களாவர் . இவ்வுண்மையினால் , அவர்களின் எதிர்ப்பின் 
பொய்மை வெளிக்கொணரப் பட்டது . என்றாலும் , இவ்வெதிர்ப் 
புக்குச் சில விளைவுகளும் இருந்தன. 


கின்றன . 


இந்தியா முழுவதிலு முள்ள பத்திரிக்கை எழுத்தாளரது 
தொழிலாளர் சங்கங்களும் , வேறு அமைப்புக்களும் ஒன்றோடு 
ஒன்று ஒத்துழைத்து 1950 ஆம் ஆண்டில் இந்திய பத்திரிக்கை 
எழுத்தாளர் கூட்டிணைப்பைத் ( Indian Federation of Working 
Journalists ) தோற்றுவித்தன . இவ்வமைப்பின் வலிவு மிகவும் 
துரிதமாக வளர்ந்திருக்கிறது . இதனோடு இணைக்கப்பட்ட சங்கங்கள் 
சற்றேறக்குறைய ஒவ்வொரு இந்திய மாநிலத்திலும் இருக் 

எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த பத்திரிக்கை 
யாளர்கள் இக்கூட்டிணைப்பில் இருக்கின்றனர் . ஆனால் , அரசியல் 
சார்பற்ற முறையில் இது செயல்பட்டு வருகிறது . இந்தியாவி 
லுள்ள பொதுத் தொழிலாளர் சங்க இயக்கம் அரசியல் கொள்கை 
காரணமாகப் பிளவு பட்டிருப்பதனால் , எந்த ஒரு மத்திய 
தொழிலாளர் சங்க அமைப்போடும் தொடர்பு வைத்துக் கொள் 
வதை இப் பத்திரிக்கையாளர் கூட்டிணைப்பு விரும்பவில்லை . ஆனால் , 
அதே நேரத்தில் , பொது நலன்களைப் பற்றிய விவகாரங்களில் 
இவ் வமைப்புகளோடு இது ஒத்துழைக்கிறது ; 

அவைகளின் 
உதவியையும் நாடுகிறது . 


அச்சுத் தொழிலாளர்கள் ( Press Workers ) தங்களுக்கெனச் 
சங்கங்களை ஏற்படுத்திய பிறகே , பத்திரிக்கையாளர்கள் தங்களது 
சங்கங்களை அமைக்கத் துவங்கினார்கள் என்றாலும் , பத்திரிக்கை 
யாளர்கள் அச்சுத் தொழிலாளர்களை ஒருவிதத்தில் மிஞ்சி 
விட்டார்கள் என்று நாம் சொல்லலாம் . பிராந்தியங்களிலும் 
தனிப்பட்ட நிறுவனங்களிலும் அச்சுத் தொழிலாளர் சங்கங்கள் 
நிறைய இருக்கின்றன என்றாலும் , இவர்களுக்கென்று ஓர் அகில 
இந்திய அமைப்போ , அல்லது மாநில அமைப்போ இல்லை என்று 
கூறலாம் . இதற்குக் காரணம் அச்சுத் தொழிலாளர் அமைப்புக் 
களிடையே காணப்படும் 

உணர்ச்சியே யாகும் . இப் 
பகைமை உணர்ச்சி ஏற்படுவதற்கு இவ்வமைப்புக்களின் அரசியல் 
கொள்கையோ அல்லது அவைகளின் தலைவர்களோ காரணமாவர் . 
பிராந்திய வாரியாகக் கைவினைத் தொழிலாளர் சங்கங்கள் அமைக் 
கப்பட்டதைப் போன்று பத்திரிக்கையாளர் சங்கங்களை நிறுவ 
வேண்டும் என்ற திடமான நோக்குடைய இந்திய பத்திரிக்கை 
எழுத்தாளர் கூட்டிணைப்பு , தொழிலிலுள்ள வேறு தொழிலாளர் 
களது அமைப்புக்களோடு ஒத்துழைக்க என்றுமே தயாராக 


பகைமை 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இருந்து வந்திருக்கிறது . மற்ற தொழில்களிலிருப்பதைப்போன்று , 
செய்தித்தாள் தொழிலின்கண் உள்ள ஊழியர்களின் 
இலட்சியம் முன்னேற வேண்டுமென்றால் பிரிட்டிஷ் அச்சுத் 
தொழில்கள் கூட்டிணைப்பைப் (British Printing and Kindred 
Trades Federation ) போன்றதோர் அமைப்பு ஏற்படுத்தப்பட 
வேண்டியது அவசியமாகும் . தொழிலின் வெவ்வேறு துறைகளி 
லுள்ள பல்வேறு சங்கங்கள் இவ்வமைப்புடன் இணைக்கப்பட 
வேண்டும் . இப்படிப்பட்ட ஓர் அமைப்பின் மூலமாகத்தான் 
தொழில் நிருவாகத்தில் பங்கு கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பைத் 
தொழிலாளர்கள் பெறமுடியும் . 


தனது நான்காண்டு கால வாழ்வில் இந்திய பத்திரிக்கை 
எழுத்தாளர் கூட்டிணைப்பு வேலையளிப்போர்களின் எதிர்ப்பைச் 
சந்திக்க வேண்டியிருந்தது . அதில் சேர்ந்திருந்த வேலையாட்கள் 
பலியாக்கப்பட்டார்கள் . இதற்கு நிவாரணம் தேடுவதற்காகப் 
பத்திரிக்கையாளர்கள் தொழிலாளர் சங்கப் பூசல்களைத் தீர்த்து 
வைப்பதற்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருந்த முறையை 
நாடியபோது , அம்முறையின் நன்மைகள் தங்களுக்குக் கிடைக்காது 
என்பதை உணர்ந்தார்கள் . ஏனெனில் , குறைபாடுகளை நீக்கு 
வதற்காகக் தொழிலாளர் சங்கம் என்ற வகையில் கூட்டாகக் 
கிளர்ச்சி செய்கின்ற உரிமையை அவர்களுக் களித்த சட்டம் , 
அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்தமுறையை இவ்வகையான பூசல் 
களைத் தீர்ப்பதற்குப் பத்திரிக்கையாளர்கள் அணுகக் கூடாது 
என்று சொல்லிவிட்டது . இதற்குக் காரணம் , சட்டப்படி பத்திரிக் 
கையாளர்கள் கூலிக்காரர்களோ அல்லது கணக்கர்களோ அல்ல ; 
மாறாகக் கண்காணிப்பு செய்கின்ற அல்லது அறிவாற்றல் நிரம்பிய 
தொழிலாளர்கள் ஆவர் . இந்த அர்த்தமற்றநிலை மாற்றப்பட 
வேண்டும் என்று கோரிப் பத்திரிக்கையாளர்கள் நாடெங்கணும் 
கிளர்ச்சி செய்தார்கள் . அரசாங்கம் இவ்விஷயத்தில் தலையிட்டது . 
தொழில்பூசல்கள் சட்டம் திருத்தப்பட்டது ; 1955 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் மாதம் அது பத்திரிக்கையாளர்களுக்கும் பயன்படுத்தப் 
பட்டது . 


பத்திரிக்கையாளர் கூட்டிணைப்பின் பெரும் சாதனை , இந்திய 
அரசாங்கத்தால் பத்திரிக்கை கமிஷன் ( Press Commission) நிய 
மிக்கப்பட்டதாகும் . இக் கமிஷன் நன்றாக விசாரணை செய்த 
பிறகு ஒரு சிறப்புமிக்க அறிக்கையை வெளியிட்டது . 
தொழிலிளுள்ளோர் நிலவரங்களைப்பற்றியேயல்லாது பத்திரிக்கை 
யின் தொழில் அம்சத்தைப் பற்றியும் இவ்வறிக்கை விவரித்தது . 
ஜனநாயக சமூகத்தில் பொதுமக்களுக்குச் சேவை புரியும் ஒரு 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


சாதனமாகப் பத்திரிக்கை இருக்கவேண்டுமானால் அதற்கு எந்த 
விதமான சீர்திருத்தங்கள் தேவை என்பதையும் அது விளக்கியது . 
கமிஷனின் இந்த அறிக்கை , குறிப்பாகப் பத்திரிக்கைத் தொழில் 
ஒரு சிலரிடமே இருப்பதனாலும் பத்திரிக்கைத் துறையில் சர்வா 
தீனங்கள் வளர்வதனாலும் ஏற்படக்கூடிய கேடுகளுக்கெதிராக 
விடுத்த எச்சரிக்கை ஒரு நல்ல அரசாங்கத்திற்கும் ஜனநாயகத் 
திற்கும் பயன் விளைவிக்கக் கூடியதாகும் . ஆகவே , சோஷலிச 
பாணியில் நல அரசை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற 
எந்த ஓர் அரசாங்கமும் இவ்வறிக்கையைப் புறக்கணிக்க முடியாது . 
1955 ஆம் ஆண்டில் இந்திய 

அரசாங்கம் பத்திரிக்கை 
எழுத்தாளர் சட்டத்தை ( Working Journalists Act ) நிறை 
வேற்றியது . பத்திரிக்கையாளர்களின் ஊதிய வீதங்களை நிர்ண 
யிப்பதற்காக அரசாங்கம் ஒரு ஊதியச் சபையை ( Wage Board) 
ஏற்படுத்தும் என்று இச்சட்டத்தின் ஒரு விசேஷ விதி கூறியது . 
அவ்வாறே , பத்திரிக்கையாளர்களின் ஊதிய வீதங்களை நிர்ணயிப்ப 
தற்காகத் திரு . எச்.வி. திவேதியா ( H. V. Divatia ) அவர்களின் 
தலைமையின் கீழ் ஒரு ஊதியச் சபையை இந்திய அரசாங்கம் 
1956 ஆம் ஆண்டு மே மாதம் நியமித்தது . இச் சபை தனது 
அறிக்கையை 1957 ஆம் ஆண்டு மே மாதம் சமர்ப்பித்து , கடை 
நிலை ஊழியர்களுக்குத் தரப்படக் கூடிய குறைந்த பட்ச ஊதியம் 
( minimum wage) பஞ்சப் படிகளைத் தவிர்த்து ரூ .90 - க்குக் குறை 
யாமலிருக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்தது . பஞ்சப்படிகள் 
ரூ . 30 முதல் ரூ . 200 வரை சிபாரிசு செய்யப்பட்டன . பத்திரிக்கை 
யாளர்களுக்குப் படிப்படியாக உரிய வீதங்களில் கூலி தரப்பட 
வேண்டும் என்றும் , மூன்றாண்டுகளுக் கொருமுறை வருவாய் 
உயர்வு ( increment) தரப்பட வேண்டும் என்றும் , இவ் வருவாய் 
உயர்வு ஐந்தாண்டுகளுக்குத் தரப்படலாமென்றும் அந்த அறிக்கை 
மேலும் சிபாரிசு செய்தது . ஊதியச் சபையானது கூலி வீதங்களை 
நிர்ணயம் 

செய்வதற்காகச் , செய்தித்தாள்களை அவை தம் 
வருமானத்திற்கேற்ப அ , ஆ , இ , ஈ , உ , என்று ஐந்து வகைகளாகப் 
பிரித்தது . தனது முடிவுகளை மூன்று வருடங்களுக்கு பிறகும் ஐந்து 
ஆண்டுகளுக்கு முன்பும் மற்றொரு சபை பரிசீலிக்க வேண்டும் என்றும் 
இந்த ஊதியச்சபை கேட்டுக் கொண்டது . பத்திரிக்கைகளின் 
வகைப்பாடு , தனி நிறுவனங்கள் , கூட்டுக்கள் , உண்மையான 
ஊதிய வீதங்கள் , ஊதிய வகைகள் , பஞ்சப்படி , பகுதிநேர நிருபர் 
களின் ( Part -Time Correspondents) சம்பளம் முதலியவை பற்றிய 
கூலிச் சபையின் முடிவுகளும் , இவை எத்தேதி முதல் அமலாக்கப் 
பட வேண்டும் என்பதைப் பற்றிய முடிவும் , பெரும்பான்மையர் 
முடிவுகள் ( mejority decisions ) ஆகும் . வேலையளிப்போர்களது 
பிரதிநிதிகள் இம் முடிவுகளுக்கெதிராக ஓட்டளித்தனர் . 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நாட்டின் ஒரு சில செய்தித்தாள் அதிபர்களே ஊதியச் சபை 
யின் முடிவுகளைச் செயல்படுத்த முன் வந்தனர் . பெரும்பாலோர் 
சிபாரிசுகளை எதிர்த்துச் சுப்ரீம் நீதிமன்றத்தில் (Supreme Court) 
வழக்கு தொடுத்தனர் . கூலிக் கட்டமைப்பை ( wage structure ) 
நிர்ணயிக்க அவசியப்படுகின்ற தொழிலின் ஊதியம் கொடுக்கும் 
சக்தியையும் , செய்தித்தாள் தொழிலைப் பற்றிய சூழ்நிலைகளையும் 
ஊதிய சபை தனது கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளத் தவறிய தன் 
காரணமாக , அதன் சிபாரிசுகள் சட்டத்தின் அதிகாரத்தை 
மீறியவை ( ultra vires ) என்று அந் நீதிமன்றம் 1958ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் தெரிவித்தது . து ஒரு 

சிக்கலான நிலையைத் 
தோற்றுவித்தது . முத்தரப்புப் பேச்சு வார்த்தைகள் (tripartite 
talks ) மூலமாக பரஸ்பர தீர்வு காண்பதற்கு இந்திய அரசாங்கம் 
முயன்று வருகிறது . 


இணைப்புக்களைப் பெற்றிராத வேறு சங்கங்கள் : மேலே விவரிக் 
கப்பட்ட நான்கு மத்திய அமைப்புக்களே அல்லாது , பதிவு செய்து 
கொள்ளாமலும் , எந்த ஒரு மத்திய அமைப்போடும் இணைப்பை 
வைத்துக் கொள்ளாமலும் இருக்கின்ற சங்கங்கள் பல இருக்கின் 
றன . இவைகளைப் போலவே , அகில இந்திய பாங்குத் தொழி 
QUITOTT FI: 150 (All India Bank Employees Association) , 2. W 
ரயில்வே தொழிலாளர் தேசிய கூட்டிணைப்பு ( National Federation 
of Indian Railwaymen ) அகில இந்திய கப்பல் துறைமுகத் 
தொழிலாளர் கூட்டிணைப்பு , தபால் தந்தி ஊழியர் தேசீய 
கூட்டிணைப்பு ( National Federation of Post and Telegraph 
Workers ), அகில இந்திய சுரங்கத் தொழிலாளர் கூட்டிணைப்பு 
போன்ற சில அகில இந்திய கூட்டிணைப்புக்களும் எந்த ஒரு மத்திய 
அமைப்போடும் இணைப்பை வைத்துக் கொள்ளாமல் இருந்து வரு 
கின்றன . ஆனால் , இத்தகைய சில கூட்டிணைப்புக்களோடு இணைந் 
துள்ள பல சங்கங்கள் , மேலே விவரிக்கப்பட்ட நான்கு மத்திய 
அமைப்புக்களில் ஏதாவது ஒன்றின் உறுப்பினர்களாகவும் இருக் 
கின்றன . இக் கூட்டிணைப்புக்களில் மிகவும் பலம் பொருந்தியதாக 
இருப்பது இந்திய ரயில்வே தொழிலாளர் தேசீய கூட்டிணைப் 
பாகும் . இவ்வமைப்பு , அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் 
கூட்டிணைப்பும் , இந்திய தேசிய ரயில்வே தொழிலாளர் கூட்டிணைப் 
பும் ஒன்றுபட்டதனால் 1953 ஆம் ஆண்டுத் தோற்றுவிக்கப்பட்ட 

எனினும் , இந்த ஒற்றுமை நெடுங்காலத்திற்கு நீடிக்க 
வில்லை . இவைகளில் போட்டிச் சங்கங்கள் தொடர்ந்து முளைத்து 
வந்தன . 1955 - ல் கருத்து வேறுபாடு பெரிதாகியது ; தனித்தனி 
கூட்டங்கள் 

நடத்தப்பட்டன . ஒன்றுபடுவதற்கான 
வழிகளை இருதரப்பினரும் கூறினார்கள் என்றாலும் , ஒற்றுமை ஏற் 


தாகும் . 


யாகக் 


47 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


படுத்த எடுத்துக் கொள்ளப்பட்ட முயற்சிக்குத் தோல்வியே 
கிடைத்தது . எனினும் , இக் கூட்டிணைப்புக்களிடையே ஒற்றுமை 
ஏற்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் 
கூட்டிணைப்பு மறுபடியும் 1957 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 
முயன்றது . அதற்குப் பிறகு நடந்த மாநாட்டில் ( Unity Con 
ference ) ஒற்றுமை திட்டத்தை இரு கூட்டிணைப்புக்களும் ஏற்றுக் 
கொண்டன . 


தொழிலாளர் போக்கு : மத்திய அமைப்புக்களிடையே உள்ள 
பகைமையுணர்ச்சி காரணமாகத் தொழிலாளர் சங்கங்களின் எண் 
ணிக்கையும் , உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தன . 
ஒரே தொழிலும் நிறுவனங்களிலும் போட்டி சங்கங்கள் நிறுவப் 
பட்டன . இவ்வாறாகச் சங்கங்கள் பெருக ஆரம்பித்தன . சங்கங் 
களிலும் அதன் உறுப்பினர்களிலும் ஏற்பட்ட அதிகரிப்புத் தொழி 
லாளர் சங்க இயக்கத்தின் வளர்ச்சியைச் சுட்டிக்காட்டுவதாக 
நாம் கொள்ளக் கூடாது . தொழிலாளர் இயக்கத்தில் அரசியல் 
தலைவர்களின் ஆதிக்கம் இருப்பது இயக்கத்தின் பெருங் குறை 
பாடாகும் . 


தங்களது சமூக பொருளாதார சூழ்நிலைகளை மேம்படுத்துவது 
அவசியம் என்பதை இக் காலப் பகுதியில் தொழிலாளர்கள் 
மிகவும் உணர்ந்தார்கள் . அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய 
கட்டாய நீதித் தீர்ப்பு முறை ( Adjudication Machinery ) என்ற 
புறச் சாதனத்தின் மூலம் தான் தங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க 
முடியும் என்று இவர்கள் கருதினார்கள் . இப்புறச் சாதனத்தின் 
உதவியைப் பெறுவதற்கு அவர்கள் பெரும் தியாகம் எதையும் 
செய்யத் தேவையில்லை . தொழில் பூசலைப்பற்றிய பிரச்சனை எழும் 
போது அரசாங்கம் விரும்பினால் இவ்வு தவியைத் தொழிலாளர்கள் 
பெறுவர் . தொழிலாளர்கள் உண்மையில் நடுவர் நீதிமன்றங் 
களின் ( Tribunals ) தீர்ப்புக்கள் மூலமாக பல விஷயங்களில் நன்மை 
பெற்றனர் . இவ்வாறாக , பூசல்களைக் கட்டாய நீதித்தீர்ப்புக்கு 
உட்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதினால் 
தொழிலாளர் இயக்கம் பலவீனப்பட்டது . 


வேலையளிப்போர் போக்கு : இக் காலப்பிரிவில் வேலையளிப் 
போர் போக்கிலும் ஒரு மாறுதல் நிகழ்ந்தது . இயக்கத்தின் மீது 
அவர்கள் கொண்டிருந்த பகைமை குறைந்தது . தொழிலாளர் 
இயக்கம் நிலைத்து விட்டது என்பதையும் , தொழில் நடத்துவதில் 
அதைப் பயன்படுத்தியாக வேண்டும் என்பதையும் வேலையளிப் 
போர்களில் சிலர் உணர ஆரம்பித்தனர் . ஒரு சிலரைத் தவிர , 


48 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேலையளிப்போர்கள் பொதுவாகத் தொழிலாளர் சங்கங்கள் 
அல்லது தொழிலாளர்களுடன் பேச்சு வார்த்தைகள் நடத்துவதை 
யும் கூட்டு உடன்படிக்கைகள் செய்து கொள்வதையும் விரும்ப 
வில்லை . இவ்வகையான போக்கிற்குக் காரணம் - தொழிலாளர் 
சங்க இயக்கத்தினுள்ளே காணப்பட்ட போட்டிகளும் , கட்டாய 
நீதித் தீர்ப்பு திட்டமுமாகும் . 


அரசாங்கத்தின் போக்கு : தொழிலாளர் பிரச்சினைகளைப் பற்றிய 
அரசாங்கத்தின் போக்கில் ஒரு குறிப்பிடத் தகுந்த மாறுதல் இக் 
காலப்பிரிவில் 

ஏற்பட்டது . வயது வந்த ஒவ்வொருவருக்கு 
ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் 
சமூகத்தின் பெரும்பகுதியாக இருக்கின்ற தொழிலாளர் வகுப்பின் 
சட்ட நீதியான உரிமைகளை அரசாங்கம் புறக்கணிக்க முடியாது . 
தொழிலாளர் பற்றிய ராயல் கமிஷனின் சிபாரிசுகளை செயல்படுத்து 
கின்ற பணியை போர்க்கால அரசாங்கம் தொடங்கி வைத்திருந் 
தது . அப் பணியினை மக்கள் அரசாங்கத்தால் நிறுத்தவோ அல்லது 
தள்ளிப்போடவோ முடியாது . ஆகவே , அது தொடர்ந்து செயல் 
படுத்தப்பட வேண்டியிருந்தது . இவ் விஷயத்தைப் பொறுத்த 

அரசாங்கம் ஓர் தனிப் பொறுட் பை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும் என்று அரசியலமைப்பின் வழிகாட்டும் கொள்கைகள் 
( Directive Principles) கூறுகின்றன . 


வரை 


மாக , 


தொழிலாளர் சட்டங்கள் : மேலே விவரிக்கப்பட்டவை காரண 

தொழிலாளரது நிலைகளையும் இலட்சியத்தையும் முன்னேற்று 
வதற்கு சட்ட நிருவாக நடவடிக்கைகளில் ஈடுபட அரசாங்கம் 
முன் வந்தது . இக் காலப்பிரிவில் இயற்றப்பட்ட முக்கியமான 
சட்டங்களாவன : தொழிற்பூசல்கள் சட்டம் , 1947 , நிலக்கரிச் 
சுரங்கத் தொழிலாளர் நல நிதி சட்டம் , 1946 , தொழிற்சாலை 
சட்டம் , 1948 , குறைந்த பட்ச கூலிச்சட்டம் , 1948 , நாட்டு 
விற்பனை நிலையங்கள் நிறுவனங்கள் சட்டம் ( State Shops and 
Establishments Act ) , Calm WIGIT சேம நிதிச் சட்டம் , 1952 . 
கடைசியாகக் குறிப்பிடப்பட்ட சட்டம் , 1953 , 1956 , 
ஆகிய வருடங்களில் திருத்தம் பெற்றது . 


1953 


தா 


முக்கூட்டு கமிட்டிகள் : இக் காலப்பிரிவில் , சர்வதேச தொழி 
லாளர் அமைப்பை ஒட்டி பல முக்கூட்டு கமிட்டிகளை ழில் 
வாரியாக அரசாங்கம் நியமித்தது . ஏற்கனவே , இந்தியத் தொழி 

மா நாடும் (Indian Labour Conference ) அதன் செயற் 
குழுவும் நாட்டில் இருந்து வந்தன . தொழிலாளர்களின் பொது 


லாளர் 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


49 


வான 


பிரச்சினைகளை ஆராய்வதற்காக ஒரு இருதரக் கூட்டு 
ஆலோசனைச் சபை ( Bipartite Joint Consultative Board ) மத்திய 
அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது . சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பின் சில தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன . 
காலப் பிரிவில் அரசாங்கம் ஐந்தாண்டுத் திட்டங்களை இயற்றியது . 
இரு திட்டங்களிலும் தொழிலாளர்கள் பற்றிய அரசாங்கத்தின் 
கொள்கைகளுக்கும் செயல் திட்டங்களுக்கும் ஒரு தனி இடம் 
ஒதுக்கப்பட்டது . இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டம் முறையாக 
அமல் செய்யப்படுவதன் மூலமாகத் தொழிலாளர்களுக்குக் கணிச 
மான அளவில் நன்மை கிடைக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது . 

சமூகப் பொருளாதார நிலைகளில் மாறுதல் : இக்காலப் பிரிவில் 
தொழிலாளர்களது சமூகப் பொருளாதார நிலைகளில் ஓரளவிற்கு 
முன்னேற்றம் ஏற்பட்டது . தங்களது உரிமைகளைப் பற்றித் தொழி 
லாளர்கள் நன்றாக உணர்ந்தனர் . ஆனால் , தங்களது பொறுப்புக் 
களைப்பற்றி அவர்கள் இன்னும் சற்று உணர வேண்டும் . சங்கங் 
களின் எண்ணிக்கையும் பெருகி யிருக்கின்றன; ஆனால் , மத்தியத் 
தொழிலாளர் சங்க அமைப்புகளில் பிளவுகள் தோன்றவே 
செய்திருக்கின்றன . வேறெந்தக் காலப்பிரிவையும்விட இக்காலப் 
பிரிவில் அரசியல் ஆதிக்கம் தொழிலாளர் இயக்கத்தில் மிகுந்து 
காணப்படுகின்றது . 


5. நான்கு மத்திய அமைப்புகள் 

கண்ணோட்டம் 


ஓர் ஒப்பீட்டுக் 


நோக்கங்களும் குறிக்கோள்களும் : இந்தியாவில் தற்போது 
நான்கு அகில இந்தியத் தொழிலாளர் சங்க மத்திய அமைப்புகள் 
இருக்கின்றன . 

அவையாவன : இந்தியத் தேசிய தொழிலாளர் 
சங்கக் காங்கிரஸ் , அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங் 
கிரஸ் , இந்து மஸ்தூர் சபா , ஒன்றிய தொழிலாளர் சங்கக் காங் 
கிரஸ் . தொழிலாளர்களது பொருளாதார , அரசியல் , சமூக , 
பண்பு நலன்களை முன்னேற்ற வேண்டும் என்பதே இந் நான்கு 
அமைப்புகளின் பொதுவான குறிக்கோளாக இருக்கிறது என் 
றாலும் , அரசியல் கொள்கைகளைப் பின்னணியாகக் கொண்ட சில 
அடிப்படைத் தத்துவங்களில் இவை ஒன்றிலிருந்து மற்றொன்று 
வேறுபடுகின்றன . 


இந்தியத் தேசீயத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் 1947 ஆம் 
ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டதாகும் . தனிப்பட்டநபர் 
களின் பரிபூரண வளர்ச்சிக்குத் தடைகள் ஏதும் அற்றதாகவும் 


50 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மனித ஆளுமையை ( Human Personality ) அதன் பல்வேறு அம்சங் 
களில் வளர்க்கச் கூடியதாகவும் , சமூக , அரசியல் அல்லது பொரு 
ளாதார சுரண்டலையும் , வருமான ஏற்றத் தாழ்வுகளையும் , பொரு 
தார நடவடிக்கையிலும் சமூக அமைப்பிலும் உள்ள இலாப 
நோக்கை ( profit motive ) யும் , சமூகத்திற் கொவ்வாத அதிகார 
குவிப்பையும் ( Concentration of power) விரைவாக நீக்குவதற்கு 
இறுதிவரை முயலக்கூடியதாகவு மிருக்கின்ற ஒரு சமூக அமைப்பை 
ஏற்படுத்துவதே இக் காங்கிரசின் குறிக்கோள் . இதையும் , மற்ற 
குறிக்கோள்களையும் அடைவதற்கு , அரசாங்கத்திடம் தொழில் 
ஒப்படைக்கப்படவேண்டும் என்றும் , அரசாங்கமே அதை உரிய 
வழிகளில் கண்காணித்து வரவேண்டும் என்றும் இது வலியுறுத்து 

தொழில் நிர்வாகத்திலும் கண்காணிப்பிலும் தொழி 
லாளர்கள் அதிகமான அளவில் பங்கு கொள்வதற்கான ஏற் 
பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அது சொல்கிறது . 
ஆனால் , இக்குறிக்கோள்களைத் தீவிரமான முறைகளில் அடைய அது 
விரும்பவில்லை ; ஜனநாயக சமாதான வழிகளில் படிப்படியாக 
மாறுதலை ஏற்படுத்தவே அது விழைகிறது . 


கிறது . 


1948 ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்து மஸ்தூர் சபா , ஜன 
நாயக சோஷலிச சமூகத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாகக் 
கொண்டிருக்கிறது . தனது குறிக்கோள்களை அடைவதற்கு இந்து 
மஸ்தூர் சபா , சட்ட ரீதியான , அமைதியான , ஜனநாயக முறை 
கள் அனைத்தையும் ஆள்வதற்குச் சித்தமாக இருக்கிறது . இவ் 
வாறாக , இந்தியத் தேசீய தொழிலாளர் காங்கிரஸ் , இந்து மஸ்தூர் 
சபா ஆகிய இரு அமைப்புகளும் தங்களது குறிக்கோள்களை 
அடைவதற்கு ஜனநாயக வழிகளையே நாடுவதாக உள்ளன . 


1920 ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட அகில இந்தியத் தொழி 
லாளர் 

காங்கிரஸ் , இந்தியாவில் சோஷலிச ஆட்சியை ( இந்து 
மஸ்தூர் சபாவின் குறிக்கோள் , ஜன நாயக சோஷலிச சமூகம் ) 
ஏற்படுத்தவும் , 

உற்பத்தி , பகிர்வு , பரிவர்த்தனை இவற்றின் 
சாதனங்களை நாட்டு மயமாக்கவும் விரும்புகிறது . ஒரு சோஷலிச 
அமைப்பில் உழைப்பும் முதலும் ஒன்றுக் கொன்று ஒத்துப்போக 
முடியாது என்றும் , தொழிலாளர் சங்கங்கள் வர்க்கப் போராட்டத் 
திற்கான கருவிகள் என்றும் அதன் சித்தாந்தம் கூறுகிறது . 
அகில இந்தியத் தொழிலாளர் 

காங்கிரசின் போக்குச் சற்றுத் 
தீவிரமானது என்று தெரிகிறது . இந்தியத் தேசீயத் தொழிலாளர் 
சங்கக் காங்கிரசின் போக்கினைப்போல் அவ்வளவு சாதுவானதாக 
இது இல்லை என்பது உறுதி . 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


51 


1948 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அகில இந்தியத் 
தொழிலாளர் சங்கக் காங்கிரசிலிருந்து பிரிந்த ஒன்றிய தொழி 
லாளர் 

சங்கக் காங்கிரசின் நோக்கம் , ஒரு தொழிலாளர் 
சங்க இயக்கத்தைத் தோற்றுவித்து , அரசியல் கட்சிகளின் ஆதிக்க 
மற்ற ஒரு மத்திய தொழிலாளர் அமைப்பை நிறுவுவதேயாகும் . 


தலைமை ( Leadership ) : அகில இந்திய அமைப்புகளின் 
இன்றைய தலைமை அரசியல் கட்சிக்காரர்களின் கரங்களில் 
இருக்கின்றனவே தவிர , தொழிலாளர் வகுப்பைச் சார்ந்தவர் 
களிடம் அல்ல . இதற்குக் காரணம் இந்தியத் தொழிலாளர் 
களின் பின் தங்கிய நிலையாகும் . தொழிலாளர் வகுப்போடு பல 
அரசியல் கட்சிகள் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதனால் (சில 
சமயங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமே ) உண்மையான 
தொழிலாளர் தலைவர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் 
போய்விட்டது . அரசியல் பிடிப்பு கெட்டியாக இருப்பதனால் , 
அகில உலக அளவில் கூட இந்தியத் தொழிலாளர் சங்க இயக்கத் 
தால் ஒற்றுமைமயாக இருக்க முடியவில்லை . இந்தியத் தேசீயத் 
தொழிலாளர் சங்கக் காங்கிரசும் , இந்து மஸ்தூர் சபாவும் , 
ஆங்கில - அமெரிக்கக் கூட்டணி ( Anglo - American Bloc ) ஆதரிக் 
கும் சுதந்திரத் தொழிலாளர் சங்கச் சர்வதேசக் கூட்டிணைப்பு 
( International Confederation of Free Trade Unions) 2L GT 92007 
திருக்கின்றன . அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் , 
கம்யூனிஸ்ட் நாடுகளால் ஆதரிக்கப்படும் . சர்வதேசத் தொழி 
BITOTT FÅSÅ FOL.4.2009 04 ( World Federation of Trade Unions) 
உடன் இணைந்துள்ளது . 


இந்த நான்கு தேசீய அமைப்புகளும் இந்தியத் தொழிலாளர் 
சங்க இயக்கத்தில் பிரபலமாக இருக்கின்றன என்றாலும் , இந்தியா 
விலுள்ள எல்லாத் தொழிலாளர் சங்கங்களுமே இவைகளோடு 
சேர்ந்திருப்பனவாகவோ அவைகளின் ஆணையின்படி நடப்பன 
வாகவோ இல்லை . பல சிறு சங்கங்கள் இவைகளிடமிருந்து ஒதுங்கி 
நிற்கின்றன . அநேக தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப்புக்கள் , இக் 
காங்கிரசுகளில் ஏதாவது ஒன்றுடன் அடிக்கடி ஒத்துழைப்பனவாக 
இருந்தாலும் , தனித்தனி அமைப்புகளாகச் செயல்படுவதையே 
விரும்புகின்றன . அகமதாபாத் நெசவுத் தொழிலாளர் சங்கத் 
தைப்போன்ற அமைப்புகளைப் பொறுத்தவரை , வட்டார அமைப்பு 
கள் மிகவும் செல்வாக்குள்ளவையாக இருப்பதனால் அவையே 
மத்திய அமைப்பின் தலைமைப் பீடத்தில் அமர்கின்றன . ஆனால், 
அதே சமயத்தில் இந்திய ரயில்வே தொழிலாளர் தேசீய கூட் 
டமைப்பைப்போன்ற அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் மத்திய 


52 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அமைப்போடு அவைகள் வைத்திருக்கும் தொடர்பு முக்கிய 
மானதாகக் காணப்பட்டாலும் அத்தொடர்பு பிடிப்புள்ளதாக 
இல்லை . 


நடவடிக்கைகள் : அகில இந்திய மக்கள் அனைத்தின் நட 
வடிக்கைகளை அடியிற்கண்டவாறு இருபெரும் பிரிவுகளாகப் பிரிக்க 
லாம் . 


1. திறம்பட அமைப்புச் செயல் புரிவதற்காக எடுத்துக் 

கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் . 
2 , அமைப்பின் குறிக்கோள்களை அடைவதற்காக எடுத்துக் 

கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் . 


தொழிலாளர் பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் மத்திய அரசாங்கத் 
தோடு ஒத்துழைத்ததும் , அயல் நாடுகளோடு தொடர்பு கொண்ட 
தும் , ஆராய்ச்சி விளம்பரம் ஆகியவற்றைச் செய்ததும் , அமைப் 
பின் குறிக்கோள்களை அடைவதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட 
நடவடிக்கைகளில் முக்கியமானவையாகும் . 


சபை 


தொழிலாளர்களுக்குத் தாற்காலிக வேலை இழப்பீடு ( Lay - off 
Compensation ) கிடைப்பதற்கும் , தொழிற் சீரமைப்பைப் பற்றிய 
தேசியக் கொள்கை ( National policy ) இயற்றப்படுவதற்கும் , 
தொழிலாளர்களோடு தொடர்பான பகுதிகளை ஐந்தாண்டுத் 
திட்டங்களில் சேர்ப்பதற்கும் , இந்தியத் தேசீயத் தொழிலாளர் 
சங்கக் காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து 
வந்திருக்கிறது . இவ்வுடனுழைப்பு ( collaboration ) இருக்க 
வேண்டும் என்பதற்காக , மத்தியத் தொழில் ஆலோசனைக் குழு 
( Central Advisory Council of Industries ) , குறைந்த பட்சக் 
கூலிச் சட்டத்தின்கீழ் ஏற்படுத்தப்பட்ட ஆலோசனை 
( Advisory Board) , தொழில்வாரிக் கமிட்டிகள் போன்ற மத்திய 
அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட பல்வேறு அமைப்புகளில் இந்தியத் 
தேசீயத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசுக்கென்று இடங்கள் 
ஒதுக்கப்பட்டிருக்கின்றன . இனி , அயல் நாட்டுத் தொடர்புகளைக் 
கவனிப்போம் . சீன நாட்டுத் தொழிலாளர் சங்கக் கூட்டிணைப் 
பின் ( All - China Federation of Trade Unions) அழைப்பிற் 
கிணங்க , தொழிலாளர் சங்க ஐவர் தூதுக் குழு ஒன்று சீனாவுக்கு 
அனுப்பி வைக்கப்பட்டது ; இந்தியாவிற்கு வருகை தருமாறு 
கென்யா நாட்டுப் பதிவு செய்து கொண்ட ெ 

தாழிலாளர் சங்க 
இருவர் தூதுக் குழுவிற்கு இந்திய தேசீயத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரஸ் அழைப்பு விடுத்தது ; சீனாவிலிருந்தும் தொழிலாளர் 
சங்கத் தூதுக் குழு ஒன்று இந்தியாவிற்கு வந்து , டில்லியிலுள்ள 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


53 


இந்தியத் தேசியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசின் தலைமை 
அகத்தைப் பார்வையிட்டு , காங்கிரசோடு பல பிரச்சனைகளைப் 
பற்றி விவாதித்தது . இந்தியத் தேசீயத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசின் விசேஷ அழைப்பின் பேரில் , அமெரிக்கத் தொழி 
லாளர் தலைவரான திரு . வால்ட்டர் ரூத்தர் ( Walter Reuther ) 
1956 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவிற்கு வருகை 
தந்தார் . நான்கு அம்சத் தொழிற் பயிற்சித் திட்டத்தின் ( Point 
Four training facilities programme ) கீழ் அமெரிக்க ஐக்கிய நாடு 
களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இரு தரப்பு அறுவர் உற்பத்திக் 
குழு ( Bipartite, six - man productivity team) வில் இடம் பெற்ற 
மூன்று தொழிலாளி உறுப்பினர்கள் இந்தியத் தேசீயத் தொழி 
லாளர் சங்கக் காங்கிரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராவர் . 
மூன்றாவதாக , ஆராய்ச்சி , விளம்பரம் ஆகியவற்றைப் பொறுத்த 
வரை , இந்தியத் தொழிலாளி (Indian Worker ) என்ற இதழும் , 
வேறு பத்திரிக்கைகளும் நடத்தப்பட்டன ; தலைமை யகத்தில் ஓர் 
ஆராய்ச்சிப் பகுதியும் ஏற்படுத்தப்பட்டது . 


இந்தியத் தேசீயத் - தொழிலாளர் காங்கிரசைப் போன்று 
இந்து மஸ்தூர் சபாவும் தொழிலாளர் பற்றிய கொள்கை 
இயற்றப்படுவதற்கு அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து வந்திருக் 
கிறது . இதன் ஒத்துழைப்பு இருப்பதற்காக , மத்திய குறைந்த 
பட்சக் கூலிச்சபை ( Central Minimum Wages Board ) தொழிலாளர் 
அரசு ஈட்டுறுதிக் கார்ப்பரேஷன் , வேலையாள் சேம நிதிப் பொறுப் 
பாளர் மத்திய சபை ( Central Board of Trustees of Employees 
Provident Fund ) , திட்டக் கமிஷனின் ஆலோசனைக் கமிட்டி , 
நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் சேம நிதி பொறுப்பாளர் சபை , 
தொழில்வாரிக் கமிட்டிகள் போன்ற பல்வேறு அமைப்புகளில் 
இந்து மஸ்தூர் சபாவிற்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது . அகில 
சீனத் தொழிலாளர் கூட்டிணைப்பின் ( All - China Federation of 
Labour ) அழைப்பிற்கிணங்க , இந்து மஸ்தூர் சபா 1952 , 1953 ல் 
சீனாவுக்கு அறுவர் தூதுக் குழுக்களை அனுப்பி வைத்தது . இத் 
தூதுக் குழுக்கள் சீனத் தொழிலாளர் கூட்டிணைப்பின் வருடாந் 
தர மாநாடுகளில் கலந்து கொண்டு , பிறகு சீனாவில் மூன்றுவாரக் 
காலச் சுற்றுப் பயணத்தைச் செய்தன . தொழிலாளர் சங்கத் 
துறையில் 

வெளி நாட்டுப் பயிற்சி பெறுவதற்காக , இந்து 
மஸ்தூர் சபாவின் அலுவலர்களுக்கு நான்கு அம்சத் திட்டம் , 
கொழும்புத் திட்டம் (Colombo Plan ) முதலியற்றின்கீழ் 
யுனெஸ்கோ ( UNESCO ) வினால் உதவிச் சம்பளங்கள் வழங்கப் 
பட்டிருக்கின்றன . சபாவின் மத்தியத் தலைமை , அகம் இந்து 
மஸ்தூர் என்ற இதழை மாத மிருமுறை வெளியிடுகிறது . சபா 


54 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சங்கங்கள் பத்துப் பத்திரிக்கைகளை 
வெளியிட்டு வருகின்றன . இவைகளில் ஐந்து ஆங்கிலத்திலும் , 
நான்கு மராத்தியிலும் , ஒன்று உருது மொழியிலும் வெளியிடப் 
படுகின்றன . 


அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரசும் , ஒன்றிய 
தொழிலாளர் சங்கக் காங்கிரசும்கூட , அரசாங்கத்தால் ஏற் 
படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு முக்கூட்டு அமைப்புகளோடு 
தொடர்புடையனவாக உள்ளன . தொழிலாளர் சங்கத் தலைவர் 
களுக்குப் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அகில 
இந்தியத் தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் 1953 ஆம் ஆண்டின் 
ஆகஸ்ட்டு , செப்டம்பர் மாதங்களில் மூன்று வாரப் பயிற்சி வகுப்பு 
ஒன்றை நடத்தியது . இவ்வமைப்பினால் தொழிலாளர் சங்கக் 
குறிப்பேடு ( Trade Union Recrod ) என்ற இதழ் மாத மிருமுறை 
வெளியிடப்படுகிறது . இதோடு ணைக்கப்பட்டுள்ள சில சங்கங் 
களும் பத்திரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன . 


நிர்வாகம் : இவ்வமைப்புகளின் நிர்வாகத்தை எடுத்துக் 
கொண்டால் , அண்மையில் அதிலும் குறிப்பாக , இரண்டாவது 
உலகப் போருக்குப் பிறகு தொழிலாளர் சங்கங்கள் , உறுப்பினர் 
கள் ஆகியவைகளின் எண்ணிக்கை பெரிதும் வளர்ந்திருக்கின்ற 
தென்றாலும் , இவைகளின் செயல் முறையிலோ குறிப்பிடத் தக்க 
முன்னேற்றம் ஏதும் காணப்படவில்லை என்றேசொல்லலாம் . 
நாட்டின் தொழிலாளர் சங்க இயக்கத்தின் மூன்று குறைபாடுகள் 
பின் வருவன : 


1. சிற்றளவுச் சங்கங்கள் (Small sized Unions) பெரும்பான் 

மையாக இருக்கின்றன . இவைகளில் நான்கில் மூன்று 
பங்கு 500 க்குக் குறைவான உறுப்பினர்களைக் கொண் 
டிருக்கின்றன . 


2 . 


சங்கங்கள் சிறியனவாகவும் , சந்தா வீதங்கள் குறைவாக 
வும் இருப்பதனால் நிதிப் பற்றாக் குறை ஏற்பட்டிருக் 
கிறது . 


3. முழு நேரச் சம்பள அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை . 


இம் மூன்று குறைபாடுகளும் நீண்ட நாட்களாகவே இருந்து 
வந்திருக்கின்றன . இவைகளைக் களைவதற்கு முயற்சி எடுக்கப்படா 
விடில் இயக்கத்தின் வளர்ச்சியையே இவை குலைத்துவிடும் . 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


55 


இணைக்கப்பட்ட சங்கங்களும் , உறுப்பினர்களும் : 1951 , 1952 , 
1953 முதலிய நான்கு அகில இந்திய அமைப்புகளுக்கிருந்த 
இணைப்புச் சங்கங்களின் எண்ணிக்கையும் , உறுப்பினர் அளவும் 
முதல் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது . 


பல் 


பல்வேறு தொழில்களில் இவ்வமைப்புகளின் நிலைமை : 
வேறு தொழில்களில் நான்கு மத்திய அமைப்புகளுள்ள சங்கங் 
களின் எண்ணிக்கையையும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் 
(சரிபார்க்கப்பட்டவை ) இரண்டாம் அட்டவணை விளக்குகிறது . 

மாநிலங்களில் இவைகளின் நிலைமை : மாநிலங்களிடையே 
நான்கு மத்திய அமைப்புகளின் நிலைமை என்ன என்பதை 
மூன்றாம் அட்டவணை எடுத்துக் காட்டுகிறது . 


வருமானம் : நான்காம் அட்டவணையில் , 
வகை வாரியான 
வருமான சதவிகிதப் பகிர்வு ( Percentage distribution of income 
by sources ) பற்றிய புள்ளி விவரம் மூன்று மத்திய அமைப்பு 
களுக்குத் தரப்பட்டுள்ளது . ஒன்றியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரஸ் பற்றிய புள்ளி விவரம் தற்போது கிடைக்கவில்லை . 

பெரும்பாலும் சந்தாக்கள் , நன்கொடைகள் , வசூல்கள் 
(Collection ) மூலமாக அகில இந்தியத் தொழிலாளர் சங்கக் 
காங்கிரசுக்கு வருமானம் கிடைக்கிறது என்பதையும் , இணைப்புச் 
சங்கங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் இணைப்புச் சந்தா மூலமாக 
இந்தியத் தேசீய தொழிலாளர் சங்கக் காங்கிரசுக்கும் , இந்து 
மஸ்தூர் சபாவிற்கு வருமானம் கிடைக்கிறது என்பதையும் 
நான்காம் அட்டவணை மூலம் அறிகிறோம் . எது எப்படி இருந் 
தாலும் , இவ்வமைப்புக்களுக்குக் கிடைக்கின்ற வருமானம் இவை 
களின் வாய்க்கும் கைக்குமே சரியாக இருக்கிறது என்பது தெளி 
வாகத் தெரிகிறது . 


செலவீடு (Expenditure) : எந்தெந்த 

இனங்களில் ( items) 
செலவீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றதற்கான தகவல் ஐந்தாம் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


6. இந்தியாவில் தொழிலாளர் இயக்கத்தின் 

எதிர்காலம் 


இன்றைய பலவீனம் : இந்தியாவில் தொழிலாளர் 
கத்தின் எதிர்காலத்தைப்பற்றி நாம் நினைக்கும்போது , தொழி 


அட்டவணை1 மத்தியத்தொழிலாளர்சங்கஅமைப்புகளின்உறுப்பினர்கள் 

(1951-52-53) 


1951 


1952 


1953 


அமைப்புகள் 


இணைப்புச் சங்கங்கள் 


உறுப்பினர் 

கள் 


இணைப்புச் சங்கங்கள் 


உறுப்பினர்கள் 


இணைப்புச் சங்கங்கள் 


-- 


-றுப்பினர்கள் 


12,68,608 (1-4-52.க்கு உரியது) 


1,232 


15,48,568 


913 


1,044 


13,75,782 


** 


இந்தியதேசீயத்தொழிலாளர் 

சங்கக்காங்கிரஸ் அகிலஇந்தியத்தொழிலாளர் 

சங்கக்காங்கிரஸ் இந்துமஸ்தூர்சபா ஐக்கியதொழிலாளர்சங்கக் காங்கிரஸ் 


736 517 


7,58,314 8,04,337 


1,024 

331 


7,33,836 4,92,362 


574 


8,04,494 


332 


3,84,962 


2011 


2,23,292 


407 


4,10,364 


1954-55 


1954 


1955 


இணைப்புச்சங்கங் 

கள் 


அங்கத்தினர்கள் 


இணைப்புச்சங்கங் 

கள் 


அங்கத்தினர்கள் 


606 * 


8,88,191 


இந்தியதேசீயத்தொழிலாளர்சங்கக்காங்கிரஸ் அகிலஇந்தியதொழிலாளர்சங்கக்காங்கிரஸ் இந்துமஸ்தூர்சபா ஐக்கியஇதாழிலாளர்சங்கக்காங்கிரஸ் 


* 


587 

9,19,258 220 

3,73,459 334 

2,10,914 154 

1,29,242 புள்ளிவிவரம்கிடைக்கவில்லை. 


169 


1,63,997 


| 

அட்டவணை2 மத்தியத்தொழிலாளர்சங்கஅமைப்புகளின்இணைப்புச்சங்கங்களும்உறுப்பினர்களும் 

சரிபார்க்கப்பட்டதொழில்வாரியானபுள்ளிவிவரநகல் இ.தே,தொ.ச.கா.அ.இ.தொ.ச.கா..ஐ.தொ.ச.கா. 

இ.ம.ச. (I.N.T.U.C.)(A.I.T.U.C.)(U.T.U.C.) 

(H.M.S.) தொழில்கள் 

சங்-எண் உ.றுப்சங்-எண்உறுப் சங்-எண்உறுப் 

சங்-எண்உறுப் ணிக்கைபினர்கள்ணிக்கைபினர்கள் ணிக்கை 

பினர்கள்ணிக்கைபினர்கள் 


104 


322681 


78 


69033 


12 


33740 


22 


55246 


6 


36629 


7 


8 


12956 


3041 2142 


13 


12619 


11 


- 


நெசவுத்தொழில் இரும்பு,எஃகு உலோகத்தொழில் பொறிஇயல் போக்குவரத்துத்துறை தோட்டத்தொழில் 


60 


26059 


74 


38 


7618 


10 


3148 


39357 21592 


54 


45 


33 


12 


31851 


123662 165331 80599 


761691 4565 


25 


15 


27564 


2 


1160 


சுரங்கம் 


18 


16 


30062 


3 


9 


4793 


37688 

530 


2) 


2965 


- 


2 


- 


கல்உடைக்கும்தொழில் (Quarrying) 


2 


விவசாயம் 


590 


763) 


1 


118 


|| 


61 


சர்க்கரை 


42761 


2182 


4 


16 


14573 


அட்டவணை2(தொடர்ச்சி) 


இ.தே.தொ.ச.கா. 


அ.இ.பெ 

தா.ச.கா. 


ெ தா.ச.கா. 


ம.ச. 


தொழில்கள் 


சங்.எண் 


சங்.எண் 

உறுப் ணிக்கைபினர்கள் 


சங்-எண்உறுப் 

சங்-எண் ணிக்கைபினர்கள் 

ணிக்கை 


றுப் பினர்கள் 


உறுப் பினர்கள் 


ணிக்கை 


சிமெண்ட் 


19 


12985 


4 


4326 


8 


| | 


7940 7305 


32 


16287 


11 


3547 


8 


9 


4303 


10 


(329 


4 


984 


45 


13231 


35 


9610 


6 


8107 


|| 


32 


13127 


3 


5 


7 


9172 


2 


842 681 
7386 


6 


4 


1970 


10201 


5 


இரசாயனப்பொருள்கள் கட்டடம்,சிவில்பொறிஇயல்,பொதுப்பணித் 

துறை உணவு,பானங்கள் புகையிலை தோல்பதனிடுதல்,தோல்பொருள்உற்பத்தி தாள்,தாள்வகைப்பொருள்கள் அச்சிட்டுவெளியிடும்தொழில் ஸ்தலஸ்தாபனங்கள் கண்ணாடிமண்பாண்டங்கள் பெட்ரோலியம் சம்பளவேலையாட்கள்உத்தியோகத் 

தொழிலாளர்கள் நேர்முகப்பணிகள் இதரதொழில்கள் 


893 1771) 2153 5998 


10 


15 


4265 


23 


4403 


22 


27 


6750 


-- 


13 


877 


15 


7362 


17 


7763 


9 


7338 


1 


584 


- 


5408 


| | 


67 


39040 


9 


1117 


22 


10995 


10 


2004 


61 


37805 


3 


1015 


9 79 


5974 
40478 


11845 


--- 


-- 


மொத்தம் 


604 


931968 


481 


306963 


228 


195242 


157 


211315 


அட்டவணை3 மாநிலங்களில்மத்தியத்தொழிலாளர்சங்கஅமைப்புகளின்நிலைமை 

சரிபார்க்கப்பட்டமாநிலவாரியானபுள்ளிவிவரநகல் 


இ.தே.தொ.ச.கா. 


அ.இ.தொ.ச.கா 


ஐ.தொ.ச.கா. 


மாநிலம் 


சங்.எண் 


சங்.எண் 


சங்,எண் ணிக்கை 


உறுப் பினர்கள் 


சங்.எண் ணிக்கை 


உ,றுப் பினர்கள் 


உறுப் பினர்கள் 


உறுப் பினர்கள் 


ணிக்கை 


ணிக்கை 


ஆந்திரம் 


7 


3945 


31 


14297 


1 


- 


- 


180 


ஆஸ்ஸாம் 


20 


165232 


71 


1893 


3 


342 


| 


பீகார் 


51 


100740 


30 


21491 


49 


18512 


31 


60480 


பம்பாய் 


84 


224883 


27 


24472 


14/ 


8595 


36 


56513 


மத்தியப்பிரதேசம் 


19 


21053) 


6 


1683) 


4 


315 


1 


350 


சென்னை 


50 


28991) 


85 


36172 


23 


3649 


16 


25972 


ஒரிசா 


11 


126631 


11 


3323 


- 


6 


4232 


பஞ்சாப் 


24 


11632 


17/ 


7559 


3 


477 


உத்திரப்பிரதேசம் 


117 


47613 


18 


6624 


21 


4044 


16 


7184 


மேற்குவங்காளம் 


125 


243405 


174 


117521 


84 


1235 


22 


25620 


ஐதராபாத் 


12 


3731 


17/ 


20569 


2 


80 


12 


8514 


அட்டவணை3(தொடர்ச்சி) 


இ.தே.தொ,ச.கா. 


அ.இ.தொ,ச,கா. 


ஐ.தொ.ச.கா. 


மாநிலம் 


சங்,எண் 


சங்.எண் ணிக்கை 


உறுப் பினகள் 


சங்,எண் ணிக்கை 


உறுப் பினர்கள் 


உறுப் பினர்கள் 


சங்.எண் 
ணிக்கை 


உறுப் 
பினர்கள் 


ணிக்கை 


1 13 10 


2 


1987 
5247 


-- 


ஜம்மு,காஷ்மீர் மத்தியபாரதம் மைசூர் Quus(PEPSU) இராஜஸ்தான் சௌராஷ்ட்ரம் திருவாங்கூர்.கொச்சி ஆஜ்மீர் போபால் கூர்க் 


1008 25437 14000 1473 4258 9135 2104 2716 180 


6 26 5 4 4 


| 0 0 | 0 | | 


3769 3110 22560 


| | | | | - 9 | | | 


3 27 


531 


279 12581 


84 


| | 


3 


2837 


டில்லி 


11831 


23290 


7 


20389 


11 2 1 


6717 305 747 


- 


இமாலயபிரதேசம் கட்ச் மணிப்பூர் திரிபுரா விந்தியபிரதேசம் 


198 


மொத்தம் 
(இந்தியாமுழுவதும்) 


604 


931968 


4811 


306963 


228) 


195242 


157 


211135 


அட்டவணை4 


மத்தியத்தொழிலாளர்சங்கஅமைப்புகளின்வருமானமூலங்கள் 


மூலங்கள்வாரியானவருமானசதவிகிதப்பகிர்வு 


அமைப்பு, 


முன் இருப்புஇணைப் (Opening|புச்சந்தா balance) 


கள் 


பிரதிநிதி 

கொடை 
சந்தா 


சந்தா நன் 

இதர 

வருமான வசூல்கள் 

மூலங்கள் 


மொத்தவருமானம் 


அ.பை 


0.1 


84.4 


14.4 


1.1 


62280-4-9 


இந்தியதேசீயத்தொழி லாளர்சங்ககாங்கிரஸ்* அகிலஇந்தியத்தொழி லாளர்சங்கக்காங்கிரஸ் இந்துமஸ்தூர்சபா5 


13.5 


30.1 


--- 


35.1 


1.3 


16385-5-0 


71.9 


9.2 


9.8 


9.1 


6066-9-0 


*1954க்குஉரியது.11953க்குஉரியது.$1952க்குஉரியது. (ஐக்கியதொழிலாளர்சங்கக்காங்கிரஸ்பற்றியபுள்ளிவிவரம்தற்போதுகிடைக்கவில்லை.) 


அட்டவணை5 மத்தியத்தொழிலாளர்சங்கஅமைப்புகளின்செலவீட்டுஇனங்கள் 


இனங்கள்வாரியாகச்செலவீட்டுச்சதவிகிதப்பகிர்வு 


அமைப்பு 


கள்,படி 


அதிகாரி 

கணக்குத் களின்சிப்பந்தி ஊதியங்களுக்காகச் 

தணிக்கை 

யாளர் செய்யப் 

கட்டணம் கள்,மற்றுபடும் 

(Auditors முள்ளசெலவீடு 

fees) செலவுகள் 


கல்வி 


உதவிக் 

அச்சிட்டு காடை வெளியிடுஇதர 

மொத்தச் 
கள்நன் 

வதற்கானசெலவுகள்செலவீடு 
கொடை 

செலவு கள் 


9.4| 


54.7 


0.2 


-- 


13.5 


22.5 


66280 


இந்தியதேசீயத் தொழிலாளர் சங்கக்காங்கிரஸ்* அகிலஇந்தியத் தொழிலாளர் சங்கக்காங்கிரஸ் இந்துமஸ்தூர் சபா 


44.1 


20.9 


1.6 


4.8 


22.1 


6.5 


15569 


42.2 


17.3 


36.0 


4.5 


- 


4190 


1954க்குஉரியது.11953க்குஉரியது.1952க்குஉரியது. (ஐக்கியத்தொழிலாளர்சங்கக்காங்கிரசைப்பற்றியபுள்ளிவிவரம்தற்போதுகிடைக்கவில்லை) 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


63 


லாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாயிருப்பதன் மூலமே சுரண் 
டலுக்கெதிரான தற்காப்பையும் மனிதத்தன்மையற்ற சூழ்நிலை 
களுக்கெதிரான உறுதியான பாதுகாப்பையும் அவர்கள் பெற 
முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் . ஜனநாயக 
வழிகளில் செயல்படுகின்ற ஒரு வலிவான தொழிலாளர் சங்க 
இயக்கத்தால் மட்டுமே சுரண்டலுக்கெதிராகத் தொழிலாளர் 
களைக் காக்கமுடியும் . தங்களது இலட்சியங்கள் நிறைவேறு 
வதற்கு அரசாங்கத்தையோ வேறுபுற அமைப்புக்களையோ எப் 
போதும் நம்பியிருத்தல் கூடாது என்பதைத் தொழிலாளர்கள் 
உணரவேண்டும் . இயக்க வளர்ச்சியின் தொடக்க கட்டங்களில் 
வேண்டுமானால் இத்தகைய உதவி இன்றியமையாததாகவும் 
பயனளிக்கக் கூடியதாகவும் இருக்கலாம் ; ஆனால் , படிப்படியாக , 
தங்களைத் தாங்களே நம்பியிருக்கக்கூடிய நிலைக்குத் தொழிலாளர் 
கள் வரவேண்டும் . சட்டம் இயற்றுவது (Legislation ) என்பது 
ஆதரவை அளிக்கும் , கேடுகளைத்தவிர்க்கும் என்பதில் சந்தேக 
மில்லை . ஆனால் அதற்கு வரம்புகள் உண்டு என்பதை நாம் 
மறந்து விடக்கூடாது . 

தொழிலாளர் நிலவரங்களில் இன்றும் சீர்கேடு : துரதிருஷ்ட 
வசமாக , இந்தியாவிற்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்த பிறகு 
கூடத் தொழிலாளர் நிலவரங்கள் இன்றும் பின் தங்கிய நிலையில் 
தான் உள்ளன . கூலிகள் குறைவாகத் தரப்படுகின்றன , நீண்ட 
வேலை நேரங்கள் சில தொழிற்சாலைகளில் இன்றும் காணப்படு 
கின்றன ; குடியிருப்பு வசதிகள் மோசமாக உள்ளன . கல்வி, 
பொழுதுபோக்கு , பொது நலம் இவற்றிற்கான வசதிகள் பற்றாக் 
குறையாக இருக்கின்றன . பிறப்பு முதல் இறப்புவரை ஒரு தனி 
நபருக்கு வேலை உரிமையும் வாழும் உரிமையும் தரப்படுவதற் 

உத்தரவாதத்தை அளிக்கும் அரசியலமைப்பின் வழி 
காட்டும் கொள்கைகள் ( Directive Principles ) இன்னும் செயல் 
படுத்தப்பட வேண்டியிருக்கின்றன . உரிமைகள் தரப்படும் என்று 
சொல்வதால் மட்டும் தொழிலாளர்களுக்கு நன்மை ஏற்பட்டு 
விடாது . 

அரசியல் சுதந்திரம் கிடைத்ததின் பொருளாதார 
நன்மைகள் தொழிலாளர்களுக்குக் கிடைப்பனவாக இருக்க 
வேண்டும் . உதாரணமாக , சங்க உரிமை தொழிலாளர்களுக்கு 
உண்டு என்பது உறுதிப்படுத்தப்படவேண்டும் . அதோடு , முதுமை , 
நோய் , வேலையின்மை போன்றவைகளின் பொருளாதார விளைவு 
களுக்கெதிராகப் பாதுகாப்பைத் தருவதைப் போன்று அவர்களது 
வேலை சூழ்நிலைகள் அமைந்திருக்க வேண்டும் . பாங்கான வாழ் 
விற்குத் தேவையான இலவசக் கல்வி , நல்ல குடியிருப்பு வசதி , 
குறைவான வேலை நேரங்கள் , மருத்துவம் , பாதுகாப்பு முதலிய 


கான 


64 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வைகளும் வேறு பல இன்றியமையா உதவிகளும் தொழிலாளர் 
களுக்குக் செய்து தரப்படவேண்டும் . 


சாலை 


வலிவான தொழிலாளர் சங்க அமைப்பின் அவசியம் : தொழி 
லாளர் சங்க இயக்கத்தின் முக்கியத்துவமும் அதன் பயன்பாடும் , 
தொழிலாளர் நிலைகளை முன்னேற்றுவதற்கான அதன் திறமையில் 
அடங்கியுள்ளன . பேச்சுவார்த்தைகள் நடத்தவரும் தொழிற் 

நிர்வாகிகளிடமிருப்பதற்கிணையான பேர சக்தியுடைய 
தொழிலாளர் சங்கத்தை உருவாக்குவதன் மூலமே தொழிலாளர் 
களது நலன்களைப் பாதுகாக்க முடியும் என்பதாகக் கூட்டுபேரக் 
கோட்பாடு ( Theory of Collective Bargaining ) கூறுகிறது. ஆகவே , 
தொழிலாளர் நலன்களைக் காப்பதற்கும் உற்பத்திக் குறியளவுகளை 
( Targets of Production) அடைய உதவுவதற்கும் , ஒரு வலிவான 
தொழிலாளர் சங்க இயக்கம் அவசியமானதாக உள்ளது . தொழி 
லாளர் சங்க இயக்கம் ஒற்றுமையில்லாமலும் , இக்குறிக்கோள்களை 
யடைவதற்கான போதிய வல்லமையற்றதாகவுமிருக்குமானால் , 
பரிபூரண சோஷலிச ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்டு 
எழுப்பப்படவிருக்கும் தொழிற் கூட்டமைப்பிற்கு உறுதியான 
அடித்தளங்கள் இல்லாமல் போய்விடும் . அதோடுகூட , தன் 
னிடம் சிறப்புமிக்க இலட்சியங்களும் திட்டங்களும் இருக்கின்றன 
என்றாலும் , தொழிலாளர் வகுப்பினருக்கு அடிப்படை உரிமைகளை 
வழங்குவதில் அரசாங்கத்திற்குச் சிரமம் ஏற்படும் . 


கடந்த இருபது ஆண்டுகளில் தொழிலாளர் சங்க இயக்கம் 
உறுதியான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றதென்றாலும் , 
அது இன்னும் நமது நாட்டில் பால்ய பருவத்தில் இருப்பதாகத் 
தான் நாம் சொல்ல வேண்டும் . தொழிற்துறை ஜனநாயகம் 
வளமோடு தழைக்கவேண்டும் என்றால் , வலிவான சிறப்புமிக்க 
தொழிலாளர் சங்க இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் . பூசல் 
களைத் தீர்ப்பதற்குத் தடையாக இருக்கின்ற அரசியல் போட்டா 
போட்டிகள் , நிதிப்பற்றாக்குறை , தொழிலாளர் சங்கங்கள் பல்கு 
தல் ( Multiplicity) , பேரசக்தியின்மை போன்ற பிணிகள் நாட்டில் 
இன்று தொழிலாளர் சங்கங்களைப் பிடித்துள்ளள . நல்ல மரபுகளைத் 
தோற்றுவித்து , அவகீர்த்திக்கிரையாகாமல் இருந்து வந்திருக்கின்ற 
ஒருசில சக்திவாய்ந்த அமைப்புக்களைத் தவிர , இந்நாட்டிலுள்ள 
மற்ற சங்கங்கள் வளர்ச்சியின்றியே இருந்து வருகின்றன. மேலே 
விவரித்த ஒருசில அல்லது எல்லாப்பிணிகளும் தொழிலாளர் சங்கங் 
களில் இன்று பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன . 

தற் 
போதைய ஆரோக்யமற்ற நிலைக்குப் பல காரணங்கள் உண்டு . 
ஆனால் , ஒன்றுமட்டும் புலனாகிறது - தொழிலாளர் சங்கங்கள்பற்றிய 


65 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


சட்டங்கள் , தொழில் உறவுகள் பற்றிய சட்டங்கள் முதலியவை 
முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலைகளை வைத்து இயற்றப்பட்டன . 
ஆகையால் , அவைகளை மாற்றி யமைப்பது அவசியம் . 


ஒற்றுமையின் அவசியம் : என்றாலும் , சட்டம் இயற்றுவதை 
அடிப்படையாகக்கொண்டு மட்டுமே ஒரு வலிவான தொழிலாளர் 
சங்க இயக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நாம் வலி 
யுறுத்தியாக வேண்டும் . முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் 
இயக்கத்திலிருந்தே வருவதற்கான வாய்ப்பினை நல்கும் அரங்கத்தை 
மட்டுமே சட்டமியற்றுவதால் நிர்மாணிக்க முடியும் . இயக்கத் 
தில் ஒற்றுமை யிருந்தால் தான் இக் குறிக்கோளை அடையமுடியும் . 
ஆகவே , இவ் விஷயத்தில் முயற்சிகள் எடுக்கப்படவேண்டும் . வழி 
முறைகள் , குறிக்கோள்கள் , நடவடிக்கைகள் பற்றிய ஒரு பொது 
வான செயல்திட்டத்தின் அடிப்படையில் , பல்வேறு அமைப்பு 
களோடு இணைந்துள்ள தொழிலாளர் சங்கங்கள் ஒன்றுபட முன் 
வரவேண்டும் . 

நாட்டிற்குச் சுதந்திரம் கிடைத்துக் குடியரசு மலர்ந்ததன்மூலம் 
இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி யிருக்கிறது . 
இந்திய 

ய வரலாற்றின் இந்தக் கட்டத்தில் , தொழிலாளர் சங்க இயக் 
கத்தினுள்ளே பிளவு இருக்குமானால் , அதன் விளைவாகத் தொழி 
லாளர்களிடையே நம்பிக்கை யில்லாமல் போய்விடும் . 

தொழி 
லாளர் சங்க இயக்கத்தின் ஜனநாயகக் கொள்கைகளில் நம்பிக்கை 
வைத்திருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவரும் , தங்களது உரிமை 
களை அதிகாரத்துடன் கேட்பதற்கான ஒரே அமைப்பை நிறுவு 
வதற்கும் ஒன்றுபட வேண்டும் . இத்தகைய ஐக்கியமான அமைப் 
பொன்று நடைமுறைக்கு வருமானால் , அது தொழிலாளர்களுக்கும் 
வேலையளிப்போர்களுக்கும் உறுதியான நன்மையை விளைவிக்கும் . 
அதனோடு , உண்மையான தொழில் அமைதி நிலவுவதற்கும் வழி 
வகுக்கும் . பொருளாதார நடவடிக்கைகளில் அரசாங்கம் அதிக 
மாக ஈடுபட்டுவருவதனால் , தொழிற்றுறை உழைப்புக் கொள்கை 
களைப் பற்றிய தொழிலாளரது கருத்தை அரசாங்கத்திற்கு 
மொத்தமாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைப்பை 
வைத்திருக்க வேண்டிய அவசியம் தொழிலாளர் சங்கங்களுக்கு 
ஏற்படும் . ஆகவே , தொழிலாளர் சங்க இயக்கத்தை ஒன்றுபடுத்து 
வதற்கான முயற்சிகள் இந்தியாவில் எடுக்கப் படவேண்டும் . 


அரசியல் தொடர்புகளிலிருந்து விடுதலை : இந்தியாவில் ஆரோக்கிய 
மான தொழிலாளர் சங்க இயக்கம் வளர்வதற்குப் பெரும் முட்டுக் 
கட்டையாக உள்ள அரசியல் தொடர்புகள் , ஒரு பலமான மத்திய 

5 


6 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அரசியல் 


அமைப்பு உருவாவதன் மூலம் துண்டிக்கப்படக்கூடும் . தொழி 
லாளர் சங்கத்தின் தலைமைப் பதவிகள் , இன்றைக்குப் பெரும் 
பாலும் அரசியல் கட்சிக்காரர்களிடமே உள்ளன . பல்வேறு 
அரசியல் கட்சிகள் தொழிலாளர் வகுப்போடு தொடர்பு வைத்துக் 
கொண்டு வருவதனால் - சில வேளைகளில் அரசியல் நோக்கங்களுக் 
காக மட்டுமே இத்தகைய தொடர்பு இருப்பதுண்டு . உண்மையான 
தொழிலாளர் சங்கத் தலைவர்கள் உருவாகின்ற வாய்ப்பே இல்லா 
மல் போய்விட்டது . தொழிலாளர் சங்கங்களில் 
கொள்கைகளுக்கு இடமில்லை என்பதையும் , கட்சிக் கொள்கை 
-களின் சதுரங்க ஆட்டத்தில் தாங்கள் பகடைக்காய்களாக இருக்கக் 
கூடாது என்பதையும் , தங்களது அமைப்புகள் தங்களது நலத் 
திற்கும் , முன்னேற்றத்திற்காகவுமே இருக்கின்றன என்பதையும் 
தொழிலாளர்கள் உணரவேண்டிய வேளை வந்திருக்கிறது . பிளவை 
உண்டுபண்ணும் அரசியல் தொடர்புகளிலிருந்து தொழிலாளர்கள் 
விலகி நிற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கத் தொழிலாளர் சங்கத் 
தலைவர்ககளும் , அரசியல் கட்சித்தலைவர்களும் பாடுபட வேண்டும் . 
அப்போது தான் , தொழிலாளர் இயக்கம் இந்த நாட்டில் நன்றாக 
வளரும் . 


களை 


இப்படிச் சொல்வதனால் , நாட்டில் இதுவரை தொழிலாளர் 
சங்க இயக்கத்திற்கு வழிகாட்டி வந்துள்ள அரசியல் பெருந்தலைவர் 

அவமதித்தல் என்று பொருளல்ல . உண்மையாகவே , 
வேறெங்கையும் விட இந்த நாட்டில் தான் தொழிலாளர் சங்கங் 
களை அமைப்பதில் அரசியல் தலைவர்கள் பெரும்பங்கு எடுத்திருக் 
கிறார்கள் . இதற்குக் காரணம் , அண்மைக் காலம்வரை இந்தியா 
ஓர் அன்னிய ஆட்சிக்குட்பட்ட அடிமை நாடாக இருந்தது என்ப 
தும் , ஒவ்வொருவனும் அவன் தொழிலாளியாகவோ முதலாளி 
யாகவோ , நிலப்பிரபுவாகவோ , குத்தகைக்காரனாகவோ , வர்த்தக 
னாகவோ , சாதாரணமானவனாகவோ இருந்தாலும் சரி , அரசியல் 
சுதந்தரம் கிடைப்பதற்காக அந்நிய ஆட்சியை எல்லா முனைகளி 
லிருந்தும் எதிர்ப்பதென்ற வேட்கையைக் கொண்டிருந்தான் 
என்பதுவுமாகும் . ஆனால் , தற்போது புனித குடியரசுக்கு அஸ்தி 
-வாரங்கள் போடப்பட்டு , தொழிலாளர் வகுப்பின் நலன்கள் மீது 
கவனத்தைச் செலுத்துவதற்கான நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது . 
ஆகவே , அரசியல் தொடர்புகளிலிருந்து தொழிலாளர் இயக்கம் 
தன்னை விடுவித்துக் கொள்வது அவசியமாகும் . 


சாதி மனப்பான்மை ( Casteism ) : சில சமயங்களில் 

காணப் 
படக்கூடிய ஓர் அருவருப்பான அம்சம் , இன அடிப்படையில் தொழி 
லாளர் சங்கங்கள் அமைக்கப்படுவதாகும் . இதற்கு முக்கியமான 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


67 


காரணம் அந்நிய ஆட்சி . மற்ற நாடுகளில் இருப்பதைப்போல் 
இந்தியத் தொழிலாளர் சங்க இயக்கத்தில் வகுப்பு மனப்பான்மை 
அவ்வளவு அதிகமாக இருக்கவில்லை. 

ஆனால் , சமூகத்திலுள்ள 
தொழில் பாகுபாடுகளைச் ( occupational classification ) சுட்டிக் 
காட்டும் சாதி மனப்பான்மை இந்தியாவில் இருக்கிறது . இன 
மனப்பான்மையும் (communalism ) சாதி மனப்பான்மையும் 
தொழிலாளர் இயக்கத்தின் தீவிர எதிரிகளாகும் . மதத்தையும் 
தாழிலாளர் இயக்கத்தையும் என்றுமே இணைக்கக்கூடாது . மதம் 
அவரவர் சொந்த விஷயம் என்பது நாட்டில் உணரப்பட 
வேண்டும் . தொழிலாளர்களது சாதி , இனம் , குலம் எதுவாக 
இருந்தாலும் , அவர்கள் தங்களை 

இந்துக்கள் , முஸ்லீம்கள் , 
சீக்கியர்கள் , பார்சிகள் , கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள் 
வதற்கு முன்னால் , ஒரு தொழிலிலுள்ள தொழிலாளர்கள் என்பதை 
முதலில் உணரவேண்டும் . ஆகவே , இனத்தையோ , வட்டாரத் 
தையோ , மொழியையோ , அடிப்படையாகக் கொண்டு எந்த ஒரு 
சங்கமும் அமைக்கப்படக் கூடாது . இன வேறுபாடின்றித் தொழி 
லாளர் அனைவருக்கும் பொதுவானதாக ஒவ்வொரு சங்கமும் 
இருக்க வேண்டும் . 


வகையை 


ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் : இங்கிலாந்திலும் , வேறு நாடு 
களிலும் தொழிலாளர் சங்கங்கள் பொதுவாகக் கைவினைத் தொழில் 
அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுகின்றன . ஒரே தொழிலில் , வேலை 

அடிப்படையாக வைத்துத் தனிப்பட்ட சங்கங்கள் 
ஏற்படுத்தப்படுகின்றன . உதாரணமாக , ஒரே தொழிலிலுள்ள 
காரோட்டிகள் , பொறித்துறைவினைஞர் ( Mechanics ) , மின் அமைப் 
பைச் செப்பனிடுவோர் ( Electricians ) முதலியோருக்கெனத் தனித் 
தனி சங்கங்கள் அமைக்கப்படுவதுண்டு . இவ்வாறு சங்கங்களை 
நிறுவுவதனால் குறைகள் நேருவதுண்டு . தொழிலாளர்கள் நேரடி 
நடவடிக்கை (direct action)யில் ஈடுபடுவர் என்று எதிர்பார்க்கப் 
படும்போது , தொழிலதிபரோ , முதலாளியோ , வேலை அளிப் 
போனோ, ஓர் அமைப்பை மற்றோர் அமைப்பிற்கெதிராகத் 
தூண்டிவிட முயலுவர் . இங்கிலாந்தில் , ஆரம்பத்தில் சில சமயங் 
களில் கூட , 

திறம்பட்ட தொழிலாளர்களுக்கும் , திறம்படாத் 
தொழிலாளர்களுக்குமிடையே பிளவு ஏற்பட்டது . இதனால் , 
அவர்களிடையே பெரும் வெறுப்புணர்ச்சி தோன்றியது . 


ஆனால் , இந்தியாவில் முன்பு நவீன முறைகளில் சங்கங்கள் 
அமைக்கப்பட்டபோது , கைவினைத்தொழில் அடிப்படையிலோ 
வகுப்பின் அடிப்படையிலோ இவை அமைக்கப்படுவதற்கு ஆதரவு 
கிடைக்கவில்லை . ஒரு தொழில் நிறுவனம் அல்லது தொழிலுக்கு 


68 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


உலை 


ஒருசங்கம் என்ற வகையில் தான் இந்தியாவில் இவை அமைக்கப் 
பட்டன . என்றாலும் , ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்ற இலட் 
சியம் , இந்தியாவில் - இன்னும் நிறைவேற்றப்படவில்லை . ஒரே 
தாழிலில் பல்வேறு சங்கங்கள் இருப்பதன் விளைவாகக் சங்கங்களி 
டையே போட்டிகள் முளைக்கின்றன ; இவை இயக்கத்தின் வேருக்கே 

வைத்துவிடுகின்றன . சங்கங்களின் பல்வகைத் தன்மை 
யினால் கூட்டு பேரச் சக்தி பலவீன மடைகிறது ; சட்டபூர்வமான 
உரிமைகளை அடைவதற்கான வல்லமை தொழிலாளர்களிடையே 
குறைந்துவிடுகிறது . ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையில் ஒரு சங்கம் 
வேலையளிப்பவனோடு ஒத்துப்போக முயன்றால் , மற்றொரு சங்கம் 
அவ்வாறு ஒத்துப்போக மறுப்பதோடல்லாது , மற்றொரு புதிய 
பிரச்சினையையும் உருவாக்குவதாக இருக்கிறது . ஆகவே , ஒரு. 
தொழிலில் ஒரு சங்கம் மட்டுமே இருத்தல் வேண்டும் . 


பொருளாதார அமைப்பின் ஓர் அங்கமாகத் தொழிலாளர் 
சங்கங்கள் மாறியிருக்கின்றன என்பதையும் , நாட்டுப் பொருளா 
தாரத்தின் முன்னேற்றத்திற்கு 

அவை இன்றியமையாதவை 
என்பதையும் வேலையளிப்போர்களும் , அரசாங்கமும் நன்கு உணர 
வேண்டும் . தொழிலாளர்களின் குறைபாடுகளையும் கோரிக்கை 
களையும் தொழிலாளர் சங்கம் மட்டுமே எடுத்துக் கூறமுடியும் . 
வேலையளிப்போர் அமைப்புகளும் தொழிலாளர் அமைப்புகளும் 
ஒன்றை ஒன்று புரிந்துகொள்வதன் மூலமாகத்தான் தொழில் 
அமைதி நாட்டில் நிலவ முடியும் . ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் 
என்ற கொள்கை முற்றிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு நடைமுறை 
யில் பின்பற்றப்படுமானால் , இந்த அமைப்புகள் ஒன்றை ஒன்று 
புரிந்துகொள்வது மிகவும் சுலபமாக இருக்கும் . 


தொழிலாளர் சங்கங்களுக்கு அங்கீகாரம் : தொழிலாளர் சங்கங் 
களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவேண்டும் என்ற பிரச்சினை நீண்ட 
நாட்களாகவே வாதத்திற்குரிய விஷயமாக இருந்து வந்திருக் 
கிறது . ஒரு தொழிலாளர் சங்கத்தை அங்கீகரிப்பதில் ‘ அர்த்தம் 
நிறைய இருக்கலாம் அல்லது அர்த்தமே இல்லா திருக்கலாம் என்று 
1931 - ல் தொழிலாளர் பற்றிய ராயல் கமிஷன் அறிவித்தது . அது 
மேலும் வலியுறுத்தியதாவது : தொழிலாளர்களில் சிறுபான்மை 
யினரே சங்கங்களி லிருக்கின்றனர் என்று சொல்வது அங்கீகாரம் 
வழங்க மறுப்பதற்குப் போதிய காரணமாக இல்லை . இரண்டு 
அல்லது அதற்கதிகமான போட்டிச் சங்கங்கள் இருக்கின்றன 
என்பது மட்டுமே எந்த ஒரு சங்கத்திற்கும் அல்லது எல்லாச் சங்கங் 
களுக்கும் அங்கீகாரம் மறுக்கப்படுவதற்குப் போதிய காரணமாக 
இருக்க முடியாது . ஒரே குறிக்கோளை உடைய வேலையாட்கள் , 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


69 


அனைவரும் ஒரு சங்கத்தின்கீழ் ஒன்றுபடுவது அவர்களுக்கே நன்மை 
பயக்கக்கூடியதென்றாலும் , அதைப்பற்றிக் கவலைப்படவேண்டிய 
வர் அவர்களேயன்றி வேலையளிப்போர் அல்ல , தொழிலாளர் 
களில் பெரும்பான்மையரின் ஆதரவு சங்கங்களுக்கு இல்லை என் 
பதைச் சுட்டிக்காட்டி அவைகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேலை 
யளிப்போர்கள் அடிக்கடி மறுக்கிறார்கள் . இதனால் சங்கங் 
களிடையே போட்டிகள் ஏற்படுகின்றன ; உறுப்பினர்களின் எண் 
ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் ஒரு சங்கத்திலிருந்து 
மற்றொரு சங்கத்திற்குத் தொழிலாளர்களை எடுத்துக்கொள்வதற் 
காகவும் தவறான வழிகள் பின்பற்றப்டுகின்றன . 


தொழிலாளர் சங்கங்கள் பதிவு செய்து கொள்வதற்கான 
ஏற்பாட்டை இந்தியத் தொழிலாளர் சங்கச் சட்டம் ( 1926 - ல் ) 
செய்தது . ஆனால் , இச் சங்கங்களை வேலையளிப்போர்கள் அங்கீ 
கரிக்கும்படியான ஏற்பாட்டை அது செய்யவில்லை . ஒரு சங்கத் 
திற்கு அங்கீகாரம் வழங்கச் சிலவேளைகளில் வேலையளிப்போனைக் 
கட்டாயப்படுத்தவேண்டும் என்பதற்காக இச் சட்டம் 1947 -ல் 
திருத்தம் பெற்றது: ஆனால் , அத் திருத்தம் இதுவரை அமல் செய்யப் 
படாமலே போய்விட்டது . ஒரு உத்தியோகம் அல்லது தொழிலில் 
ஈடுபட்டுள்ள மொத்தத் தொழிலாளர்களில் 25 சதவிகிதத் தொழி 
லாளர்களை உறுப்பினர்களாகக் கொண்டிருக்கும் சங்கங்களுக்கு 
வேலையளிப்போர்கள் அங்கீகாரம் தர வேண்டும் என்று பம்பாய் 
தொழிற்பூசல்கள் சட்டம் ( 1938 ) கூறியது. 1946 ஆம் ஆண்டின் 
பம்பாய் தொழில்துறை உறவுச் சட்டம் ( Bombay Industria] 
Relations Act ) தொழிலாளர்களை மாதிரிச் சங்கங்கள் என்றும் , 
தகுதிபெற்ற சங்கங்கள் என்றும் , அடிப்படைச் சங்கங்கள் என்றும் 
மூன்று வகையாகப் பிரித்தது . அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் 
என்ற நல்ல சலுகைகள் பெற்ற ஒரு புதுவகைச் சங்கங்கள் ஏற் 
படுத்தப்படுவதற்கும் அது வழி வகுத்தது . இச் சங்கங்களுக்குச் 
சலுகைகள் வழங்கப்பட்டதற்குக் காரணம் , ஒருசில கடமைகளை 
இவை ஏற்றுக்கொண்டன , இக் கடமைகளில் முக்கியமானது , 
சமரசப் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுறும்போது பூசல்களை இச் 
சங்கங்கள் நடுவர் தீர்ப்புக்கு அனுப்பி வைக்கவேண்டும் என்ப 
தாகும் . அதோடுகூட , சட்டத்தின் விதிகள் உதவி தராது 
என்ற நிலை ஏற்பட்டு , வேலைநிறுத்தம் செய்யவேண்டும் என்ப 
தற்குச் சாதகமாகத் தொழிலாளர்களில் பெரும்பான்மையினர் 
ஓட்டளித்தால் ஒழிய, இச் சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு 
ஒப்புதல் அளிப்பதோ அதில் கலந்துகொள்வதோ கூடாது . 

1958 ஆம் ஆண்டு மே மாதம் நைனிடானில் ( Naini Tal) நடந்த 
பதினைந்தாவது முத்தரப்புத் தொழிலாளர் மாநாடு , தொழி 


70 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


லாளர் சங்கங்களது அங்கீகாரம்பற்றிய பிரச்சினையை ஆராய்ந்து 
அங்கீகாரம் வழங்கப்படுவதற்கு அடியிற்கண்ட நிபந்தனைகளை 
ஏற்படுத்தியது . 


1. ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்ற இடத்தில் , 

அங்கீகாரம் வேண்டுகின்ற சங்கமானது தன்னைப் பதிவு 
செய்து கொண்டபிறகு ஒரு வருடத்திற்காவது பணி 
புரிந்து வந்திருக்கவேண்டும் . ஒரே ஒரு சங்கமிருக்கின்ற 
இடத்தில் இந் நிபந்தனை செல்லாது . 


2. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தொழிலாளர்களில் 15 சத 

விகிதமாவது அதில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் . 


3. ஒரு வட்டாரத்திலுள்ள தொழிலின் தொழிலாளர்களில் 

சுமார் 25 சதவிகிதம் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருப் 
பார்களேயானால் , அச் சங்கமானது அவ்வட்டாரத்தி 
லுள்ள தொழிலின் மாதிரிச் சங்கமாகக் கருதப்பட 
வேண்டும் . 


4. ஒரு சங்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமானால் , அச் சங்கத் 

தின் அமைப்பில் இரண்டு வருட காலத்திற்கு எவ்வித 
மாறுதலும் ஏற்படக் கூடாது . 


5. ஒரு தொழில் அல்லது நிறுவனத்தில் அநேக சங்கங்கள் 

இருக்குமானால் , அதிகமான உறுப்பினர்களைக் கொண் 
டிருக்கின்ற சங்கம் அங்கீகரிக்கப்படவேண்டும் . 


6 . 


ஒரு வட்டாரத்திலுள்ள தொழிலுக்குரிய மாதிரிச் சங்க 
மானது , அத் தொழிலின் எல்லா நிறுவனங்களிலுமுள்ள 
தொழிலாளர்களைப்பற்றி எடுத்துச் சொல்லுகின்ற உரி 
மையைப் பெற்றிருக்கவேண்டும் . ஆனால் , ஒரு குறிப் 
பிட்ட நிறுவனத்திலுள்ள தொழிலாளர் சங்கம் 50 சத . 
விகிதம் அல்லது அதற்கதிகமான தொழிலாளர்களை 
உறுப்பினர்களாகக் கொண்டிருக்கிறதென்றால் , தன்னைச் 
சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துவதற்கு அதற்கு . 
உரிமை உண்டு . 


7. சங்கங்களின் பிரதிநிதித்துவ அம்சத்தைச் சரிபார்க்கின்ற 

முறை இன்னும் சற்றுத் திருப்திகரமாக அமைக்கப்பட 
வேண்டும் . அரசாங்க இலாக்காவினர் சரிபார்த்து அறி 
விக்கின்ற முடிவுகளைச் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக் 


71 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


கொள்ள மறுத்தால் , அதை , எல்லா மத்தியத் தொழி 
லாளர் சங்கங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் அடங்கிய 
கமிட்டி ஒன்று ஆராய்ந்து பிரச்சினையைத் தீர்ப்பதற்கு 
ஆவன செய்யவேண்டும் . இதற்காகப் பல்வேறு வட்டா 
ரங்களில் தேவைப்படுகின்ற நிதிகளையும் ஆட்களையும் 
மத்திய தொழிலாளர் சங்க அமைப்புகள் 

அனுப்பி 
வைக்கும் . இம் முறையும் தோல்வியுறுமானால் , பிரச்சினை 
யானது ஒரு தனிப்பட்ட நீதிமன்றத் தீர்ப்பிற்கு விடப் 
படவேண்டும் . 


8 . நெறிமுறைக் கோட்பாடுகளை அனுசரிக்கின்ற சங்கங் 

களுக்கு மட்டுமே அங்கீகாரம் பெறுகின்ற தகுதி உண்டு . 
9. நான்கு மத்திய தொழிலாளர் அமைப்புகள் எதனுட 

னும் இணைப்பின்றி யிருக்கின்ற தொழிலாளர் சங்கக் கூட் 
டிணைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவதுபற்றிய 
பிரச்சினை வேறுவிதமாகத் தீர்மானிக்கப்பட வேண்டும் . 


மாநாட்டில் கலந்துகொண்ட மத்திய தொழிலாளர் அமைப் 
புகள் சங்கங்களிடையே சுமுகமான உறவு இருப்பதற்கான நெறி 
முறைக் கோட்பாட்டை ஆராய்ந்து அடியிற்கண்ட விதிகளை 
ஏற்படுத்தின . 


1 . ஒரு தொழிலிலுள்ள வேலையாளுக்கு , தான் விரும்புகின்ற 

சங்கத்தில் சேரும் சுதந்திரமும் உரிமையும் உண்டு . இவ் 

விஷயத்தில் எந்தவிதக் கட்டாயமும் இருக்கக் கூடாது . 
2. ஒருவர் இரு சங்கங்களில் உறுப்பினராக இருத்தல் கூடாது . 

மாதிரி சங்கங்களைப் பொறுத்தவரை இவ் விதி மேலும் 

ஆராயப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது . 
3. தொழிலாளர் சங்கங்கள் ஜனநாயக முறையில் செயல் 

பட்டுவர வேண்டும் என்பது நிபந்தனையின்றி ஒப்புக் 

கொள்ளப்பட்டு , மதிப்பு தரப்பட வேண்டும் . 
4. தொழிலாளர் சங்கங்களின் செயற்குழுக்களையும் , அலு 

வலர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு உரிய காலத்தில் ஜன 
நாயகமுறையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் . 


5. தொழிலாளர்களது அறியாமையையும் , பின் தங்கிய 

நிலையையும் எந்த ஓர் அமைப்பும் தவறாகப் பயன்படுத்தக் 
கூடாது . எந்த ஓர் அமைப்பும் வரம்புக்கு மீறிய அல்லது 
சக்திக்கு மீறிய கோரிக்கைகளைக் கேட்கக் கூடாது . 


72 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


6. சாதி மனப்பான்மை , இன மனப்பான்மை , குறுகிய மனப் 

பான்மை முதலியவற்றை எல்லாச் சங்கங்களும் தவிர்க்க 

வேண்டும் . 
7. சங்கங்களிடையேயான விஷயங்களில் பலாத்காரமோ , 

கட்டாயமோ , மிரட்டலோ , ஒன்றை ஒன்று தூற்றிக் 
கொள்தலோ ஆகியவை இருக்கக் கூடாது . 


தொழிலாளர்கள் எந்தச் சங்கங்களைச் சார்ந்தவர்களாக 
இருந்தாலும் சரி , அங்கீகாரம் என்பது வேலையளிப்போர்களிட 
மிருந்து தங்களுக்குக் கிடைக்கக் கூடிய பெரும் சலுகை என்றோ 
ஆதரவு என்றோ 

அவர்கள் கருதக்கூடாது . ஒரு தொழில் 
அல்லது நிறுவனத்திலுள்ள ஒரு சங்கம் உறுப்பினர்களை நிறையப் 
பெற்றிருந்து , அவர்களது ஆதரவு 

தனக்குண்டு 

என்பதை 
நிரூபிக்கும் ஆற்றல் அதற்கிருந்து , அதோடுகூட , ஜன நாயகத் 
தொழிலாளர் சங்கக் கொள்கை வழியில் பேச்சுவார்த்தைகள் 
நடத்தி , தொழிலாளர்களுக்கு முறையான , நியாயமான உரிமை 
களை அது கிடைக்கச்செய்ய முடியுமென்றால் , இதைப்போன்ற சங்கங் 
களுக்கு அங்கீகாரம் வழங்க வேலையளிப்போர்கள் தாங்களாகவே 
முன் வருவர் . இல்லாவிடில் , அது தங்களுக்கே தீமை விளைவித்துத் 
தொழில் அமைதியின்மையை உருவாக்கிவிடும் 

என்பதைத் 
தொழில் நிர்வாகத்தில் உள்ளோர் விரைவிலேயே உணர்ந்து 
விடுவர் . 

அங்கீகாரப் பிரச்சினையைத் தீர்ப்பதற்கு பம்பாய்த் தொழில் 
உறவுகள் சட்டம் ( 1946 ) உண்மையிலேயே முயன்றது . ஆனால் , 
இதன்மூலம் “ ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்ற கொள்கை 
உணரப்படுமா என்பது சந்தேகமே . 

நல்ல நோக்கங்களையுடைய இச் சட்டம் , சங்கங்களிடையே 
நிலவும் போட்டிகளைப் போக்குவதில் வெற்றிபெறாமல் போகக் 
கூடும் . இவ் விஷயத்தில் சங்கங்களால் ஆளப்பட்ட முறைகள் 
நேர்மையற்றவையாகவும் , நீதிக்குப் புறம்பானவையாகவும் இருந் 
திருக்கின்றன என்பதைச் சென்றகால அனுபவம் சுட்டிக்காட்டு 

இதைத் தவிர , ஒப்புக்கொள்ளப்படாத அங்கீகரிக்கப் 
படாத சங்கங்கள் , அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களுக்கும் அவைகள் 
செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளுக்கும் மாசு கற்பிக்கச் சமயம் 
பார்த்துக் கொண்டிருக்கின்றன . ஆகவே , முறையான கோரிக்கை 
களுக்குச் சட்ட பூர்வமான ஆதரவுகளைப் பெறுவதற்கு முன்னால் 
ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்பதில் தாங்கள் நம்பிக்கை 
வைத்திருக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் உணர்வதற்கான 
வாய்ப்பு அவர்களுக்குத் தரப்படவில்லை . 


73 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


பம்பாய் சட்டத்தில் காணப்பட்ட விதிகளைவிடத் துரிதமாக 
ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்ற நோக்கத்தை நிறைவேற்றி 
வைக்கின்ற வேறொரு முறை இருக்கிறதா என்று ஆராய்வது 
இங்கே நன்மை பயக்கக் கூடியதாகும் . 

இச் சிறப்புமிக்க நோக்கத்தை அடைவதற்கு ஒரு தாற்காலிக 
நடவடிக்கையாக மத்தியத் துறையிலுள்ள தொழில்களின் பல்வேறு 
சங்கங்களில் உண்மையாக எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக் 
கின்றனர் 

என்பதை அச் சங்கங்களின் பிரதிநிதிகளை வைத்துக் 
கொண்டு பரிசோதித்துப் பார்க்கின்ற அதிகாரத்தைத் தலைமைத் 
தொழிலாளர் கமிஷனரிடம் ( Chief Labour Commissioner ) 
அரசாங்கம் அளிக்கலாம் . அதற்குப் பிறகு , உண்மையான உறுப்பி 
னர் பற்றிய தகவல் ஒரு பதிவேட்டில் குறித்து வைக்கப் பெறலாம் . 
அடுத்தபடியாக , பல்வேறு தொழிலாளர் சங்கங்கள் , தலைமைத் 
தொழிலாளர் கமிஷனர் அல்லது அவரது அதிகாரம் பெற்ற 
மற்றொருவர் மேற்பார்வையின்கீழ் இரகசிய ஓட்டெடுப்புமூலம் ஒரு 
புதிய அமைப்பிற்கான பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
விகித பிரதிநிதித்துவ ( Proportional Representation ) அடிப்படை 
யில் , இத் தேர்தல் நடத்தப்பெற்று ஒற்றை மாற்று ஒட்டு (single 
Transferable vote) எடுக்கப்பட வேண்டும் . இருக்கின்ற சங்கங் 
களையும் , அவைகளின் நலன்களையும் பிரதிபலிக்கின்ற ஓர் அமைப் 
பாக இது இருக்க வேண்டும் . சம்பந்தப்பட்ட தொழிலிலுள்ள 
எல்லாத் தொழிலாளர் மக்களின் நலன்களையும் பாதிக்கின்ற அடிப் 
படை பிரச்சினைகளையும் , வேலை நிலவரங்கள் , வேலை நேரங்கள் , 
தொழிற் சீரமைப்பு போன்ற விஷயங்களையும் இவ்வமைப்பு ஆராய 
வேண்டும் . பயன் ஏற்படுகின்றாற்போல் , இவ்வமைப்பு வேலையளிப் 
போர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவேண்டும் . இதைப் 
போன்ற பணிகளை அவரவர் அதிகாரத்தின் கீழ் உள்ள தொழில் 
களில் செய்து வர வேண்டுமென்று பல்வேறு மாநிலங்களிலுள்ள 
தொழிலாளர் கமிஷனர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் . 


இத்தகைய வழிகளில் தான் அகில இந்திய ரயில்வே தொழி 
லாளர் கூட்டிணைப்பு 1930 ஆம் ஆண்டில் இயங்கி வந்தது . இதனால் , 
பலதரப்பட்ட அரசியல் தொடர்புகளைக் கொண்டிருந்த பல்வேறு 
சங்கங்கள் ஒன்றுபடுவதற்கும் , ரயில்வே நிர்வாகத்தினரோடு 
அவை பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது தாங்கள் ரயில்வே 
துறைத் தொழிலாளர் அனைவருக்கும் பொறுப்பான ஓர் அமைப்பு 
என்று அவை உணர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டன . 

நெறிமுறைக் கோட்பாடு ( Code of Conduct ) ஏற்றுக்கொள் 
ளப்பட்டிருக்கிறது என்பது மத்திய அமைப்புகளிடையேயுள்ள 


74 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சுமுகமான நிலையைச் சுட்டிக் காட்டுகிறது . நல் வழி பிறந்திருக் 
கிறது என்பதற்கு இது ஓர் அறிகுறியாகும் . எனினும் , இணைப்புச் 
சங்கங்கள் தங்களது கடமைகளைச் சரிவர பூர்த்தி செய்கின்றாற் 
போல் அவைகளை மத்திய அமைப்புகள் கவனித்துக் கொண்டால் 
தான் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்பதை நாம் உணர 
வேண்டும் . 

ஒரு தொழிலின் சங்கங்களிடையே இத்தகைய உடன்பாடு 
இருக்கிறதென்றால் , பொருள் உற்பத்தியில் புதிய அமைப்பின் 
திறமை மீது வேலையளிப்போர்களும் நம்பிக்கை வைத்துத் தயக் 
கமோ அல்லது மறுப்போ இன்றிச் சங்கங்களுக்கு அங்கீகாரம் 
வழங்க முன் வருவர் . மேலும் , இவ்வமைப்பு இயல்பாகவும் ஜன 
நாயக முறையிலும் இயங்கி வருமேயானால் தனிப்பட்ட ஓர் அமைப் 
பின் ஆற்றலைத் தொழிலாளர்கள் உணரக்கூடிய நேரம் ஏற்படும் ; 
சங்கங்களும் தனித் தனியாக இயங்கி வருவதைப் படிப்படியாகக் 
கைவிட்டுத் தனிப்பட்ட சங்கத்தில் ஒன்றுபட முயலும் . 

உதவி நிதிகள் ( Benefit Funds ) : தொழிலாளர் வகுப்பின 
ரின் குறிப்பிட்ட அல்லது பொதுவான குறைபாடுகளை எடுத்துச் 
சொல்வதற்கு மட்டுமே தொழிலாளர் சங்கங்கள் இருக்குமே 
யானால் , அக் குறைபாடு நீங்கிய உடனேயே , சங்க உறுப்பினர்களின் 
ஆர்வம் குறைந்துவிடும் . தொழிலாளர் இயக்கத்தின் தொடக்கக் 
கட்டத்தில் இந்த அனுபவம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டது . 
இந்தியாவிற்கு இந்த அனுபவம் சற்று அதிகமாகவே ஏற்பட்டது . 
நமது தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை ஊதியம் கிடைப்பதில்லை . 
ஆகவே , காலந்தாழ்த் தாது சந்தா பாக்கிகளைத் தருவதற்கு அவர் 
களால் முடிவதில்லை . தொழிலாளர் சங்கங்கள் தங்களது உறுப் 
பினர்களுக்குச் சில உதவிகளைச் செய்ய முடியுமென்றால் , உதாரண 
மாக , நோய் , வேலையின்மை , மரணம் , ஓய்வு முதலியவற்றிற்கான 
உதவிகளை அளிக்க முடியுமென்றால் , தொழிலாளர்கள் இச் சங்கங் 
களில் நீண்ட நாட்களுக்கு உறுப்பினர்களாக இருந்து வருவர் .. 

அகமதாபாத்திலுள்ள நெசவுத் தொழிலாளர் சங்கம் இதைப் 
போன்றதொரு திட்டத்தை வைத்திருக்கிறது . இவ்வமைப்பு தன் 
வருமானத்தில் 60 லிருந்து 70 சதவிகிதம் வரை சமூக நலப் பணிக் 
காக (Social Welfare Work ) செலவிடுகிறது . தொழிலாளர்களுக்கு 
விபத்து ஈடும் , மருத்துவ உதவியும் , கல்வி வசதியும் தரப்படுகிறது ; 

தாழிலாளர்களிடையே சிக்கனமும் சேமிப்பும் கற்பிக்கப்படு 
வதற்கும் செலவு செய்யப்படுகிறது . இந் நடவடிக்கைகள் இவ் 
வமைப்பின் பயன்பாட்டையும் , வலிவையும் , செல்வாக்கையும் 
அதிகப்படுத்தியுள்ளன . 


தொ 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


வேலைநிறுத்த உதவி நிதிகள் ( Strike Funds) : தொழிலாளர் 
சங்கங்கள் வேலை நிறுத்த நிதிகளை வைத்திருக்க வேண்டும் 
என்பதைப் பற்றி இருவேறான கருத்துக்கள் இருக்க முடியாது . 
சங்கங்களிடத்தில் பொதுவாக எந்தவித நிதிகளும் இல்லா திருக் 
கின்ற நிலையில் , தற்போது இந்தியாவில் வேலை நிறுத்தங்கள் ஆரம் 
பிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன . இந்நிலைமையைச் சமாளிப்பது 
தொழிலாளரின் மனைவிகள் தங்கள் குடும்பச் செலவைக் குறைத்துக் 
கொள்ளும் திறம்படைத்திருப்பதால் தான் முடிகிறது . ஒருநாளைக்கு. 
இருமுறை உண்பதற்குப் பதிலாக ஒருமுறை உண்டு , ஒரு மாதக் 
கூலியை வைத்துக்கொண்டு இரு மாதங்களை ஓட்டுகின்றாற்போல் 
இந்தியத் தொழிலாளர் தம் மனைவியர் தங்களது வரவு செலவுகளை 
மாற்றியமைத்துக் கொள்கின்றனர் . பொதுமக்களின் அனுதா 
பத்தைப் பெறுவதைப்போல் வேலை நிறுத்தத்தின் தன்மை இருக்கு 
மானால் , ஒருசில பண்டங்களையும் , மற்ற இன்றியமையாப் பொருள் 
களையும் கொடுத்து உதவுவதற்கு வட்டாரத்தில் வாழும் சிலர் 
முன்வரக்கூடும் . பூசல்கள் கொள்கைபற்றியனவாக இருக்குமானால் , 
சில சமயங்களில் வெளிநாடுகளிலுள்ள சங்கங்கள் நன் கொடை 
களை அனுப்பி வைக்கும் ஆனால் , இவ் வுதவியெல்லாம் மிகச் சிறிய 
உதவியேயாகும் . இந்தியத் தொழிலாளி பெரும்பாலும் தனது 
பட்டினி கிடக்கும் சக்தி யையே நம்பியிருக்கிறான் ; தனது இலட்சி 
யத்திற்காகவும் , தன்மானத்திற்காகவும் அவன் இன்னலுறு 
கிறான் . வேலைநிறுத்தங்கள் இந்தியாவில் நெடு நாட்களுக்கு நீடித் 
திருக்கின்றன ; சில சமயங்களில் இவை மூன்று அல்லது நான்கு 
மாதங்கள்வரை நீடித்துள்ளன . இந்த நீண்ட போராட்டங்கள் 
பல சமயங்களில் தோல்வியில் முடிந்திருக்கின்றன . நிலைமை சீர்படு 
வதற்கு ஒரே வழி , தகுந்த ஆதரவுடன் சங்கம் பலப்படுத்தப்படு 
தல் வேண்டும் ; போதிய வேலைநிறுத்த உதவி நிதிகள் சங்கத்திற்கு 
உருவாக்கப்பட வேண்டும் . இது செய்யப்பட்டால் , இதன் விளை 
வாக , வேலையளிப்போன் சமரசம் பேசுவதற்குத் தொழிலாளர் 
களிடம் வரவேண்டிய நிலை ஏற்படுமே தவிர , நேரடி நடவடிக்கை 
யில் ஈடு படவேண்டிய அவசியம் தொழிலாளர்களுக்கு ஏற்படாது . 


பொது நிதிகள் ( General Finances ) : தங்களுக்குரிய பணி 
களைச் செய்து வருவதற்குக்கூடத் தொழிலாளர் சங்கங்களுக்கு 
நிதிகள் மிகமிகப் பற்றாக்குறையாக இருக்கின்றன என்பதிலிருந்து 
இந்தியாவில் ஏன் வேலை நிறுத்த உதவி நிதிகள் உருவாக்கப்படாம 
லிருக்கின்றன என்பது நமக்குச் சுலபமாகப் புரியக்கூடும் . நான்கு 
மத்திய அமைப்புகளில் மூன்று மத்திய அமைப்புகளோடு 
தொடர்பான வகைவாரியான வருமானச் சதவிகிதப் பகிர்வு 
பற்றிய புள்ளி விவரங்களையும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் . 


76 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


என்ற 


இவைகளிலிருந்து , இவ் வமைப்புகளுக்குக் கிடைக்கக் 

கூடிய 
வருமானம் அவைகளின் வாய்க்கும் கைக்குமே சரியாக இருக்கிறது 
என்பது புலனாகிறது . இந் நிதிப் பற்றாக்குறை , தொழிலாளர் சங்க 
இயக்கத்தை மிகவும் பலவீனப்படுத்தி விடுகிறது . உறுப்பினர்களைப் 
பெரும் அளவில் சேர்த்துவிடவேண்டும் 

ஆவலில் 
தொழிலாளர் சங்கங்கள் உறுப்பினர் கட்டணங்களை ( Membership 
fees) மிகவும் குறைவாக வைத்துள்ளன ; இக் கட்டணங்களை இவை 
சரிவரவசூலிப்பதுமில்லை . உறுப்பினர் கட்டணத்தைச் செலுத்தாது 
பாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை உறுப்பினர் பதவியி 
லிருந்து நீக்குவதற்குப் பொதுவாக எந்தவித முயற்சியும் எடுத்துக் 
கொள்ளப்படுவதில்லை . தகுதிவாய்ந்த தொழிலாளர் சங்க இயக்கம் 
இருக்க வேண்டும் என்றால் , சங்கங்களிடத்தில் போதிய நிதிகள் 
இருக்க வேண்டும் . அமைப்பினுள் இருக்கின்ற வாய்ப்புகளைப் பயன் 
படுத்தி நிதிகளைப் பெருக்குவது என்பது இயக்கத்தைப் பலப் 
படுத்துவதின் ஓர் அம்சமாகும் . 


தொழிலாளர்களே தங்களது அமைப்புகளைப் பலப்படுத்த வேண் 
டும் : நாட்டிலுள்ள சில நல்லெண்ணம் கொண்ட தொழிலாளர் 
சங்கவாதிகள் , தொழிலாளர் சங்க உறுப்பினர்களை மட்டும் 
வேலைக்கு ஏற்றுக்கொள்ளும் நிறுவனம் ( closed shop ) அல்லது 
தொழிலாளர் சங்கம்சார் நிறுவனம் ( union shop ) ஒவ்வொரு 
தொழிலிலும் இருக்க வேண்டும் 

என்ற கருத்து பரப்பப்பட 
வேண்டும் என்று கருதுகிறார்கள் . இதன் வழியாக , ஒரு தொழிலி 
லுள்ள ஒரு சங்கத்தில் சேரவேண்டிய கட்டாயம் தொழிலாளர் 
களுக்கு ஏற்படும் ; சங்கத்திற்கு வரவேண்டிய தொகைகள் வேலை 
யளிப்போர்களால் தொழிலாளர்களின் சம்பளப் பட்டியலிலிருந்து 
பிடிக்கப்பட்டு , சங்கத்திற்கு வழங்கப்பெறும் . இதனால் , தங்களது 
நிர்வாகத்தை நவீனமுறையிலும் , திறமை மிகுந்த ஊதியப்பணி 
யாளர்கள் , உயர் அலுவலர்கள் , நிபுணர்கள் ஆகியோரின் உதவி 
கொண்டும் செய்து வருவதற்குப் போதுமான நிதிகள் சங்கங் 
களுக்குக் கிடைக்கக்கூடும் . இவர்கள் தினமும் தொழிலாளர் சங்கங் 
களுக்குப் பணிபுரிவ தோடன்றி , தொழிலின் பொருளாதார , நிதி , 
நுணுக்கங்களையும் தெரிந்து வைத்திருப்பர் . ஆனால் , அரசாங்கம் 
அல்லது வேலையளிப்போரது ஆதரவோ உதவியோ இன்றி முழு 
ஜனநாயகமான , சுதந்திரமான தொழிலாளர் சங்கங்கள் உருவாக் 
கப்படவேண்டும் என்று விரும்பியவர்கள் இக் கருத்தினை ஏற்றுக் 
கொள்ள மறுப்பர் . மனமுறிவின்போது தரப்படுகின்ற அறிவுரை 
போன்றது இக் கருத்து . தற்போது தேவைப்படுவது என்ன 
வென்றால் , உள்ளுக்குள்ளிருந்து கொண்டு தொழிலாளர்களே 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


77 


தங்களது அமைப்புகளைப் பலப்படுத்தித் தங்களுக்கு நன்மைகளைத் 
தேடிக் கொள்ளவேண்டும் . 


நூறு சதவிகித உறுப்பினர்கள் : உள்ளுக்குள்ளிருந்து கொண்டு 
சங்கத்தைப் பலப்படுத்த முயலும்போது , தங்களது தொழிற்சாலை 
அல்லது தொழிலிலிருந்து 

நூறு சதவிகித உறுப்பினர்களைத் 
தங்களது 

சங்கத்தில் சேர்த்துவிடவேண்டும் 
வேண்டியது தொழிலாளர்களது முக்கியமான கடமையாகும் . 


என்று 


உணர 


ஊ 


கௌரவ ஊழியர்கள் ( Honorary Workers ) : தொழிலாளர் 
சங்கங்ளுக்கு ஏன் நூறு சதவிகித உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டும் என்பதற்கும் , உறுப்பினர்கள் அனைவரும் ஏன் முறை 
யாகச் சந்தாசெலுத்திவர வேண்டும் என்பதற்கும் ஒருமுக்கியமா 
காரணம் முழுநேர சங்க அலுவலர்களை வேலைக்கு எடுத்துக்கொள் 
வதற்குப் போதுமான நிதிகள் சங்கத்திடம் இருக்க வேண்டும் 
என்பதாகும் . நிதிப் பற்றாக்குறையின் காரணமாக , இந்தியாவில் 
கௌரவ 

ஊழியர்களுக்கு மதிப்பு தரப்பட்டு வந்திருக்கிறது . 
ஆனால் , ஊதியம்பெறும் ஊழியக்காரர்கள் , அவர்களுக்கு இயக்கத் 
தில் அந்தஸ்து இல்லாததுபோல் தரக்குறைவாக நடத்தப்பட்டு 
வந்திருகிறார்கள் . மற்ற நாடுகளின் இயக்கங்களில்கூட இந்தக் 
குறைபாடு காணப்படுகிறது . கௌரவ ஊழியர்கள் எத்தகைய 
தியாகங்களைச் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் , தங்களுக்கு . 
அளிக்கப்பட்டிருக்கும் பணியை அவர்களால் சரிவரச் செய்ய 
முடியாது . ஏனெனில் , அப் பணியின் மீது முழுநேரக் கவனத்தைச் 
செலுத்துவதென்பது அவர்களால் இயலாது . எனவே , போதிய 
சம்பளத்தைக் கொடுத்து முழுநேர அலுவலர்களை வைத்துக் 
கொண்டு தங்களது வேலைகளைச் செய்துவரத் தொழிலாளர் சங்கங் 
கள் கற்றுக்கொள்ளாதவரை , இயக்கம் வளரவே முடியாது . 
கௌரவ ஊழியர்களின் ஒத்துழைப்பைப் பயன்படுத்தி வருவ 
தோடு , முழுநேரச் சம்பள ஊழியர்களையும் இவ்வமைப்புகள் 
தங்களது பல்வேறு பிரிவுகளில் வேலைக்கு எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . அப்போது தான் , தனது நலன்கள் புறக்கணிக்கப்பட 
வில்லை என்பதாகச் சங்கத்தின் உறுப்பினராய் இருப்பவன் 
உணர்வான் . 


தொழில்நுட்ப நிபுணர்கள் : ( Technical , Experts ) முழுநேர 
ஊழியர்களைப்பற்றி நாம் சொல்லும்போது , தொழிலின் நுட்ப 
வினையையும் வேறுபல பிரச்சினையும் பற்றி ஆராய்ந்து அறிந்த 
தொழில் நுட்ப நிபுணர்களைத் தொழிலாளர் சங்கங்கள் தங்களது 
அலுவலர்களாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த 


18 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேண்டியது அவசியமாகும் . அப்போது தான் , சங்கங்கள் தங்களது 
கோரிக்கைகளை எடுத்துச் சொல்லும்போது பொதுமக்களில் 
செல்வாக்குள்ளவர்கள் அதை ஆதரிக்க முன்வருவர் . இதை , 
இந்தியத் தொழிலாளர் சங்கவாதிகளில் பலர் மறந்துவிடுகிறார்கள் . 
முக்கியமான பிரச்சினை பற்றி விவாதிப்பதற்குத் தொழில் சிக்கல் 
களைப் பற்றிய அறிவும் , அனுபவமும் , பொருளாதாரப் பெரு 
நோக்கும் தேவைப்படுகிறது . 

இதனால் , 

பேச்சுவார்த்தைகள் 
நடத்தும்போது தொழிலாளர் சங்கவாதிகள் சிரமத்துக்குள்ளா 
கின்றனர் . இக் குறைபாடு சரிவர நீக்கப்படவில்லை என்றால் , 
தாழிலாளர் சங்கத்தின் வளர்ச்சி ஒருபெரும் இடையூறுக்குள்ளாக 
நேரிடும் . உறுப்பினர்களும் நிதிகளும் பெருமளவில் இருந்தாலும் , 
தொழில்நுட்ப நிபுணர்கள் இல்லாவிடில் தொழிலாளர் சங்கங் 
களினால் தங்களது குறிக்கோள்களை அடைய முடியாது . தொழில் 
நுட்ப நிபுணர்கள் தொழிலாளர்களது கோரிக்கைகளைச் சரியாக 
மதிப்பிட்டு அவை தொழிலின் பொருளாதாரச் சக்திக்குட்பட்ட 
வையே என்று உறுதிப்படுத்த முடியும் . அதனோடு வேலையளிப் 
போர்களது தொழில் நுட்ப நிபுணர்களுடன் சமமாக அமர்ந்து 
இவர்களால் பேச்சுவார்தைகள் நடத்தமுடியும் . அப்போது தான் , 
இவ்வமைப்புகளால் தங்களது குறைகளை நன்றாக எடுத்துச் 
சொல்லமுடியும் வேலையளிப்போர்களும் இவர்களுடன் நியாய 
ரோடு , கண்ணியமோடு , நீதியோடு நடந்து கொள்வர் . 


தொழிலாளர்களின் பொறுப்புகள் : நாட்டிற்கும் தொழிலுக்கும் 
நன்மை கிடைப்பதற்காகத் தொழிலாளர்களுக்கும் வேலையளிப் 
போர் களுக்கு மிடையேயுள்ள உறவைப் பலப்படுத்தவும் , தொழி 
லாளர் களுக்கு நியாயம் தரப்படுவதற்கான அவசியத்தை வேலை 
யளிப்போர்களுக்குச் சுட்டிக் காட்டவும் ஜன நாயக ரீதியான 
தொழிலாளர் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் . தொழி 
லாளர்களது தேவைகள் மீது மட்டும் இச்சங்கங்கள் தங்களது 
கவனத்தை ஓட்டக் கூடாது . கட்டுப்பாடு , பொறுப்பு முதலிய 
உணர்வுகளை இச் சங்கங்கள் தொழிலாளர்களிடையே பரப்ப 
வேண்டும் ; கூலிக்குத் தகுந்த வேலையை மகிழ்வோடு செய்கின்ற 
மனப்பாங்கு தொழிலாளரிடம் வளர இவை வழிசெய்ய வேண்டும் . 
உரிமைகளையும் சலுகைகளையும் பற்றி ஒரு தொழிலாளியை உணரச் 
செய்வதற்கு முன்னால் கடமைகளையும் பொறுப்புகளையும்பற்றி 
முதலில் இச் சங்கங்கள் அவனை உணரச் செய்யவேண்டும் . இதன் 
பொருள் , ஒரு தொழிலாளர் சங்கத்தின் குறிக்கோள்கள் , தொழி 
லாளர்களிடையே , தன்னைத்தானே நம்பியிருக்கும் ஆற்றல் , 
பொறுமை , கூட்டுறவு முதலியவைகளைப் புகட்டுவதாக இருக்க 
வேண்டும் . உண்மையில் , சோஷலிசத்தை நோக்கிச்சென்று 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


79 


கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் , தகுந்த கூலி வேண்டும் . நல்ல 
வேலைச் சூழ்நிலைகள் வேண்டும் என்ற 

தொழிலாளர்களின் 
கோரிக்கைகளுக்குப் போதியகவனம் தரப்படுகின்ற ஒரு சமூகத்தில் , 
தொழிலாளிக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன . இப் 
பொறுப்புகளை உணர்ந்து இவற்றை அவன் நிறைவேற்ற 
வேண்டும் . தொழில்துறை ஜனநாயகம் ஏற்பட வேண்டும் என்று 
சோஷலிசம் விரும்புகிறது . தொழில்துறை ஜன நாயகம் ஏற்பட 
வேண்டும் என்றால் , தொழிலாளர்கள் கட்டுப்பாட்டுடன் இருந்து 
தங்களது பணிகளைச் செவ்வனே திறமையாகச் 

செய்துவர 
வேண்டும் . 


உழைப்பைக் குறைக்கும் நோக்கம் தடுக்கப்பட வேண்டும் : வேலை 
முழுவதையும் நிறுத்திவிடுகின்ற வேலை நிறுத்தங்களேயன்றி , ஒரு 
புதுவகையான வேலை நிறுத்தமும் , வேலையைத் தாமதப்படுத்தும் 
முறைகள் (go - slow tactics ) மூலமாகத் தோன்றியுள்ளது . வேலை 
யளிப்போர் , தொழிலாளர் ஆகிய இருவருக்குமே இது தீமை 
பயக்கக் கூடியதாகும் . வேலையளிப்போன் உற்பத்தியை இழக்கி 
றான் . இதில் இன்னும் முக்கியமானது என்னவென்றால் , உழைப்புத் 
திறமை தொழிலாளியின் ஒரே சொத்தாக ( asset) இருப்பதனால் , 
வேலையைத் தாமதப்படுத்துவது என்பது அவனையே பின்பு பாதிப்ப 
தாக இருக்கிறது . எனவே , துரித முன்னேற்றத்தில் குறியாக 
இருக்கின்ற எந்த ஒரு பொருளாதார அமைப்பிலும் இது தடுக்கப் 
படவேண்டும் . தொழிலாளர்களுக்கு வேலை நிறுத்த உரிமை தரப் 
படலாம் ; ஆனால் , வேலையைத் தாமதப்படுத்தும் முறைகள் 
தடுக்கப்பட வேண்டும் . 


கடமை 


பொறுப்பினைத் தொழிலாளர்கள் உணரவேண்டும் : 
களுக்கும் பொறுப்புகளுக்கும் முதலிடம் தரவேண்டும் என்பதைத் 
தொழிலாளர்கள் உணரவேண்டும் . அதே நேரத்தில் , தொழில் 
திட்டத்தில் அவர்களை வெறும் கூலிச் சம்பாத்தியக்காரர்களாகக் 
கொள்ளாது பங்குதாரர்களாக நாம் கருதவேண்டும் . திட்டத் 
தின் அடிமைகளாக அன்றி , புனித குடியரசின் சுதந்திர பிரஜை 
களாகத் தங்களது கடமைகளைச் செய்து வருவதன் மூலம் சமுதா 
யத்திற்கு ஒரு சிறப்பு மிக்க தொண்டினைச்செய்து வருகிறோம் 
என்ற உயர்ந்த திருப்தி தொழிலாளர்களுக்கு இருக்கவேண்டும் . 
உண்மையில் , பணத்துறையைச் சார்ந்த ஊக்கிகளால் ( monetary 
incentives ) மட்டும் சோஷலிச சமூகம் அமைக்கப்பட வில்லை . 
மாறாக , சமூகத்திற்குத் தொண்டு செய்யவேண்டும் என்ற கருத்தி 
னாலும் , இத் தொண்டுகளைச் சமூகம் வரவேற்கும் என்ற நம்பிக்கை 
யினாலுமே அது அமைக்கப்படுகிறது . தன்னால் இயன்ற அளவிற்கு 


80 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஒரு முன்னேற்ற சமூகத்தை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறோம் 
என்ற உணர்வு தாழிலாளிக்கு ஏற்பட வேண்டியது இங்கே 
அவசியமாகும் . 


பொதுமக்கள் ஆதரவு : சங்கங்கள் முறையாக இயங்கி வந்து , 
உரிமைகளும் சலுகைகளுமேயன்றி , கடமைகளும் பொறுப்புகளும் 
தொழிலாளர்களுக்குக் கற்பிக்கப்படுமானால் , இவர்களுக்குப் 
பொதுமக்களின் ஆதரவு இருக்கும் . பொதுமக்களின் ஆதரவைப் 
பெறுவதெப்படி என்பது தொழிலாளர்களுக்குத் தெரிந்திருக்கு 
மானால் , போராட்டத்தில் பாதி வெற்றி இவர்களுக்குக் கிடைத்து 
விட்டது என்று பொருள் . ஏனெனில் , இவர்களுக்கும் வேலையளிப் 
போனுக்குமிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது , இவர் 
களது கோரிக்கைகள் நியாயமானவையாகவும் நீதியானவையாகவு 
மிருக்குமானால் , பொதுமக்கள் கருத்தின் சக்தி காரணமாக வேலை 
யளிப்போன் தொழிலாளர்களுடன் நியாயமான முறையில் ஒத்துப் 
போக முன்வருவான் . சில சமயங்களில் இதை நாம் கவனிப்ப 
தில்லை . பொது மக்களாக இருக்கின்ற நுகர்வோர்களின் ( Con 
sumers ) ஒரு 

பெரும் பகுதியினரின் விருப்பங்களுக்கெதிராகத் 
தொழிலை நடத்திவர வேலையளிப்போனால் முடியாது . 


ஒரு தனிப்பட்ட வேலையளிப்பானோடு ஏற்படுகின்ற ஒரு 
தனிப்பட்ட 

பூசலைப்போன்ற சிறிய விஷயத்தை எடுத்துக் 
கொண்டாலும் சரி அல்லது ஜன நாயக வாழ்க்கை போன்ற பெரிய 
விஷயத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி , தொழிலாளர் சங்கங் 
களுக்குப் பொதுமக்களின் ஆதரவு இன்றியமையாததாகும் . ஒரு 
ஜன நாயகத்தில் , அதன் அமைப்புக் குறைபாடுகள் ( institutional 
shortcomings ) காரணமாக , . விசேஷமாகப் பொருளாதாரத் 
துறையில் , சுரண்டல் , குறைந்த கூலிகள் , திருப்தியற்ற வேலைச் சூழ் 
நிலைகள் , வேலைப் பாதுகாப்பின்மை ( insecurity of employment ) 
போன்றவைகளினால் தொழிலாளர்கள் துன்பப்பட நேரிடலாம் . 
ஆனால் , சங்கம் , கூட்டு நடவடிக்கை முதலியவை மூலமாக இத் 
தகைய வருமான ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கான வாய்ப்பு 
களையும் ஜனநாயக முறை தொழிலாளர்களுக்குத் தருகிறது . 
சங்கத்தில் , சேருவதற்கும் , சங்கத்தை அமைப்பதற்கும் , வேலையளிப் 
போர்களுடன் கூட்டாகப் பேரம் நடத்துவதற்கும் , தவிர்க்க 
முடியாத சூழ்நிலைகளில் வேலைநிறுத்தம் செய்வதற்கும் உரிமைகளை 
வென்றிருக்கின்ற தொழிலாளர்கள் , தங்களது முயற்சியின் மூலம் 
பொருளாதாரத் திட்டத்தைத் தங்களுக்குச் சாதகமாக இருக்கும் 
வகையில் படிப் படியாக மாற்றியமைத்துக்கொள்ள முடியும் , 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


81 


வருமான ஏற்றத்தாழ்வுகளைச் சீர்படுத்துவதற்கும் , நீக்குவதற்கும் 
களங்கமுள்ள பொருளாதாரத்தின் (imperfect economy ) மாறுதல் 
களுக்கெதிராகத் தொழிலாளர்களுக்குப் போதிய பாதுகாப்புக் 
கிடைப்பதற்கும் , சட்டங்கள் இயற்றப்படுவதற்குப் 
மக்களின் ஆதரவைத் திரட்டி அச் சட்டங்களை இயற்றுவதற்கு 
அரசாங்கத்தைத் தூண்டவும் தொழிலாளர்களால் முடியும் . 


பொது 


தொழிலாளர் வகுப்பின் தலைமை : மற்ற நாடுகளைப் போல் இந்தி 
யாவிலும் அன்னியன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவாளியே 
(intellectual ) தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதற்குத் தொடக் 
கத்தில் தொழிலாளர்களுக்கு உதவி புரிந்தவனாவான் . இதற்கு 
முக்கியக் காரணம் தொழிலாளர்களின் ஏழ்மையும் அறியாமையு 
மாகும் ஒரு சராசரி இந்தியத்தொழில் 

லாளி, தான் வேலையைவிட்டு 
நீக்கப்பட்டுவிடுவோம் என்ற அச்சத்திலேயே எப்போதும் வாழ்ந்து 
வந்தான் . எனவே , தொழிலாளர் சங்கத்தில் அவனது ஆர்வம் 
குன்றியது ; தொழிலாளர்களிடத்தில் கட்டுப்பாட்டுணர்ச்சி குறைந் 
தது . தங்களுக்கு உதவி செய்வதற்கும் தங்களது குறைபாடுகளை 
வேலையளிப்போனுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் வட்டாரத்தில் 
செல்வாக்குடனிருந்த அன்னியனை ( out sider ) தொழிலாளர்கள் 
துணைக்கழைத்தார்கள் . சங்க வேலைகளில் 

இந்த 

அன்னியர் - 
களுக்குத் தொழிலாளர்கள் உதவி செய்தார்கள் . 


அன்னியர்களின் சேவை : அன்னியர் செயற்குழுவினராகத் 
தேர்ந்தெடுக்கப்படுவதனால் சங்கத்தில் போட்டிகள் ஏற்படுகின்றன 
என்று அடிக்கடி கூறப்படுகிறது . இக் கூற்றிற்கு ஆதாரம் இருக் 
கின்றதென்றாலும் , தொழிலாளர் சங்க இயக்கத்தை நாட்டில் ஏற் 
படுத்துவதற்கு இவர்கள் அரும்பாடு பட்டிருக்கிறார்கள் என்பதை 
நாம் ஒப்புக் கொள்ளத்தான் வேண்டும் . இவர்களது ஒத்துழைப்பு 
இல்லாதிருந்தால் , இயக்கத்தின் இன்றைய வளர்ச்சியும் பலமும் 
ஏற்பட்டிருக்கவே முடியாது . இருந்தாலும் , அன்னியர்களையே 
நம்பியிருத்தல் என்பது , தங்களுக்குள்ளே அமைப்புகளை ஏற்படுத்து 
கின்ற தொழிலாளர்களது திறமையை நிச்சயம் பாதித்துவிடும் . 


அன்னியர்கள் தலைவர்களாக இருக்கின்ற நிலை படிப்படியாக 
மாற்றப்பட்டு , தங்களுக்குள் இருப்பவர்களே தலைவர்களாக இருக்க 
வேண்டும் என்று தொழிலாளர்கள் உணர்ந்திருப்பதற்ககான அறி 
குறிகள் தென்படுகின்றன . தொழிலாளர்களை அன்னியர்கள் 
ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுவதை வேலையளிப்போர் 
கள் மிகவும் பெரிது படுத்துகின்றனர் ; சங்கங்களுக்கு அங்கீகாரம் 
வழங்க மறுப்பதற்கு அதையே அவர்கள் காரணமாகக் காட்டு 


6 


82 


இந்தியத் தொழில் துறையில் தொழி லாளர் பிரச்சினைகள் 


கின்றனர் . அன்னியர்களின் அறிவுரையினாலும் , உதவியினாலும் , 
விளைகின்ற நன்மைகளைவிடக் கிளர்ச்சிகளைத் தொழிலாகக்கொண் 
டவர்களினால் ( professional agitators ) விளைகின்ற தீமைகள் அதிகம் 
என்ற நிலை காணும் ஒரு கட்டத்தைத் தொழிலாளர் சங்கங்கள் 
அடைந்திருக்கின்றன . ஆகவே , தொழிலாளர் வகுப்பைச் சார்ந்த 
வர்களைத் தலைவர்களாக எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்களது 
கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது 
என்பதை நன்றாகச் சிந்திக்கக்கூடிய எல்லாத் தொழிலாளர் சங்கங் 
களும் உணர வேண்டும் . 


வேலையளிப்போர்களது சிறந்த அமைப்பிற்கும் சாதனங்களுக் 
கும் எதிராகத் தங்களைப் பாதுகாத்துக் கொள்கின்ற நிலையைத் 
தொழிலாளர்கள் இன்னும் அடையவில்லை என்றும் , ஆகவே , தொழி 
லாளர் சங்கத்தில் அன்னியர்கள் இருந்துவர வேண்டும் என்றும் 
அடிக்கடி கூறப்பட்டு வருகிறது . இருந்தாலும் , தொழிலாளர் சங் 
கத்தில் குறைவான எண்ணிக்கையில் அன்னியர்கள் இருந்து வரு 
வதற்கு மட்டுமே இவ்வாதம் ஒப்புக் கொள்ளக்கூடியதாக இருக் 
கிறது . பத்து ஆண்டுகளாக அன்னியர்கள் தொழிலாளர் சங்கங் 
களோடு தொடர்பு கொண்டிருந்ததன் விளைவாக , தொழிலாளர் 
களிடையே தற்சார்பு ( Self - reliance ) உணர்வு ஓரளவிற்கு ஏற்பட் 
டிருக்கிறது . எனவே , தொழிலாளர்களில் பெரும்பாலோர் செயற் 
குழுக்களில் பங்கெடுத்துத் தங்களுக்குரிய வேலைகளைச் செய்துவர 
வேண்டியது நியாயம் என்றே படுகிறது . குடியரசு தோன்றுவதற்கு 
முன்பேகூட , தொழிலாளர்களுக்கென ஒதுக்கப்பட்ட தொழி 
லாளர் தொகுதிகளின் (labour constituencies) பிரதிநிதிகளாகச் 
சில தொழிலாளர்களோ தொழிலாளர்களாக முன்பு இருந்தவர் 
களோ சட்டமன்றங்களில் அங்கம் வகித்துத் தங்களது பணிகளை 
மெச்சத்தக்க முறையில் ஆற்றி யிருக்கிறார்கள் . இவர்கள் , தொழி 
லாளர் அமைப்புகளின் தலைவர்களாக இருந்து வேலையளிப்போர் 
களுடன் பயமின்றிப் பேச்சுவார்த்தை நடத்தி யிருக்கிறார்கள் . 
எனவே , தொழிலாளர்களைத் தலைவர்களாக இருக்கச் செய்வதில் 
எந்தவித ஆபத்தும் ஏற்படப் போவதில்லை . 


அதே நேரத்தில் , இதைக் கட்டாயமாக்குவதற்குச் சட்டங் 
கள் இயற்றப்படக்கூடாது என்று தொழிலாளர் சங்கத்துறை ஜன 
நாயகம் ( trade union democracy ) விரும்புகிறது என்பதை நாம் 
சுட்டிக்காட்ட வேண்டும் . தங்களது விருப்பம்போல் உன்னதமான 
முறையில் தங்களின் அமைப்புகளை நிர்வகித்து வரும்படியான 
பொறுப்பு , தொழிலாளர்களிடையே விடப்பட வேண்டும் . 
கொள்கையை நாம் மனத்தில் வைத்துக் கொள்வோமேயானால் , 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


83 


- 


சங்கங்களில் அன்னியர்கள் இருந்து வருகின்ற கடும்பிரச்சினை தீர்க் 
கப்பட்டுவிடும் . 

அன்னியத் தலைவர்களை அகற்றுவதற்கும் , தங்களது வகுப்பைச் 
சார்ந்தவர்களைத் தலைவர்களாக ஆக்குவதற்கும் தொழிலாளர்கள் 
முயல வேண்டும் . ஆனால் , இதனால் தொழிலாளர்களிடையே நிலை 
யான தலைவர்கள் தோன்றுகின்றவரை , விரும்பினால் அன்னிய தலை 
வர்களை வைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்குத் தடை ஏற்படக் 
கூடாது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் . இதற்கிடையில் 
தேவைப்படுவது என்னவென்றால் , தொழிலாளர்களிடையே தலை 
வர்கள் உருவாக்கப்படவேண்டும் ; அன்னியத் தலைவர்கள் சங்கத்தில் 
இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை இது சீக்கிரத்தில் நீக்கி 
விடும் . பலவீனமாக இருக்கின்ற சங்கங்களுக்கும் , புதிதாக அமைக் 
கப்பட்டிருக்கின்ற சங்கங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் . இவ் 
வாறாக , இதுவரை தொழிலாளர் சங்க நடவடிக்கை போதிய 
அளவில் புகா திருக்கின்ற துறைகளில் தொழிலாளர் சங்க வாதி 
களுக்கு நிறைய வேலையிருக்கிறது . தொழிலாளர்களுக்குத் தற் 
சார்புபற்றிக் கற்பிப்பதற்கு , உண்மையான தொழிலாளர் சங்க 
வாதிகளுக்குப் போதிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 

தொழிலாளர் இயக்கத்தில் பயிற்சி ( Training in trade 
unionism) : தொழிலாளர்களிடையே தலைவர்கள் தோன்றுவ 
தற்கு , ஊக்கமளிக்கின்ற ஒரு முக்கியமான சாதனம் , தொழி 
லாளர் சங்க ஊழியர்களுக்குப் பயிற்சி யளிப்பதற்கான வசதிகளை 
ஏற்படுத்துவதாகும் . ஆகவே , ஆக்ஸ்போர்டு ( Oxford ) நகரிலுள்ள 
ரஸ்கின் கல்லூரி ( Ruskin College ) போன்ற தொழிலாளர் 
கல்லூரிகள் ( Lobour Colleges) இந்தியாவின் பல்வேறு பகுதி 
களில் அமைக்கப்பட்டு , கல்விகற்ற இளைஞர்களுக்கு , குறிப்பாகத் 
தொழிலாளர் வகுப்பைச் சேர்ந்திவர்களுக்கு , தொழிலாளர் இயக் 
கத்தில் பயிற்சி தரப்படவேண்டும் . கல்கத்தாவில் , ஆசிய தொழிற் 
லாளர் கல்லூரி ( Asian Trade Union College ) ஏற்படுத்தப்பட் 
டிருப்பதன்மூலம் இத் துறையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக் 
கிறது . இத்தகைய நிலையங்கள் மேலும் அமைக்கப்படவேண்டும் . 
தொழிலாளர் கல்வி பற்றிய விரிவான திட்டங்களை இயற்ற 
அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க , 1957 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாதத்தில் எட்டுநபர் அடங்கிய குழு ஒன்று அரசாங்கத்தால் 
நியமிக்கப்பட்டது . இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டத்தில் 
காணப்பெற்ற உழைப்புக் கொள்கை (labour policy) பற்றிய 
சிபாரிசுகளுக்கேற்ப இது நியமிக்கப்பட்டது . தொழிலாளர்கள் , 
தங்களது அமைப்புகளை முன்னேற்றுகின்றாற்போல் , தொழில் 
நிறுவனங்களால் நிறுவப்படக்கூடிய நிர்வாகக்கூட்டு மன்றங்களில் 


84 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( Joint councils of management ) பயனுள்ளவகையில் பங்கெடுக்கின் 
றாற்போல் , இவர்களுக்குத் தொழிலாளர் சங்கத் தத்துவத்திலும் 
( Trade union philosophy) நிர்வாக முறைகளிலும் ( Methods of 
management ) பயிற்சி அளிக்கப்பட வேண்டுமென அச் சிபாரிசுகள் 
கூறின . திட்டத்தைச் செயல்படுத்துவதற்கு ( குழுவின் சிபாரிசுபடி ) , 
தொழிலாளர்கள் சங்கங்கள் , வேலையளிப்போர்கள் , அரசாங்கம் , 
கல்வி நிலையங்கள் முதலியவைகளின் பிரதிநிதிகளைக் கொண்ட 
பகுதி சுய உரிமை ( semi - autonomous ) மத்திய சபை ஒன்றை 
தொழிலாளர் கல்விக்கென ஏற்படுத்துவதற்கு முன்னால் , அரசாங் 
கம் ஒரு முத்தரப்புக் குழுவை ( tripartite committee) நியமித்தது . 
திட்டத்தின் முதல் பகுதிக்கான பூர்வாங்க வேலைகளை இந்தத் 
தொழிலாளர் கல்விக்குழு ( Committee of Workers Education ) 
செய்து முடிக்கும் . அறுபது ஆசிரிய நிர்வாகிகளுக்கு ( teacher 
administrators) , ஆறுமாத காலத்திற்குப் பயிற்சியளிப்பதென்று 
தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது . முதல் தொகுதிக்கான பயிற்சி 
1958 ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கியது . இது ஒரு நற்பணியின் 
தொடக்கம் . தொழிலாளர் கல்வியின் பாடப்பகுதிகள் கல்லூரிக் 
கல்வியின் ( University Education ) ஓர் அங்கமாக இருக்கவேண்டும் . 
அப்போது தான் , இளைஞர்கள் , தனியார் , பொதுத் தொழில் துறை 
களில் சமரச அதிகாரிகளாகவும் ( conciliation officers) , தொழி 
லாளர் நல அதிகாரிகளாகவும் ( labour officers ) போக முயலு 
வதன்றி , தொழிலாளர் சங்கங்களிலும் வேலைதேட முயலுவர் . 
தாழிலாளர்களது கோரிக்கைகளை வெற்றிகரமாக எடுத்துரைப் 
பதற்கு , சாதுரியம் , விவேகம் , அறிவு முதலியவைகளும் , இலை 
களுக்கெல்லாம் மேலாக உண்மையான புள்ளி விவரங்களும் எந்தத் 
தாழிலாளர் சங்கத்திற்கும் மிகுதியாகத் தேவைப்படுகிறது . 
தொழிலாளர் சங்கங்களின் தலைமையை ஏற்பதற்கான ஆற்றலை 
முறையான பயிற்சி மூலமே தொழிலாளர்கள் பெறமுடியும் . 


இ 


தொழிலாளர் சங்கத் தலைவர்களின் பொறுப்பு : தொழிலாளர் 
அடிப்படையான , சட்டரீதியான உரிமைகளைப்பற்றித் தொழி 
லாளர் சங்கத் தலைவர்கள் அறிந்து , அவற்றைத் தொழிலாளர் 
களுக்கு நலன்கள் கிடைப்பதற்காகவும் அவை மேம்படுத்துவதற் 
காகவும் பயன்படுத்த வேண்டும் . தொழிலாளர் சட்டங்களினால் 
வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளையும் உரிமைகளையும்பற்றி 
இவர்கள் தெரிந்து வைத்திருப்பதோடு , அவை தொழிலாளர் 
களுக்குக் கிடைக்குமாறும் இவர்கள் செய்ய வேண்டும் . சர்வதேசத் 
தொழிலாளர் அமைப்பில் அங்கம் வகிக்கின்றனர் என்ற வகையில் 
தொழிலாளர்களுக்கு அரசாங்கமும் வேலையளிப்போர்களும் சில 
கடமைகளைச் செய்ய வேண்டியிருக்கிறது . இக் கடமைகள் நிறை 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


85 


வேற்றப்படுகின்றனவா என்பதைச் சங்கத் தலைவர்கள் பார்த்துக் 
கொள்ளவேண்டும் . மேலும் , இவ்வுரிமைகள் வாய்ப்புகள் எதை 
யாவது குறைப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு , அரசாங்கமோ 
வேலையளிப்போர்களோ எடுக்கக்கூடிய 

மறைமுகமான - வெளிப் 
படையான முயற்சி ஒவ்வொன்றையும் இவர்கள் தடுக்கவேண்டும் . 
விழிப்போடு எப்போதுமிருப்பதன் மூலமே உரிமையைக் காக்க 
முடியும் : சராசரி குடிமகனைவிடத் தொழிற்சங்கவாதிக்கே இது 
நன்கு பொருந்தும் . 


தொழிலாளர் சங்கத்தின் பலத்தை உருவாக்குகின்ற சக்திகள் : 
ஒரு தொழிலாளர் சங்கத்தின் பலம் அதன் பேர சக்தியில் (Bar 
gaining power ) அடங்கியிருக்கிறதே தவிர , அதன் உறுப்பினர் 
களின் எண்ணிக்கையில் அன்று . நல்ல தலைவர்களுடன் ஒழுங்குற 
நிறுவப்பட்ட அமைப்பு , போதிய நிதி வசதிகள் , தொழிலாளர் 
சங்கத்தின் மெய்யான தத்துவங்கள் , முறைகள் மீது இருக்கின்ற 
பற்று முதலியவை மூலமாகவும் , இவைகளுக்கெல்லாம் மேலாக , 
இயக்கத்தை நடத்திச் செல்கின்றவர்களிடமுள்ள மன உறுதி , 
கருத்துத்திட்பம் முதலியவை மூலமாகவும் தான் இந்தப் பேரசக்தி 
கிடைக்கமுடியும் . சொந்த நாணயம் , உரிமைவிருப்பம் , பொறுமை , 
நுண்ணறிவு , கடும் உழைப்புப் போன்ற மற்றப் பண்புகளும் ஒரு 
தொழிலாளர் சங்கத் தலைவரிடம் இருக்க வேண்டும் . இவைகளில் 
சில சாதாரணமான இயற்கையான மனித குணங்களே என்றாலும் , 
தொழிலாளர்களைத் தற்சார்பு உடையவர்களாக ஆக்கவேண்டு 
மென்றால் , அவர்களுக்குத் தொழிலாளர் சங்கத் தத்துவத்திலும் 
முறைகளிலும் பயிற்சியளிக்க வேண்டியது அவசியம் என்பதில் 
சந்தேகமில்லை . தொழிலாளர் சங்கங்களில் அலுவலர்களாக 
இருக்கின்ற அன்னியர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பது 
என்பது , தொழிலாளர் சங்க அமைப்புகளின் செயல் துறையில் 
ஆள் பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய , தொழிலாளர் இயக்கத் 
தில் பயிற்சி தருவதற்கென ஏற்பாடுகள் ஏன் நாட்டில் செய்யப் 
படவேண்டும் என்பதற்கான மற்றொரு காரணம் இதுவேயாகும் . 


ஆகவே , உழைப்புள்ள நிர்வாகிகளாகப் பின்னால் திகழக்கூடிய 
தொழிலாளர்களுக்குப் பயிற்சியளிப்பதற்கு உண்மையான முயற்சி 
கள் எடுக்கப்படவேண்டும் . பயிற்சி தருவதற்குத் தற்போதிருக் 
கின்ற வசதி மிகவும் குறைவே . ஒருசில மாநிலங்களிலுள்ள சில முற் 
போக்குத் தொழிலாளர் சங்கங்கள் இந்த வசதிகளைச் செய்து தரு 
கின்றன . சில மாநில அரசாங்கங்கள் கூட , தகுதிவாய்ந்த தொழி 
லாளர்களுக்குத் தொழிலாளர் சங்க இயக்கத்தில் பயிற்சி அளிப் 
பதற்கென்று வகுப்புகளை ஆரம்பித்துள்ளன . உரிய இடங்களில் 


& 6 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பயிற்சி அளிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதன்மூலம் இந் 
நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்படவேண்டும் . 


தொழிலாளர் சங்கப் பத்திரிகைகள் : தொழிலாளர் சங்கத்தின் 
வருங்காலத் தலைவர்களுக்கும் , தொழிலாளர் வகுப்பினருக்கும் , 
பெரிதும் நன்மை விளைவிக்கக்கூடிய மற்றொரு செயல் தொழிலாளர் 
வகுப்புக்குரிய பத்திரிகைகளை வெளியிடுவதாகும் . தொழிலாளர் 
சங்க இயக்க வரலாற்றின் தொக்டகத்தில் மாத இதழ்கள் , மாதமிரு 
முறை வெளிவரும் இதழ்கள் , வார இதழ்கள் ஆரம்பிக்கப்பட்டன . 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் லொகாண்டே (Lok . 
hande )வினால் தொடக்கப்பெற்ற தீனபந்து (Dinabandhu ), தொழி 
லாளர் வகுப்பிற்கென நடத்தப்பட்ட முதல் பத்திரிகையாகும் . 
இப்பத்திரிகை அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை ; ஆனால் , சில 
ஆண்டுகளுக்குப் பிறகு கம்கார் ( Kamgar) என்ற பெயரில் அதைத் 
திரும்பவும் ஆரம்பிக்க முயற்சி எடுக்கப்பட்டது . பல வேலைகளில் 
நிதிப்பற்றாக்குறை காரணமாக இப்பத்திரிகைகளைத் தொழிலாளர் 
சங்கங்களினால் தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிற்று . பிறகு 
ஆரம்பிக்கப்பட்ட மற்றப் பத்திரிகைகளுக்கும் இதே கதிதான் 
ஏற்பட்டது . 


* 


எந்தப் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டாலும் , அது தொழி 
லாளர் மக்களினால் சுலபமாகப் படித்துப் புரிந்து கொள்ளக்கூடிய 
எளிய மொழியில் இருக்க வேண்டும் . பிரசுரிக்கப்படுகின்ற விஷயங் 
களும் அவர்களுக்குச் சுவையாக இருக்க வேண்டும் . இத்தகைய 
பத்திரிகைகள் தொழிலாளர் சங்க இயக்கத்திற்கு மட்டும் உதவி 
யளிக்காது . அறியாமையையும் , கல்வியறிவின்மையையும் நீக்கு 
வதன் மூலம் தொழிலாளர் வகுப்பிற்கும் ஒரு நிலையான பயனை 
அளிக்கக் கூடியனவாகும் . 


( 7 ) முடிவுரை 


இந்தியாவைத் தொழில்மயமாக்க வேண்டும் என்பதை இரண் 
டாவது ஐந்தாண்டுத் திட்டம் மிகவும் வலியுறுத்துகிறது . 

வேலை 
யின்றியிருப்பவர்களில் 12 மில்லியன் பேர்களுக்கு வேலை கொடுக்க 
முடியும் என்று இத் திட்டம் கருதுகிறது . சோஷலிச பாணி 
சமூகத்தைக் ( Socialistic pattern of society ) 

அடிப்படையாகக் 
கொண்ட பொருளாதாரக் கொள்கைகளை ( Economic policies ) 
உடைய நல அரசை ( Welfare state ) ஏற்படுத்த வேண்டும் என் 
பதை அரசாங்கம் ஒப்புக் கொண்டிருக்கிறது . இக்குறிக்கோள்களை 
அடைவதற்கு , தொழிலிலுள்ள தொழிலாளர்களுக்கும் வேலை 


தொழிலாளர் சங்க இயக்கம் 


87 


யளிப்போர்களுக்குமிடையே நிலையான கூட்டுறவு நிலவவேண்டி 
யது மிகவும் இன்றியமையாததாகும் ; இல்லையெனில் , இக் குறிக் 
கோள்களை அடைய முடியாது . நல்ல வேலைச் சூழ்நிலைகள் , நியாய 
மான வாழ்க்கை நிலவரங்கள் , போதிய வாழ்க்கைக் கூலிகள் 
( living wages ) , பாங்கான வீட்டுவசதிகள் , சமூகப் பாதுகாப்புப் 
பணிகள் , வேலைவாய்ப்புகள் , வேலையின்மை நிவாரண உதவிகள் 
( unemployment benefits ), வயோதிக ஓய்வுச் சம்பளங்கள் (old age 
pensions ) , சமூகநல வசதிகள் முதலியவைகளைச் செய்து தந்து , 
தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதமளிப் 
பதன்மூலம் , பொதுத்துறை( Public sector ) , தனியார் துறைகளுக்கு 
( Private sector ) முன் மாதிரியாக இருக்கவேண்டும் . இவ்வாறு 
பொதுத்துறை நிறுவனங்களின் வேலைச் சூழ்நிலைகள் தனியார் 
துறைக்கு முன்மாதிரியாக இருக்கவேண்டும் என்றால் , இந் நிறு 
வனங்களை நடத்தி வருகின்ற நிர்வாகிகள் தொழிலாளர்களின் 
நலன்களை மிகவும் கவனத்தோடு பார்த்துக்கொள்ள வேண்டும் . 

உற்பத்தியைத் துரிதமாக அதிகப்படுத்த வேண்டும் என்ற 
குறிக்கோள் நிறைவேறவேண்டும் என்றால் , கட்டுப்பாடின்மை , 
உற்பத்தியை நிறுத்தல் , தரத்தைப்பற்றிக் கவலைப்படாது பொருள் 
களை உற்பத்தி செய்தல் ஆகியவற்றைத் தொழிலாளர்கள் அறவே 
தவிர்க்க வேண்டியது அவசியம் . இதற்கு , வலிவான ஜனநாயகத் 
தொழிலாளர் சங்கங்களை அவர்கள் அமைக்கவேண்டியது முக்கிய 
மாகும் . 

போருக்குப் பிந்திய உலகில் பிரிட்டிஷ் தொழிலாளர் சங்கங் 
கள் சமூக அமைப்பை ( Social order ) எதிர்க்கவில்லை . அதன் அங்க 

அவை மாறியிருக்கின்றன . அரசின் பொதுக் கொள்கை 
( Public policy ) பற்றிய எல்லா விஷயங்களிலும் அவைகளின் 
ஆலோசனை நாடப்படுகிறது . பாராளுமன்றத்திலும் (Parliament ) 
நாட்டுமயமாக்கப்பட்ட தொழில்களின் சபைகளிலும் தொழி 
லாளர் சங்கத் தலைவர்கள் அங்கம் வகிக்கின்றனர் . 

தொழில் 
திறமையை முன்னேற்றுவதில் அவைகள் பெரும் பங்கு எடுத்து 
வருகின்றன . திட்டவட்டமான அரசியல் உரிமைகளும் , மிகவும் 
திட்டவட்டமான தேசீய பொறுப்புகளும் அவைகளுக்கு இருக் 
கின்றன . தொழிலாளர் சங்கங்கள் தங்களது தொழிலாளர்களுக்கு 
அறிவூட்ட வேண்டும் என்று முக்கியமாக எதிர்ப்பார்க்கப்படுகிறது . 
அதனோடு வேலையளிப்போர்களுக்கும் அமைப்புகள் நிறுவப்பட 
வேண்டும் என்று கருதப்படுகிறது . ஏனெனில் , இருதரப்பினருக்கும் 
அமைப்புகள் இருந்தால் தான் தேசீயக் கூட்டுபேரத் திட்டம் 
( System of national collective bargaining ) வெற்றிகரமாக இயங்க 
முடியும் . இங்கிலாந்திலுள்ள தொழிலாளர் சங்க இயக்கம் , தனது 


மாக 


88 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது . எந்த ஓர் அரசாங் 
கமும் , அதன் கட்சி எதுவாக இருந்தாலும் சரி , தொழில் சமூகக் 
கொள்கை பற்றிய விஷயங்களில் தொழிலாளர் சங்கங்களைக் 
கலக்கத் தவறுவதில்லை . தொழிலாளர் சங்கங்கள் விவேகத்தை 
அடைந்திருக்கின்றன ; அதன் வழியாக வலிமையை அடைந்திருக் 
கின்றன . உற்பத்தியைக் குறைப்பதில் கொண்டுபோய் விடுகின்ற 
தங்களது தற்காப்புப் போக்கை ( Defensive attitude ) கைவிடுவது 
அவசியமென அவை உணர்ந்துவிடுகின்றன . கடின உழைப்பும் , 
உயர்ந்த ஆக்கத் திறனுமே (Productivity ) தங்களது உறுப் பினர் 
களின் பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய அருமை 
யான வழிகள் என உணர ஆரம்பித்துள்ளன . இங்கிலாந்தின் 
முன்மா திரியை இந்தியத் தொழிலாளர் சங்க இயக்கம் பின் 
பற்றுவது பயனளிக்கக் கூடியதாகும் . 


பிரிந்து தனியாக இருக்கின்ற மனிதன் சக்தியற்றவனாய் 
தனது நலன்களைச் சரியான வகையில் 

பாதுகாத்துக்கொள்ள 
இயலா தவனாய் இருக்கிறான் என்றும் , சக்தியும் வலிமையும் , 
ஒற்றுமை , சங்கம் , கூட்டுநடவடிக்கை ஆகியவற்றில் உள்ளன 
என்றும் சொல்லுகின்ற ஒருபொதுவான தத்துவத்தைத் தொழி 
லாளர் இயக்கம் வலிவோடு எடுத்துக்காட்டுகிறது . சங்கங்களை 
அமைப்பதன்மூலம் தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளைக் 
காத்து முன்னேற்றத்தை அடையமுடியும் . முதலில் , ஒரு தொழிற் 
சாலை , தோட்டத் தொழில் அல்லது அலுவலகத்திலுள்ள வேலை 
யளிப்போனைப் பொறுத்து இதைச் சாதிக்கக்கூடும் . இரண்டாவ 
தாக , எல்லாத் தொழில்களிலும் வாணிபத்திலும் , இறுதியாக 
நாடு முழுவதிலும் உலக அரங்கிலும் இதைச் செய்யமுடியும் . 


2. தொழில்துறை உறவுகள் 

( Industrial Relations ) 


( 1 ) தொடக்கமும் வளர்ச்சியும் 


தொழில் துறை ஜன நாயகத்தை ஏற்படுத்துவதிலும் , காப்ப 
திலும் , தொழில்துறை உறவுகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன . 
ஒவ்வொரு நாட்டின் சமூக , பொருளாதார , அரசியல் சூழ்நிலை 
களுக்கேற்ப இவை பலப்பல நாடுகளில் பல்வேறு நிலைகளில் 
வளர்ந்து 

வந்திருக்கின்றன. தொழில்துறை உறவுகளின் 
பிரச்சினையை நாம் நன்கு உணரவேண்டுமானால் , அவைகளின் 
தொடக்கம் , வளர்ச்சி , முன்னேற்றம் ஆகியவற்றை ஆராய 
வேண்டியது அவசியமாகும் . 


இங்கிலாந்து நாட்டிலும் , வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் 
தொழில் மயமாக்கல் (Industrialisation ) தொடங்கிய நாட்களில் , 
தொழிலில் தங்களுக்கென்று ஓர் அந்தஸ்தைப் பெறுவதற்கு 
முன்னால் , தொழிலாளர் கன் இன்னல்களையும் வறுமையையும் 
அனுபவிக்க வேண்டியிருந்தது . இந்த நாடுகளில் ஏற்பட்ட 
அனுபவம் , தொழில் மயமாக்கல் சற்றுப் பிந்தித் தோன்றிய 
நாடுகளின் தொழிலாளர்களுக்கும் , வேலையளிப்போர்களுக்கும் , 
அரசாங்கங்களுக்கும் மிகவும் உதவியாய் இருந்தது . மற்ற நாடு 
களின் அனுபவத்தை வைத்துப் பயனடையக்கூடிய இத்தகைய 
நாடுகளில் இந்தியாவும் ஒன்று . ஏனெனில் , இங்குத் தொழில்மய 
மாக்கல் அண்மையில் தான் தொடங்கியது . 


தொழிற்சாலை 

முறை ( Factory System ) யின் தொடக்கத்தில் 
தொழிலாளர் நிலை : தொழிற்சாலை உற்பத்திமுறை தொடங்கிய 
நாட்களில் , சுலபத்தில் கிடைக்கக்கூடிய , எளிதில் மாற்றப்படக் 
கூடிய பண்டமாகத் தொழிலாளர்கள் கருதப்பட்டார்கள் . அளிப்பு 


90 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தேவைக் கோட்பாடு (Doctrine of supply and demand ) அவர் 
களின் வேலைத் தொடர்புகளை நிர்ணயித்தது . செல்வாக்கான 
நிலையிலிருந்த வேலையளிப்போன் விருப்பம்போல் தனது அதிகாரத் 
தைச் செலுத்தினான் ; தொழிலாளர்களின் கூலிகளையும் வேலை 
நிலவரங்களையும் அவனே நிர்ணயித் தான் . ஒப்பந்த உஉரிமை 
( Freedom of contract ) யும் , சலுகைகளும் தவறாக உபயோகப்படுத் 
தப்பட்டன . ஆகவே , தொழிலிலும் சமூகத்திலும் குறைபாடுகள் 
தோன்றலாயின . குறைந்த கூலிகள் , நீண்ட வேலை நேரங்கள் , 
வேலைப் பாதுகாப்பின்மை , சுகாதாரமற்ற குடியிருப்பு வேலைச் 
சூழ்நிலைகள் , தொழிலாளர் சங்க நடவடிக்கைக்காக வேலையாட்கள் 
துன்புறுத்தப்படுதல் முதலியவைகளும் , சமூக , பொருளாதார 
அநீதிகளும் தொழிலாளர் வகுப்பினரை ஆறாத் துயரத்தில் ஆழ்த் 
தின . ஒரு சமூகக் குறிக்கோளை யுடைய தொழில் , மனித நல் 
வாழ்விற்கொரு வழியாக இருக்கும் எனக் கருதப்பட்ட தொழில் 
இவ்வாறாகத் தொழிலாளர் வகுப்பினரின் வறுமை , ஏழ்மை , துயரம் 
முதலியவற்றிற்குக் காரணமாக இருந்தது . 


துயரநிலை 


தொடக்கத்தில் தொழிலாளர் கள் , தங்களது 
தொழிற்சாலையில் வேலை செய்வதனால் நிகழக்கூடிய தற்செயலான 
நிகழ்ச்சியென்றும் , அது விரைவில் மறைந்துவிடும் என்றும் கருதி 
னார்கள் . ஆனால் , அது ஒரு நிரந்தரமான அம்சம் என்று அவர்கள் 
உணர்ந்தபோது , தனியாகவோ கூட்டாகவோ தங்களது குடியிருப் 
பையும் வேலைச் சூழ்நிலைகளையும் சீர்படுத்த 

முயன்றார்கள் . 
இதில் , அவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை . வெறுப்போடு சந்தேகக் 
கண்களுடன் பார்க்கப்பட்டன ; சில வேளைகளில் கடுமையான 
எதிர்ப்புத் தலைகாட்டியது . அவர்களது நடவடிக்கைகளை ஒடுக்கி 
அவர்களை ஊமையாக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்களது 
தலைவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ; துன்புறுத்தப்பட்டார்கள் . 
தலையிடாக் கொள்கையைக் கொண்டிருந்த அரசாங்கம் , இவற்றை 
யெல்லாம் வெறுமனே பார்த்துக்கொண்டிருந்தது . 


வேலையளிப்போர்களது எண்ணிலடங்கா வரம்பு மீறிய அநீதி 
கள் தொழிலாளர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி , தீவிர 
இயக்கங்களுக்கு ( Revolutionary Movements) வழிகோலின . 
அப்போதுதான் , அரசாங்கம் தனது போக்கை மாற்றிக்கொண்டு 
மோசமாகிக்கொண்டிருந்த சூழ்நிலையைச் சீர்படுத்துவதற்கான 
முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு வந்தது . 


இந்தியாவின் நிலைமை : இத்தகைய துன்பங்களை இந்தியாவி 
லுள்ள தொழிற்சாலை வேலையாட்கள் பல ஆண்டுகளுக்கு அனுப 


தொழில்துறை உறவுகள் 


91 


விக்க வேண்டியிருந்தது . முதல் உலகப்போரின் இறுதிவரை 
தொழிலாளர் சங்க இயக்கம் தனது வேர்களை இந்திய மண்ணில் 
விடவில்லை . இவ் வியக்கத்திற்கு வேலையளிப்போர்கள் எதிர்ப்புத் 
தெரிவித்தார்கள் . சில வேளைகளில் உண்மையான தொழிலாளர் 
சங்க நடவடிக்கைகளுக்காகத் தொழிலாளர்களைக் கொடுமைப் 
படுத்தினார்கள் . அப்போதிருந்த அரசாங்கம் இதைப்பற்றிக் 
கொஞ்சம் கூடக் கவலைப்படவில்லை . தொழிற்பூசல்களைத் தீர்ப் 
பதற்கு அப்போது நடைமுறையிலிருந்து வந்த ஒரே சட்டம் 
1860 ஆம் ஆண்டின் வேலையளிப்போர் - வேலையாள் ( பூசல்கள் ) 
சட்டமாகும் . கூலிகள் பற்றிய பூசல்களைத் தீர்ப்பதற்கு மட்டுமே 
இச் சட்டத்தில் விதிகள் காணப்பட்டன . ஒரு சில சூழ்நிலைகளில் 
மட்டுமே பயன்படுவதாய் இருந்த இந்தச் சட்டத்தில் விரும்பத் 
தகாத பல விதிகளும் காணப்பட்டன . 

அவ் விதிகளில் ஒன்று , 
ஒப்பந்தத்தைத் தொழிலாளர்கள் மீறுவது கிரிமினல் குற்றம் எனக் 
கூறியது . இந்தச் சட்டம் உபயோகப்படுத்தப்படவே இல்லை . 

முதல் உலகப் போருக்குப் பின் நிலைமை : முதல் உலகப்போர் . 
தொழிலாளர் வகுப்பினரிடையே ஒரு புதிய விழிப்பை ஏற்படுத்தி 
யது . ஏற்கெனவே இருந்துவந்த பொருளாதாரத் துன்பம் , மேலும் 
பெருகியது . பிரச்சினையைத் தீர்ப்பதற்கான வழி தங்களின் கரங்க 
ளிலேயே இருப்பதாகத் தொழிலாளர்கள் உணர்ந்தார்கள் . வேலை 
யளிப்போன் - வேலையாள் உறவுகளில் புதிய மாறுதல் தோன்றியது . 
வகுப்புணர்ச்சி ( Class consciousness ) தலை எடுத்தது . தொழி 
லாளர்கள் வேலைநிறுத்தங்களைச் செய்ய வேண்டியிருந்தது ; இதற் 
குப் பதிலாக , வேலையளிப்போர்கள் கதவடைப்புகளைச் (lock- outs ) 
செய்தார்கள் . இவ்வாறாகத் தொழில் துறை அமைதி தீவிரமாக 
பாதிக்கப்பட்டது . ஒருசில தொழிலாளர் சட்டங்களை அரசாங்கம் 
இயற்றியது என்றாலும் , பூசல்களைத் தீர்ப்பதற்கும் , வேலையளிப் 
போன் - வேலையாள் உறவுகளைச் சீர்படுத்துவதற்கும் அது முன்வர 
வில்லை . நீண்ட வேலை நிறுத்தங்களின்போது மட்டுமே விசாரணைக் 
கமிட்டிகள் ( Committees of Enquiry ) நியமிக்கப்பட்டன . 1928 
29 - ல் முக்கியமான தொழில்களில் எண்ணற்ற வேலை நிறுத்தங் 
களும் , கதவடைப்புகளும் நிகழ்ந்தனவாகையால் , பூசல்களைத் 
தீர்ப்பதற்கு அரசாங்கம் 1929 ஆம் ஆண்டில் தொழிற்பூசல்கள் 
சட்டத்தை ( Trade Disputes Act , 1929 ) இயற்ற வேண்டியிருந்தது . 


தொழிற்பூசல்கள் சட்டம் , 1929 : தொழிற்பூசல்கள் சட்டம் 
( 1929 ) , பிரிட்டிஷ் தொழில் துறை வழக்கு மன்றங்கள் சட்டத்தை 
( British Industrial Courts Act , 1919 ) அடிப்படையாகக் கொண்ட 
தென்றாலும் , பிரிட்டிஷ் சட்டத்தைப்போல் இது பூசல்களைத் தீர்ப் 


92 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பதற்கான நிலையான ஏற்பாட்டைச் செய்யவில்லை . பூசல்கள் ஏற் 
படும்போது , அல்லது ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும்போது , 
அவைகளைப்பற்றி விசாரித்துத் தீர்க்கக்கூடிய சமரசத்தை ( Board 
-of conciliation ) அல்லது விசாரணை நீதிமன்றம் ( Court of Enquiry ) 
போன்ற இரு மன்றங்களை மத்திய 

மாநில 

அரசுகள் ஏற் 
படுத்த இச்சட்டம் அதிகாரம் வழங்கியது . இச் சட்டத்தினால் ஏற் 
படுத்தப்படக்கூடிய விசாரணை நீதிமன்றம் , ஒரு தற்காலிக அமைப் 
பேயாகும் . தனக்கனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பிட்ட விஷயங் 
களைப்பற்றி விசாரித்து , பிறகு ஓர் அறிக்கையைச் சமர்ப்பிக்க 
வேண்டியது அதன் பொறுப்பாகும் . சமரச சபையின் பொறுப்பு , 
ஒரு பூசலைப்பற்றிய உண்மைகளை ஆய்ந்து அதற்கொரு தீர்வுகாண 
முயலுவதாகும் . இதில் அது வெற்றி பெறவில்லை என்றால் , 
நியமன அதிகாரிக்கு அது ஒரு முழு அறிக்கையை அனுப்பி வைக்க 
வேண்டும் . ரயில்வே , தபால் , தந்தி , டெலிபோன் பணிகள் 
-மின்சாரம் , தண்ணீர் அளிப்பு ( water supply), பாதுகாப்பு அல்லது 
சுகாதாரத்துறை போன்ற பொது நலப் பணித்துறைகளில் ( Public 
utility services ) ஏற்படக்கூடிய வேலைநிறுத்தங்களைப் பற்றிய 
விதிகள் அச் சட்டத்தில் இடம் பெற்றிருந்தன . இத்தகைய பணி 
களில் , வேலைநிறுத்தம் அல்லது கதவடைப்புச் செய்யப்படுவதற்கு 
முன்னால் 14 நாள் அறிவிப்பு ( notice ) தரப்பட வேண்டும் என்று 
சொல்லப்பட்டது . தொழிற்பூசல்களைத் தீர்க்க வேண்டுமென் 
பதைத் தவிர வேறு குறிக்கோள்களை உடைய வேலை நிறுத்தங்களோ 
கதவடைப்புகளோ 

சட்ட விரோதமானவை எனக் கருதப் 
பட்டது. அனுதாப வேலைநிறுத்தங்களை யும் (sympathetic strikes ) 
அச் சட்டம் சட்ட விரோதமானவை என அறிவித்தது . 

மத்திய அரசோ மாநில அரசுகளோ , மாநில சுய ஆட்சிக்கு 
முன்பு , இச் சட்டத்தைப் போதிய அளவில் பயன்படுத்தவில்லை . 
1929 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டத்தின் முக்கிய குறைபாடு , 
பூசல்களை ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தைகள் மூலம் தடுக்கக் 
கூடிய , தீர்த்து வைக்கக்கூடிய ஒருட்புறச் சாதனத்தை (internal 
machinery ) ஏற்படுத்துவதற்கான விதி அதில் காணப்பெறவில்லை 
என்பதாகும் . தொழிலாளர் பற்றிய ராயல் குழு ( Royal Commis 
sion on Labour ) இக் குறைபாட்டினைச் சுட்டிக்காட்டி , உட்புறச் 
சாதனத்தின் அவசியத்தை வலியுறுத்தியது . பூசல்களைத் தீர்த்து 
வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதைவிட , பூசல்களுக்கு 
இடமளிக்காத சூழ்நிலையை உருவாக்குவதற்கே முயற்சி செய்யப் 
பட வேண்டும் என்பது அக்குழுவின் கருத்து . 

நிர்வாகிகளுக்கும் வேலையாட்களுக்குமிடையே நெருங்கிய 
தொடர்பும் , சுமுகமான உறவுகளும் நிலவுவதற்கு அக் குழு மூன்று 


தொழில் துறை உறவுகள் 


93 


யோசனைகளைத் தெரிவித்தது . அவையாவன : நிலையான தொழி 
லாளர் சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் ; தொழிலாளர் நல 
அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் ; தொழில்மனைக் கமிட்டிகள் 
( Works Committees) உருவாக்கப்பட 

வேண்டும் . 

பூசலின் 
தொடக்கக் கட்டங்களில் இருதரப்பினரிடையே உடன்பாடு ஏற் 
படுத்துவதற்காகச் சமரச அதிகாரிகள் ( Conciliation officers ) 
நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அக்குழு சிபாரிசு செய்தது . சமரச 
அதிகாரிசளை நியமிப்பதற்கு 1938 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் 
( திருத்தச் ) சட்டத்தில் இடம் கொடுக்கப்பட்டது . இதைத் தவிர , 
குழுவின் சிபாரிசுகளைச் செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட 
வில்லை . 


தொழிலாளருக்கான நீதிமன்றம் ( Labour Judiciary ) : பம்பாய் 
மாநிலத்தில் தோன்றிய கடும் தொழிற்பூசல் காரணமாக , அம் 
மாநில அரசாங்கம் தொழிற்பூசல்களைத் தடுப்பதற்கும் , தீர்ப்பதற் 
கும் , 1934 ஆம் ஆண்டில் ஒரு சட்டத்தை இயற்றி , தொழிலாளர் 
களது புகார்களை விசாரிப்பதென்று அதிகாரிகளை ( Labour officers ) 
நியமித்தது . இச் சட்டத்திற்குப் பிறகு 1937 ஆம் ஆண்டில் மக்க 
ளால் விரும்பப்பட்ட அரசாங்கம் அம் மாநிலத்தில் ஏற்பட்ட 
பின்பு , பம்பாய் தொழிற்பூசல் சட்டம் என்றதொரு மிகவும் 
விரிவான சட்டம் 1938- ல் இயற்றப்பட்டது . பூசல்களைத் தீர்க்கக் 
கூடிய நிரந்தர அமைப்பான தொழிலாளர் வழக்கு மன்றத்தை 
முதன் முதலாக ஏற்படுத்திய சட்டம் இதுவேயாகும் . இச் சட்டத் 
திற்குப் பதிலாக , பிறகு பம்பாய் தொழில் உறவுகள் சட்டம் 
என்ற மேலும் விரிவான சட்டமொன்று 1946 - ல் இயற்றப்பட்டது . 
பூசல்களை விரைவாகவும் திறமையாகவும் தீர்ப்பதற்கான ஏற் 
பாட்டை இச் சட்டம் செய்தது . அதனோடு , சங்கங்களை அமைக்க 
வேண்டும் என்ற ஊக்கத்தையும் தொழிலாளர்களுக்கு அளித்தது . 
இச் சட்ட மானது , 1948 , 1949 , 1953 , 1955 , 1956 முதலிய 
ஆண்டுகளில் திருத்தம் பெற்றது . 


இந்திய பாதுகாப்புச் சட்டங்கள் ( Defence of India Rules ) : இரண் 
டாவது உலகப்போரினால் விளைந்த நெருக்கடி நிலையைச் சமாளிப் 
பதற்காகவும் , மூலப்பொருட்களையும் பண்டங்களையும் தடையின்றி 
உற்பத்தி செய்வதற்காகவும் , இந்தியப் பாதுகாப்புச் சட்டங்களின் 
81 - A பிரிவின் மூலம் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன . 
சமரசம் அல்லது தீர்ப்புக்குப் பூசல்களை அனுப்பி வைப்பதைக் 
கட்டாயமாக்குவதன் மூலமாகவும் , நீதிபதியின் தீர்ப்புகளை இரு 
தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வைப்பதன் மூலமாகவும் , சமரசம் 
அல்லது தீர்ப்பின் முடிவு தெரியாம லிருக்கின்றபோதும் , முடிவு 


-94 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தெரிந்த இரண்டு மாதங்கள் வரையிலும் வேலைநிறுத்தங்கள் 
அல்லது கதவடைப்புகளைத் தடைசெய்வ தன் மூலமாகவும் 
உண்மையான தொழிற்பூசல்களை யல்லாத வேறு காரணங்களுக் 
காக வேலை நிறுத்தம் செய்வதைச் சட்டவிரோதமாக்குவதன் மூல 
மாகவும் , தொழிற்பூசல்களை விரைவாகத் தீர்த்துவைக்க வேண்டு 
மென்பது இச் சட்டத்தின் நோக்கம் . இங்கிலாந்திலும் அமெரிக்கா 
விலும் , போர்க்காலத்தில் கொண்டுவரப்பட்ட நடவடிக்கைகளைப் 
போன்றவை இவை . 


போரின் விளைவுகள் : பொருளாதார மாறுதல்களின் காரண 
மாக , போர்க் காலத்தில் தொழிலாளர்கள் சொல்லமுடியாத 
துயரத்திற் குள்ளானார்கள் . போர் ஓய்ந்தபிறகு நிலைமை சீர்படும் 
என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ; இதற்கு மாறாக , நிலைமை 
மேலும் சீர்குலைவு அடைந்தது . வாழ்க்கைச் செலவு அளவுக்கு 
மீறி ஏறியது : வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருட்கள் 
கிடைப்பனவாக இல்லை . போர் ஓய்ந்த பிறகு , 

சுதந்திரம் 
வேண்டும் என்ற அறைகூவலுக்குப் பேராதரவு கிடைத்தது . 
பிரச்சினையை விரைவாகத் தீர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் மும்முர 
மாக முயன்று கொண்டிருந்தன . இந்தியாவிற்குச் சுதந்திரம் 
சீக்கிரத்தில் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிகள் ஆங்காங்கே 
தென்பட்டன ; 1947 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 15 ஆம் தேதி 
இந்தியா சுதந்திர நாடாகியது . 


இத்தகைய சூழ்நிலையில் தொழிற்பூசல் மிகவும் தீவிரமாகியது . 
தொழில் உறவுகள் முன்பு இருந்ததைவிட மோசமாகியது . 
நிலைமை மேலும் சீர்குலைவதைத் தடுப்பதற்கு , பூசல்களை தீர்ப்புக்கு 
விடுவதைப் போர்க்காலத்தில் கட்டாயமாக்கியது. தொடர்ந்து 
இருக்க வேண்டும் என்றும் , தொழில்துறை உறவுகளை ஒழுங்கு 
படுத்துவதற்கு அது ஒரு நிரந்தர ஏற்பாடாக ஆக்கப்பட வேண்டும் 
என்றும் அரசாங்கம் கருதியது . ஆகவே , போர் நெருக்கடி ஓய்ந்த 
பிறகும்கூட , அவசரக்கால விதிகள் ( Emergency provisions ) சட்ட 
உருவில் வெளியாகும் வரை , போர்க்கால ஏற்பாடுகள் தொடர்ந்து 
இருந்து வந்தன . இவ்வாறாகத் தொழிற்பூசல்களைத் தீர்ப்பதற்கு , 
கட்டாயத் நியாயத் தீர்ப்பு ஒரு நிரந்தர ஏற்பாடாக மாறியது . 


தொழில் பூசல் சட்டம் , 1947 : 1947 ஆம் ஆண்டின் தொழிற் 
பூசல் சட்டமானது , பூசல்களைத் தீர்ப்பதற்கு , தொழில்மனைக் 
குழுக்கள் , சமரச அதிகாரிகள் , தொழில் துறை நடுவர் நீதிமன்றங் 
கள் (Industrial Tribunals ) போன்ற நிரந்தர வழிகளுக்கு ஏற்பாடு 
செய்ததோடு , நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது சமரச 


தொழில் துறை உறவுகள் 


95 


அதிகாரியின் முடிவு , சம்பந்தப்பட்டவர்களைக் கட்டுப்படுத்தக் 
கூடியது என்றும் , அது சட்டப்படி செயல்படுத்தக் கூடியது என்றும் 
கூறியது . 


நடுவர் உயர்நீதி மன்றம் ( Appellate Tribunal ) : பல்வேறு நடுவர் 
நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் 
என்பதற்காகவும் , ஒரு நடுவர் நீதிமன்றத் தீர்ப்பினால் அதிருப்தி 
அடைந்தவருக்கு நீதி கிடைக்கச் செய்யவேண்டும் என்பதற் 
காகவும் , தொழிற் பூசல் (நடுவர் உயர்நீதி மன்றச் ) சட்டம் என்ற 
பெயரில் ஒரு சட்டம் 1950 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது . இச் 
சட்டத்தின் விதிகளின்படி , தொழில்துறை நடுவர் நீதிமன்றங்களின் 
தீர்ப்புகளுக்கு எதிரான அப்பீல்களையும் , ஒருசில குறிப்பிட்ட 
விஷயங்களில் மாநிலத் தொழில்துறை நீதிமன்றங்களின் தீர்ப்புக் 
களுக்கு எதிரான அப்பீல்களையும் , விசாரிப்பதற்கு ஒரு தொழில் 
துறை அப்பீல் நடுவர் நீதிமன்றத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய 
அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது . ஆனால் , இச்சட்டம் 
1956 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி முதல் ரத்து 
செய்யப்பட்டது . ஆகவே , நடுவர் உயர்நீதி மன்றம் தற்போது 
இல்லை ; அந்தத் தேதிக்கு முன்னர் தன்னிடம் வந்த அப்பீல்களை 
மட்டுமே அது விசாரித்து வருகிறது . 


மாநிலச் சட்டங்கள் : தொழிற் பூசல்களைத் தடுப்பதற்கும் தீர்ப் 
பதற்கும் , உத்திரபிரதேசம் , மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங் 
கள் தங்களுக்கெனச் சில சட்டங்களை இயற்றின . இவ்வாறு சட்ட 
மியற்றும்போது இவை பம்பாய் மாநிலத்தின் முன்மாதிரி 
யைப் பின்பற்றின . பம்பாய் தொழில்துறை உறவுகள் சட்டம் 
( 1946 ) , இதுவரை குறிப்பிட்ட இடங்களிலுள்ள சில தொழில் 
களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது . 

பம்பாய் 
சட்டத்தின்கீழ் வராத தொழில்களுக்கும் , இடங்களுக்கும் , மத்திய 
சட்டமான ( Central Legislation ) தொழிற்பூசல் சட்டம் ( 1947 
பயன்படுத்தப்படும் . இவ்வாறாக , தொழிற்பூசல்களைத் தீர்ப்ப 
தற்கு , , இரு வேறான சட்டங்கள் சில மாநிலங்களில் இருந்து 
வருகின்றன . 


( 2 ) தொழில்துறை உறவுகளை ஒழுங்குபடுத்து 

வதற்கான சாதனங்கள் 


சாதன வகைகள் : 

1947 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டத் 
தின்கீழ் ஏற்படுத்தப்பட்ட சாதனம் இரு வகைப்படும் . ஒன்று, 


96 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பூசல்களைத் தடுக்கவல்ல உட்புறச்சாதனமான தொழில் மனைக் 
குழுக்கள் . மற்றொன்று , பூசல்கள் எழும்போது அவற்றைத் தீர்த்து 
வைக்கக்கூடிய சாதனம் . இதில் அடங்கியுள்ளவை : ( 1 ) நிரந்தர 
சமரச அதிகாரிகள் , ( 2 ) சமரச சபைகள் , ( 3 ) விசாரணை நீதி 
மன்றங்கள் ( Courts of Enquiry ) , (4 ) தொழில் துறை நடுவர் 
நீதிமன்றங்கள் . 


தொழில்மனைக் குழுக்கள் ( Works Committee ) : அரசாங்கம் 
உத்தரவிட்டால் , நூறு அல்லது அதற்கதிகமான வேலையாட்கள் 
உள்ள ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலும் 

தொழில் மனைக் 
குழுவை அமைக்க வேண்டும் என்பது ஒரு வேலையளிப்போனின் 
சட்ட ரீதியான பொறுப்பாகும் . வேலையளிப்போனின் பிரதிநிதி 
களும் , வேலையாட்களின் பிரதிநிதிகளும் சமமான எண்ணிக்கைகையில் 
இக் குழுவில் இடம் பெறுகின்றனர் . வேலையளிப்போர்களுக்கும் , 
வேலையாட்களுக்குமிடையே ஒற்றுமையையும் நல் உறவுகளையும் 
ஏற்படுத்தி , அவற்றைப் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடு 
பட்டு , அவை ஏற்படுகின்ற வகையில் அவர்களுக்குப் பொதுவாக 
இருக்கின் 

ற நலன்களையும் குறைகளையும் பற்றி விளக்கிச் சொல்லி , 
இவ் விஷயங்களைப்பற்றி அவர்களிடையேயுள்ள அடிப்படைக் 
கருத்து வேறுபாடுகளைக் களைய முயல வேண்டும் என்பது தொழில் 
மனைக் குழுவின் கடமையாகும் . 
வேலையளிப்போர்களும் , 

வேலையாட்களும் , 

தொழிலாளர் 
சங்கங்களும் இக் குழுக்களைச் சந்தேகக் கண்களோடு பார்த்தன . 
தங்களது பணிகளையும் , உரிமைகளையும் , சறப்புரிமைகள் 

மைகளையும் 
( prerogatives ) குழுக்கள் அபகரித்துவிடும் என்று ஒவ்வொரு தரப் 
பினரும் கருதினார்கள் . இத்தகைய குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுச் 
சில ஆண்டுகள் ஆகிவிட்டன என்ன்றாலும் , இவைகளைச் சரிவர 
இயங்கச் செய்கின்றாற் போல் அவர்களது போக்கு இன்னும் மாற 
வில்லை . தொழில்துறை உறவுகளில் சந்தேக மேகம் தொடர்ந்து 
காணப்படுகிறது . 


குழுவின் நோக்கங்கள் தெளிவற்ற முறையில் விளக்கப்பட் . 
டிருந்தன . எனவே , ஆதியில் எந்நோக்கத்திற்காக இவை ஆரம் 
பிக்கப்பட்டனவோ , அந்நோக்கத்தை 

அடைகின்ற வகையில் 
பெரும்பாலான குழுக்கள் செயல்பட முடியவில்லை , செயல்பட வும் 
இல்லை . நன்கு இயங்கி வருகின்ற குழுக்களும் உண்டு ; 

ஆனால் 
அவை தானாகவே தோன்றியவையாகும் . 

தொழில்மனைக் குழுக்கள் இயங்கி வந்ததனால் ஏற்பட்ட 
அனுபவம் நமக்கொரு பாடத்தைக் கற்பிக்கிறது . மனத்திலும் , 


97 


தொழில் துறை உறவுகள் 


ஒரு மாறுதல் நிகழாதவரை , ஒருவரது கருத்தை அறிந்து , நன்கு 
புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான அவா மற்றொரு 
வருக்கு எழாதவரை , கூட்டு ஆலோசனை முறை எந்த ஒரு பயனையும் 
தராது என்பதை நாம் அறிந்து கொள்ளவேண்டும் . 


தொழிலாளர் நல அதிகாரிகள் : பூசல்களைத் தடுப்பதற்கும் , 
தொழிலாளர்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் உள்ளுக்குள் 
ளேயே தீர்ப்பதற்கும் உதவக்கூடிய மற்றொருமுறை தொழிலாளர் 
நல அதிகாரிகளை நியமிப்பதாகும் . ஐந்நூறு அல்லது அதற்கதிக 
மான வேலையாட்கள் உள்ள தொழிற்சாலை ( Factory ) யில் தொழி 
லாளர் நல அதிகாரிகள் கட்டாயமாக நியமிக்கப்பட வேண்டும் 
என்று , 1948 ஆம் ஆண்டின் தொழிற்சாலை சட்டம் கூறியது . 
தொழிலாளர் நல அதிகாரிகளின் கடமைகளும் அலுவல்களும் அச் 
சட்டத்தின் விதிகளில் விவரிக்கப்பட்டிருந்தன . தொழிற்சாலை 
களில் , தொழிலாளர் நல அதிகாரிகளை நியமித்தது பயனுள்ளதாக 
இருந்ததென்றும் , அவர்கள் தங்களது பணிகளைத் திருப்திகரமாக 
செய்தார்கள் என்றும் நம்மால் சொல்ல முடியாதென்றாலும் , 
எங்கெங்குத் தொழிலதிபர்களே முன்வந்து தொழிலாளர் நல அதி 
காரிகளை நியமனம் செய்தார்களோ அங்கெல்லாம் தொழிலாளர் 
நல அதிகாரிகளினால் பயன் ஏற்பட்டிருக்கிறது ; அத் தொழிற் 
சாலைகளில் தொழில் உறவுகளும் மிகவும் முன்னேறியுள்ளன . தற் 
போது தேவைப்படுவது , மனித பிரச்சினைகளையும் வேறு பிரச்சினை . 
களையும் பரஸ்பரமாகப் புரிந்து கொள்வதேயன்றி , சாதனத்தை 
உருவாக்குவதல்ல . இந்தப் பரஸ்பரநிலை நிலவுமானால் , இரு தரப் 
பினரும் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற சாதனம் வெற்றிகரமாக இயங்க 
முடியும் என்பது உறுதி . 


பூசல்களைத் தடுப்பதிலும் , தீர்ப்பதிலும் உட்புறச் சாதனம் 
வெற்றி பெறவேண்டும் என்றால் , தொழிலாளர் சங்கம் ஜனநாயக 
முறைகளில் நடத்தப்பெற வேண்டும் ; அதோடு , இத் தொழி 
லாளர் சங்கத்தை அவசியமென்று வேலையளிப்போர்கள் கருதவும் 
வேண்டும் . 

இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்பட வில்லையெனில் 
எந்தவித பலவந்தத்தாலும் தொழில் நல் உறவுகளை ஏற்படுத் 
தவோ , பாதுகாக்கவோ முடியாது . 


என்பது 


சமரச அதிகாரிகள் : நிரந்தர சமரச அதிகாரிகளை நியமிப்பது 

பயனளிக்கக்கூடிய ஒரு செயலாகும் . பிரச்சினையை 
அவர்கள் அணுகிய முறை சில பூசல்களைத் தீர்த்து வைப்பதற்கு 
உதவியாக இருந்திருக்கிறது . சமரச அதிகாரிகளுக்கு எதிராகப் 
பொதுவாகச் சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுத் தொழிலின் 

7 


98 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மனித பிரச்சினைகளை உணர்ந்து அறிவதற்குத் 

அறிவதற்குத் தேவையான 
தொழில்துறை அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்பதாகும் . 


பூசலுக்குரிய விஷயங்களைச் சுமுகமாக முடிப்பதில் சமரச 
அதிகாரிகள் தோல்வியுற்றதற்கு முக்கியமான காரணம் , நடுவர் 
நீதிமன்றத் தீர்ப்பு என்ற மற்றொரு சாதனத்திற்குச் சட்டம் 
ஏற்பாடு செய்திருப்பதாகும் . நடுவர் நீதிமன்றங்களில் தங்களது 
கருத்துகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் , 
சம்பந்தப்பட்டவர்கள் , சமரச பேச்சுவார்த்தைகளின்போது மனம் 
திறந்து எல்லா விஷயங்களையும் பற்றிப் பேசுவதில்லை ; முடிவு 
காண்பதற்கும் முயலுவதில்லை . 


சமரச சபைகள் ( Conciliation Boards) : சமரச சபைகளும் , 
விசாரணை நீதிமன்றங்களும் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட 
வில்லை . அவை பயன்படுத்தப்பட்டிருக்குமானால் , தொழிலில் நல் 
லுறவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க அவை உதவி 
யிருக்கும் . உடன்படிக்கை ஏற்பட முடியாத வழக்குகளில் சமரச 
சபைத் தலைவரின் கருத்துகளும் , விசாரணை நீதிமன்றங்களின் 
முடிவுகளும் சம்பந்தப்பட்டவர்களைக் கட்டுப்படுத்துவன அல்ல . 
எனினும் , அவை அறிவு புகட்டுவதற்கும் ஒழுக்கத்தைத் தெளிவு 
படுத்துவதற்கும் துணைபுரியக் கூடியனவாகும் . இந்த அம்சம் நன்கு 
உணரப்பட வில்லை ; இச் சாதனங்களும் உபயோகப்படுத்தப்பட 
வில்லை . 


நடுவர் நீதிமன்றங்கள் ( Tribunals) : ஒவ்வொரு தொழில்துறை 
பூசலுக்கும் அரசாங்கம் நடுவர் நீதிமன்றங்களை ஏற்படுத்த முடியும் . 
அரசாங்கமானது பூசலை நடுவர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பி 
வைத்தாலொழிய , சம்பந்தப்பட்டவர்கள் நடுவர் நீதிமன்றங்களைத் 
தாங்களே அணுக முடியாது . 

பொது நலப்பணித் துறைகள் 
( Public Utility Services ) அல்லாத வேறு பணிகளின் பூசல்கள் , 
அரசாங்கம் விரும்பினால் மட்டுமே , நடுவர் நீதிமன்ற விசாரணைக்கு 
அனுப்பி வைக்கப்படும் . பொது நலப்பணித் துறைகளைப் பொறுத்த 
வரை , வேலை நிறுத்த அறிவிப்பு ( Notice of strike ) தரப்பட்டிருக்கு 
மானால் , பூசலை அரசாங்கம் சட்டப்படி தீர்ப்புக்கு அனுப்பிவைத் 
தாக வேண்டும் . ஆனால் , அற்ப காரணமாக அல்லது தொல்லை 
தருவதற்காக அறிவிப்புத் தரப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் 
கருதினாலோ , பூசலை நியாயத் தீர்ப்புக்கு விடுவது தகாது 
என்று கருதினாலோ , பூசலைத் தீர்ப்புக்கு அனுப்பிவைக்க மறுப் 
பதற்கான அதிகாரம் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது . 
இதற்கெதிராகத் தீவிர புகார்கள் எழுந்தன ; ஓரவஞ்சனையாக 
நடந்து கொள்கிறதென்றும் , பழி வாங்குகின்றதென்றும் அரசாங் 


தொழில்துறை உறவுகள் 


99 


கத்தின் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டன . ஒரு குறிப்பிட்ட பிரி 
வினரைச் சார்ந்த சங்கத்தினால் எழுப்பப்படும் பூசலை அரசாங்கம் 
தீர்ப்புக்கு அனுப்பிவைக்கின்ற தென்றும் , அதே மாதிரியான 
பூசலை வேறு ஒரு பிரிவினரைச் சார்ந்த சங்கம் எழுப்பினால் அதை 
அரசாங்கம் அவ்வாறு அனுப்புவதில்லை என்றும் , அனுப்புவதில் 
காலங் கடத்துகிறது என்றும் புகார் சொல்லப்படுகிறது . 


கட்டாயத் தீர்ப்புக்குச் செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடும் , 
பூசலை நியாயத் தீர்ப்புக்கு அனுப்புவதற்குகோ மறுப்பதற்கோ 
அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிகாரமும் , தொழி 
லாளர் 

சங்க இயக்கத்தைப் பலவீனப்படுத்தியதோடு தொழி 
லாளர் சங்கத்தினரிடையே பிளவுகளையும் விளைவித்திருக்கிறது . 
தீர்ப்புக்கு அனுப்பிய தேதியில் நிலவிய பூசலோடு தொடர்பான 
வேலைநிறுத்தம் , அல்லது கதவடைப்பு மேலும் தொடர்ந்து இருந்து 
வருவதைத் தடுப்பதற்கான அதிகாரங்கள் அரசாங்கத்திற்கு வழங் 
கப்பட்டிருப்பது இத்தகைய விளைவுகளையே தந்திருக்கின்றன . 


நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு முழுவதையுமோ அதில் ஒரு 
பகுதியையோ செயல்படுத்துவது நாட்டின் நலனுக்கு நல்லதன்று 
என்று அரசாங்கம் 

கருதினால் , அதைத் தள்ளி விடுவதற்கோ 
மாற்றியமைப்பதற்கோ இச் சட்டம் அரசாங்கத்திற்கு அதிகாரம் 
அளிக்கிறது . அவ்வாறு தள்ளிவிடும் போதோ மாற்றியமைக்கும் 
போதோ , அரசாங்கம் அத் தீர்ப்பையும் , தள்ளி விடுவதற்கான 
அல்லது மாற்றியமைப்பதற்கான காரணங்களையும் சட்ட மன்றத் 
தின் (Legislature ) முன் வைக்க வேண்டும் . இந்த அதிகாரத்தைப் 
பிரயோகிப்பதிலும் அரசாங்கம் ஓரவஞ்சனை காட்டுகிறதென்றும் , 
அளவுக்கு மீறித் தலையிடுகிறதென்றும் சொல்லப்படுகின்றன . 


( 3 ) வேலைநிறுத்தங்களும் கதவடைப்புகளும் 

( Strikes and Lock - outs ) 


தங்களது குறைபாடுகள் நீங்க வேண்டும் என்ற கருத்தில் 
தொழிலாளர்கள் ஒருசில சமயங்களில் வேலைநிறுத்தம் செய்து 
வந்தார்கள் . ஆனால் , வேலை நிறுத்தம் என்பது அவர்களது கோரிக் 
கைகளை வலியுறுத்தக் கூடிய , வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு 
சாதனம் என்பது இந்தியத் தொழிலாளர்களுக்கு முதல் உலகப் 
போருக்கு முன்புவரை தெரியாது . இதற்குக் காரணங்கள் : தொழி 
லாளரிடையே அறியாமையும் , வாழ்வைப் பற்றிய ஒருவகைச் 
சகிப்புப் போக்கும் மலிந்து கிடந்தமையேயாம் ; தொழிலாளர் 


100 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மானவை 


சங்கமும் , தலைவர்களும் அப்போது இல்லை . முதல் உலகப்போரின் 
போதும் , அதற்குப் பிறகும் ஜனநாயகத் தத்துவங்கள் பரவின . 
சமத்துவம் , சகோதர தத்துவம் , உரிமை முதலியவை முக்கிய 

எனக் கருதப்பட லாயின; தொழில்கள் பெருகின ; 
உழைப்புப் பற்றாக்குறை ஏற்பட்டது ; வாழ்க்கைச் செலவு உயர்ந் 
தது ; சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு நிறுவப்பட்டது . இவை 
அனைத்தும் தொழிலாளர் வகுப்பினரிடையே எழுச்சியை உண்டு 
பண்ணி , தொழிலாளர்களுக்கும் , வேலையளிப்போனுக்கு மிடையே 
பலப்பரீட்சையைத் தோற்றுவித்தது . 


வேலை நிறுத்தங்களுக்கும் கதவடைப்புகளுக்கும் கட்டுப்பாடுகள் : 
1929 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டம் முதல் தடவையாக 
வேலை நிறுத்தங்கள் , கதவடைப்புகள் மீது கட்டுப்பாடுகளை விதித் 
தது. ஆனால் , இக்கட்டுப்பாடுகள் பொது நலப் பணிகளில் ஏற்படக் 
கூடிய வேலை நிறுத்தங்கள் , கதவடைப்புகள் மீது மட்டுமே விதிக்கப் 
பட்டன . இப் பணிகளில் 14 - நாள் முன் அறிவிப்புத் தராமல் வேலை 
நிறுத்தம் அல்லது கதவடைப்பு செய்வது சட்ட விரோதமான 
தென்றும் சொல்லப்பட்டது . 1938 ஆம் ஆண்டின் பம்பாய்த் 
தொழிற்பூசல் சட்டம் மேலும் சில கடுமையான கட்டுப்பாடுகளை 
வேலை நிறுத்தங்களின் மீதும் , கதவடைப்புகளின் மீதும் கொண்டு 
வந்தது . 

பம்பாயைத் தவிர வேறு இடங்களில் , வேலை நிறுத்தங் 
களையும் 

கதவடைப்புகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு 1929 ஆம் 
ஆண்டின் தொழிற்பூசல் சட்டம் பயன்படுத்தப்பட்டது . 

14 நாளைக்கு முன் அறிவிப்புத் தராமல் செய்யப்படுகின்ற 
வேலை நிறுத்தங்களை அல்லது கதவடைப்புகளைத் தடை செய்வதற் 
கான பொது உத்தரவுகளை அல்லது விசேட உத்தரவுகளைப் பிறப் 
பிக்கின்ற அதிகாரத்தை , இந்தியப் பாதுகாப்புச் சட்டங்களின் 
81 -A பிரிவுசட்டம் அரசாங்கத்திற்களித்தது . இச் சட்டத்தின் முன் 
பொது நலப்பணிகளுக்கும் வேறு பணிகளுக்கும் வித்தியாசம் கிடை 
யாது . சட்ட விசாரணை , சமரசம் அல்லது தீர்ப்புக்கு ஒரு தொழிற் 
பூசல் அனுப்பிவைக்கப் பட்டிருக்கின்றபோதும் , விசாரணை நடந்து 
கொண்டிருக்கின்றபோதும் , அவ் விசாரணைக்குப்பின் இரண்டு 
மாதங்கள் வரையிலும் வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு 
செய்வது தடை செய்யப்பட்டது . நீதிபதியின் தீர்ப்பை அரசாங்கம் 
செயல்படுத்துமானால் , அத் தீர்ப்பு அமலில் உள்ள காலப் பகுதியில் 
வேலைநிறுத்தம் செய்வதோ கதவடைப்பதோ தடுக்கப்பட்டது . 

1947 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டம் மேலும் சில கட்டுப் 
பாடுகளை வேலைநிறுத்தங்களின் மீதும் கதவடைப்புகளின் மீதும் 
விதித்தது . பொது நலப்பணிகளில் 14 நாள் முன் அறிவிப்புத் தாராம 


தொழில்துறை உறவுகள் 


101 


லும் வேலை நிறுத்த அறிவிப்பு அளித்த ஆறுவாரங்களுக்குப் பிறகும் , 
சமரச அதிகாரிமுன் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக் 
கும்போதும் , பேச்சுவார்த்தைகள் முடிந்த ஏழு நாட்களுக்குப் 
பிறகும் , வேலை நிறுத்தம் செய்வது இச் சட்டத்தின் கீழ் சட்ட 
விரோதமான செயலாகும் . பொதுவாக , சமரச சபையின் 
விசாரணை நடந்துகொண்டிருக்கும் போது , பேச்சுவார்த்தைகள் 
முடிந்த ஏழு நாட்களுக்குப் பிறகும் , அல்லது நடுவர் நீதிமன்றத் 
தின் முன் பூசல் சமர்ப்பிக்கப்பட் டிருக்கின்றபோதும் , அல்லது 
சமரச நடவடிக்கைககள் முடிந்த இரண்டு மாதங்களுக்குப் பிறகும் , 
சமரச உடன்படிக்கை ( conciliation agreement) அல்லது 
நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமலில் இருக்கின்ற காலப்பகுதி 
யிலும் வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு செய்வது சட்ட 
விரோதமானதாகும் . 


மாறாக 


கட்டுப்பாட்டின் விளைவுகள் : வேலைநிறுத்தம் அல்லது கதவடைப்பு 
உரிமையின் மீது விதிக்கப்படுகின்ற இத்தகைய கட்டுப்பாடுகள் 
செயற்கை அமைதியைத்தான் உருவாக்குகின்றன ; இதனால் போர் 
நிறுத்தச் சூழ்நிலை ( cease - fire atmosphere ) நிலவுகிறது . இக்கட்டுப் 
பாடுகள் , வேலையளிப்போன் - வேலையாள் இவர்களிடையே நல் 
உறவுகளை உண்டாக்குவதில்லை . 

வெறுப்புணர்ச்சியை 
ஏற்படுத்துகின்றன . 

சட்ட விரோதமான வேலைநிறுத்தத்தில் 
ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்குச் சிறைத் தண்டனை வழங்கப் 
படவேண்டும் என்று சட்டத்தின் விதிகள் கூறுகின்றன என்றாலும் , 
சில வேளைகளில் சட்ட விரோதமான வேலைநிறுத்தத்தில் 
பங்கெடுத்துக்கொண்ட தொழிலாளர்களுக்கு எதிராக எந்தவித 
நடவடிக்கையும் எடுக்கப்படாமலே போயிருக்கிறது . இதைப் 
போன்றே மாபெரும் மக்கள் கூட்டம் ஈடுபடும் நடவடிக்கையில் 
( mass action) அரசாங்கம் எதையும் செய்ய முடிவதில்லை . 


( 4 ) வேலை நிறுத்தங்கள் , கதவடைப்புகள் 

பற்றிய புள்ளி விவரங்கள் 


புள்ளி 


1921 ஆம் ஆண்டிற்குப் பிறகு ஏற்பட்ட தொழிற்பூசல்களுக்கு 
அதிகார பூர்வமான 

விவரங்கள் இருக்கின்றன . 
பல்லாண்டுகளுக்கு முன்பிருந்தே வேலை நிறுத்தங்கள் இருந்து வந் 
திருக்கின்றன . அவை பெரும்பாலும் சிறுசிறு வேலை நிறுத்தங்களே 
என்றாலும் , சில பெரும் வேலை நிறுத்தங்களும் ஏற்பட்டன . ஆறாவது 
அட்டவணையில் , 1921 முதல் 1938 வரை நிகழ்ந்த தொழிற் பால் 
களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் தரப்பட்டுள்ளன . 


102 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அட்டவணை 6 
வேலைநிறுத்தங்கள் ( 1921-38 ) 

இழக்கப்பட்ட 
பங்கெடுத்துக் 
வேலை நிறுத் 

உழைப்பு நாட் 
கொண்ட 

களின் ( man 
தங்களின் எண் தொழிலாளர் 

days ) 
ணிக்கை எண்ணிக்கை 

எண்ணிக்கை 
( ஆயிரத்தில் ) 

( லட்சத்தில் ) 


வருடம் 


1921 


396 


600.3 


69.8 


1922 


278 


435.4 


39.7 


1923 


213 


301.0 


50.5 


1924 


133 


312.4 


87.3 


1925 


134 


270.4 


125.8 


1926 


128 


186. 8 


10.9 


1927 


129 - 


131.6 


20.2 


1928 


203 


506.8 


316.5 


1929 


141 


531.0 


121.6 


1930 


148 ) 


196.3 


22.6 


1931 


168 


203.0 


241 


1932 


118 


128.0 


19.2 


1933 


146 


164.9 


21.7 


1934 


159 


220.8 


47.7 


1935 


145 


114.2 


9.7 


1936 


157 S 


169.0 


23.6 


1937 


379 


647.8 


89.8 


1938 


399 


401.0 


91.9 


ஒரு வேலை நிறுத்தம் நான்கு மாநிலங்களுக்குப் பொதுவானது , 
ஒரு வேலைநிறுத்தம் மூன்று மாநிலங்களுக்குப் பொதுவானது . 
ஒரு வேலைநிறுத்தம் ஐந்து மாநிலங்களுக்குப் பொதுவானது . 


தொழில் துறை உறவுகள் 


103 . 


வாழ்க்கைச் செலவு படிப்படியாக இறங்கியதனாலும் , முதல் 
உலகப்போருக்குப் பிறகு இயல்பான சூழ்நிலைகள் ஏற்பட்ட 
தனாலும் வேலை நிறுத்தத்தின் தீவிரம் ஓரளவிற்குக் குறைந்தது . ஒரு 
சில வேலை நிறுத்தங்களே அங்கும் இங்கும் காணப்பட்டன . வேலை 
யளிப்போர்கள் , போர்க்காலத்தில் கொடுத்து வந்த கூலி உயர்வு 
களைப் போருக்குப் பிறகு குறைக்க முயன்றதனாலும் , மந்தநிலை 
களைச் சுட்டிக்காட்டிப் போனசுகளை ( Bonuses) நிறுத்த முயன்ற 
தனாலும் இந்த வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன . 


வாணிப மந்தநிலை (trade depression ) தொடர்ந்து இருந்து 
வந்ததனாலும் , அயல்நாட்டு உற்பத்தியாளர்களின் 

போட்டி 
( competition ) அதிகரித்ததனாலும் , வேலையளிப்போர்கள் தொழில் 
சீரமைப்பைப் ( rationalisation ) பற்றித் திட்டமிட வாரம்பித் 
தனர் . இதற்குத் தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் . 
1928 ஆம் ஆண்டில் , பம்பாய் பஞ்சாலைகளில் ஒரு பெரும் வேலை 
நிறுத்தம் ஏற்பட்டது . ஜாம்ஷெட்பூரில் (Jamshedpur ) உள்ள 
இரும்பு எஃகு தொழிற்சாலையிலும் , பல ரயில்வேக்களிலும்கூட 
வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன . 


இவ்வாறு தொழிற்பூசல் திரும்பவும் தோன்றியதன் விளை 
வாக , 1927-ல் 129 ஆக இருந்த வேலை நிறுத்தங்களின் எண்ணிக்கை 
1928 - ல் 203 ஆக உயர்ந்தது . 1928 - ல் வேலைநிறுத்தங்களில் கலந்து 
கொண்ட மொத்தத் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 5,06,851 ; 
இது 1927 - ல் 1,31,655 ஆக இருந்தது . சில வேலை நிறுத்தங்கள் 
மிகவும் அதிக நாட்களுக்கு நீடித்தன ; இதனால் , 1927 - ல் 20. 2 லட்ச 
உழைப்பு நாட்களும் ( man - days ) , 1928 - ல் 316.5 லட்ச உழைப்பு 
நாட்களும் இழக்கப்பட்டன , 


1928 ஆம் ஆண்டில் நடைபெற்ற நெசவுத் தொழிலாளர் வேலை 
நிறுத்தத்தின் ஒரு முக்கிய அம்சம் , தொழிலாளர்களால் பலாத் 
காரம் (violence) உபயோகிக்கப்பட்டதாகும் . சில வேலை நிறுத் 
தங்கள் கம்யூனிஸ்ட்டுகளால் தூண்டப் பெற்றவை என்றும் 
ஆகவேதான் , பலாத்காரம் உபயோகிக்கப்பட்டது என்றும் சொல் 
லப்பட்டது . 

1929 - ல் வேலை நிறுத்தங்களின் எண்ணிக்கை ஓரள 
விற்குக் குறைந்தது என்றாலும் , கலந்து கொண்ட தொழிலாளர் 
களின் எண்ணிக்கையும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் 
எண்ணிக்கையும் கணிசமாகவே இருந்தது என்று சொல்லலாம் . 


இந்தியா அதுவரை பல தொழிற்பூசல் சுழற்காற்றுகளைத் 
தாங்கி வந்திருக்கின்றதென்றாலும் , தொழிற்பூசல்களைத் தீர்ப் 


104 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பதற்கான சாதனம் அதனிடம் இருக்கவில்லை . ஏற்கெனவே 
சொல்லியிருப்பதைப் போன்று , நடைமுறையிலிருந்துவந்த ஒரே 
சட்டம் 1860 ஆம் ஆண்டின் வேலையளிப்போர் 

வேலையாள் 
( தொழிற்பூசல் ) சட்டமாகும் . ஒருசில பிரிவுகளைச் சார்ந்த 
தொழிலாளர்களுக்கு மட்டுமே இது பயன்படுவதாக இருந்தது : 
அதனுடன் , கூலிகளைப் பற்றிய பூசல்களை விரைவாகத் தீர்க்க 
வேண்டும் என்பது மட்டுமே அதன் நோக்கமாக இருந்தது . ஒரு 
சில சமயங்களில் மட்டுமே ஆளப்படக்கூடியதாக இருந்த இச் 
சட்டத்தில் பல விரும்பத்தகாத விதிகள் காணப்பட்டன . உதார 
ணமாக , 

ஒப்பந்தத்தை மீறிய தொழிலாளி இச் சட்டத்தின் 
கீழ்க் கிரிமினல் குற்றத்தைச் செய்தவனாகிறான் . முதல் 

உலகப் 
போருக்குப் பிறகு தொடர்ச்சியாக வேலைநிறுத்தங்கள் ஏற்பட்டு 
வந்ததன் காரணமாக , தொழிற்பூசல்களைப்பற்றி விசாரித்து 
அவற்றைத் தீர்த்து வைக்கக்கூடிய சாதனமொன்றை அமைக்க 
வேண்டியது அவசியம் என அரசாங்கம் உணரவாரம்பித்தது . 


இவ் விஷயத்தில் முதன்முதலாகச் சென்னை அரசாங்கம் முயற்சி 
எடுத்து , தொழிற்பூசல்களைத் தீர்ப்பதற்காகத் தற்காலிக விசாரணை 
நீதிமன்றங்களை நியமித்தது . 1921 , 1922 ஆம் ஆண்டுகளில் 
வங்காள அரசாங்கமும் , பம்பாய் அரசாங்கமும் பிரச்சினையைப்பற்றி 
ஆராய்வதற்குச் சில கமிட்டிகளை நியமித்தன . பூசல்களைத் தீர்ப்ப 
தற்கு எந்த விதமான சாதனம் அமைக்கப்பட வேண்டும் என்ப 
தைப்பற்றி இக் கமிட்டிகள் சிபாரிசு செய்தன . 1922-23 - ல் வேலை 
நிறுத்தங்களின் எண்ணிக்கை ஓரளவிற்குக் குறையவே , இவ் விஷ 
யத்தில் அரசாங்கமும் பொதுமக்களும் சிரத்தை எடுத்துக்கொள்ள 
வில்லை . ஆனால் , 1924 - ல் பம்பாய் பஞ்சாலைகளில் மாபெரும் 
வேலை நிறுத்தம் ஏற்பட்டபோது , பொதுமக்களும் அரசாங்கமும் 
இவ் விஷயத்தில் மீண்டும் அக்கறை காட்டத் தொடங்கினர் . 
1924 ஆம் ஆண்டில் பம்பாய் அரசாங்கம் , தொழிற்பூசலைப்பற்றிய 
ஒரு மசோதாவைத் ( Bill ) தயாரித்தது ; ஆனால் , இந்திய அரசாங் 
கத்தின் ஆலோசனைக்கிணங்க 
அது பிறகு கைவிடப்பட்டது . 
இறுதியாக 1929 ஆம் ஆண்டில் தொழிற் பூசல் சட்டம் ( Trade 
Disputes Act ) நிறைவேற்றப்பட்டது . பொதுமக்களின் கருத்தை 
வைத்துப் பூசல்களைத் தீர்க்கும்படியான பிரிட்டிஷ் திட்டத்தை இச் 
சட்டம் பின்பற்றியது . விசாரணை நீதிமன்றங்களும் சமரச சபை 
களும் ஏற்படுவதற்கு இச் சட்டம் வழி வகுத்தது . 

தொழிற்பூசல் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு , சில ஆண்டு 
களுக்குத் தொழிலில் அமைதி நிலவியது . இதற்குக் காரணம் 
நாட்டில் பொருளாதார மந்தநிலை காணப்பட்டதேயாகும் . கூலிக் 


தொழில் துறை உறவுகள் 


10 5 


குறைப்புகளின் விளைவாக இக் காலப்பகுதியில் பல வேலைநிறுத் 
தங்கள் தோன்றின ; ஆனால் , இவை குறுகிய காலத்திலேயே 
மறைந்து விட்டன . இந்த நேரத்தில் அரசியல் வட்டாரத்தில் 
முக்கியமான மாறுதல்கள் நிகழவாரம்பித்தன . 1935 -ல் இந்தி 
விற்கு மாநில சுய ஆட்சி வழங்கப்பட்டது . அரசியல் அரங்கத்தில் 
ஏற்பட்ட இம்மாறுதல்கள் எதிர்காலத்தைப்பற்றிய கனவுகளைத் 
தொழிலாளர்களிடையே தோற்றுவித்தன . 1937 - ல் , மக்களுக்குப் 
பிடித்தமான அமைச்சரவைகள் மாநிலங்களின் ஆட்சியை ஏற்றுக் 
கொண்டபோது தொழிற்பூசல்கள் திரும்பவும் தலை தூக்கின . 
முதல் உலகப்போரின்போது ஏற்பட்ட அனுபவத்தினால் , இரண் 
டாவது 

உலகப்போரின்போது தொழிலாளர்கள் தீவிரமாக 
நடந்து கொண்டனர் . இப்போர் மூண்டபிறகு , கூலிகள் அதிகரிக் 
கப்படவேண்டும் என்று கோரிப் பல வேலைநிறுத்தங்கள் செய்யப் 
பட்டன. 

1939 முதல் 1947 வரை செய்யப்பட்ட வேலை நிறுத்தங் 
களைப்பற்றிய தகவல் ஏழாவது அட்டவணையில் தரப்பட்டுள்ளது . 


வேலை நிறுத்தங்களின் எண்ணிக்கை இவ்வாண்டுகளில் படிப் 
படியாக உயர்ந்து சென்றது . வாழ்க்கைச் செலவு வேகமாக 
உயர்ந்து வந்தது ; ஆனால் , கூலிகள் அவ்வாறு உயரவில்லை . உத்திர 
பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் வாழ்க்கைச் செலவு மூன்று மடங் 
காக உயர்ந்தது ; மற்ற மாநிலங்களில் இரண்டு மடங்காக உயர்ந் 
தது . ஆகவே , 1939 முதல் 1947 வரை நடந்த மொத்த வேலை 
நிறுத்தங்களில் 52 சதவிகிதம் கூலிகள் உயர்த்தப்படவேண்டும் 
என்பதற்காகவும் , போனஸ் தரப்பட வேண்டும் என்பதற்காகவும் 
செய்யப்பட்டன . 1942 , 1943 ஆம் ஆண்டுகளில் நுகர்ச்சிக்குரிய 
{ consumption ) முக்கியமான பண்டங்கள் கிடைப்பதில் வேறு 
சிரமங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாகவும் பல வேலைநிறுத் 
தங்கள் செய்யப்பட்டன . 


1939ஆம் ஆண்டில் தான் முதன் முதலாக 406 பூசல்கள் 
ஏற்பட்டன . இவைகளில் 4 லட்சம் தொழிலாளர்கள் கலந்து 
கொண்டனர் ; சுமார் 50 லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப் 
பட்டன . 1949- ல் பூசல்களின் எண்ணிக்கை குறைந்ததென்றா 
லும் , கலந்து கொகாண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் எண்ணிக்கையும் சற்று அதிக 
மாகவே ருந்தன . இதற்குக் காரணம் பம்பாய் பஞ்சாலைகளில் 
நடந்த பொது வேலை நிறுத்தமாகும் . இந்த வேலை நிறுத்தத்தினால் 
மட்டும் 45 லட்சத்திற்கதிகமான உழைப்பு நாட்கள் இழக்கப் 
பட்டன ; இது , அவ்வாண்டில் இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களில் 
59.5 சதவீதமாகும் . 1940 , 1941 ஆண்டுகளில் பூசல்களின் 


106 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அட்டவணை 7 


வேலைநிறுத்தங்கள் ( 1939-47 ) 


வருடம் 


இழக்கப்பட்ட உழைப்பு 

நாட்கள் 
வேலை 

பங்கெடுத்துக் 
நிறுத்தங் கொண்ட 

ஒவ்வொரு 

தொழி 
களின் எண் தொழிலாளர் 

லாளியைப் 
ணிக்கை எண்ணிக்கை 

மொத்தம் பொறுத்த 

வரை ( Per 
Worker) 


1939 


406 


409,189 


4,992,795 


12 : 2 


1940 


322 


452,539 


7,577,281 


16 7 


1941 


359 


291,054 


3.330,503 


11.4 


1942 


694 


772,653 


5,779,965 


7.5 


1943 


716 


525,088 


2,342,287 


4-5 


1944 


658 


550,015 


3,447,306 


6 3 


1945 


820 


747,530 


4,054,499 


5.4 


1946 


1,629 


1,961,948 ( 12,717,762 


6 5 


1947 


1,811 


1,840,748 16,562,666 


9.0 


எண்ணிக்கை 11.5 சதவீதம் அதிகரித்ததென்றாலும் , கலந்து 
கொண்ட 

தொழிலாளர்களின் எண்ணிக்கை 35.7 சதவீதம் 
குறைந்தது . 1942 ஆம் ஆண்டில் , பூசல்களின் எண்ணிக்கையும் , 
கலந்து கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் கணிச 
மான அளவில் அதிகரித்ததற்குக் காரணங்கள் , அரசியல் கிளர்ச்சி 
கள் ஏற்பட்டதும் வாழ்க்கைச் 

செலவு உயர்ந்ததுமாகும் . 
1943 - ல் பூசல்களின் எண்ணிக்கை ஓரளவிற்கு அதிகரித்ததென்றா 
லும் , கலந்து கொண்ட தொழிலாளர்களின் 

எண்ணிக்கையும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் எண்ணிக்கையும் அவ்வருடத் 
திற்கு முந்திய வருடத்திலிருந்ததைவிட குறைவாகவே இருந்தன . 
1939 க்குப் பிறகு 1943 - ல்தான் , இழக்கப்பட்ட மொத்த உழைப்பு 
நாட்களும் , சதவீத உழைப்பு நாட்களும் மிகவும் குறைவாக 


தொழில்துறை உறவுகள் 


107 


இருந்தன . 1944 ஆம் ஆண்டில் 

பூசல்களின் 

எண்ணிக்கை 
குறைந்தது ; ஆனால் , கலந்துகொண்ட - தொழிலாளரின் எண் 
ணிக்கை 

4.7 சதவீதம் அதிகரித்தது , இழக்கப்பட்ட உழைப்பு 
நாட்களின் எண்ணிக்கை 47 சதவீதம் அதிகரித்தது . 1945 - ல் 
தொழிலாளர் அமைதியின்மை மிகவும் குறைந்தது ; தொழிற் 
பூசலின் எண்ணிக்கையும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் 
எண்ணிக்கையும் முறையே 24.6 சதவீதத்திலும் , 17.6 சதவீதத் 
திலும் அதிகரித்தன . 


1945 - ல் 820 பூசல்கள் ஏற்பட்டன . இதில் 231 பூசல்கள் 
பஞ்சு , பட்டு , கம்பளி முதலிய ஆலைகளிலும் , 103 பூசல்கள் 
பொறிஇயல் தொழிலிலும் ( Engineering Industry ) காணப்பட்டன . 
மிகவும் அதிகமான பூசல்கள் பம்பாயில் தோன்றின . அங்குத் 
தோன்றிய பூசல்களின் எண்ணிக்கை 310. அதற்கடுத்து வங்காளத் 
தில் 217 பூசல்களும் , மத்திய பிரதேசத்தில் 102 பூசல்களும் 
ஏற்பட்டன . இம்மூன்று மாநிலங்களில் காணப்பட்ட பூசல்களின் 
எண்ணிக்கை , மொத்த பூசல்களில் 75 சதவீதமாகும் . 

1946 - ல் தொழிற்பூசல்கள் ஏற்பட்டதைப்போன்று இந்தி 
யாவில் எப்போதுமே ஏற்பட்டதில்லை . 1946 -ல் நிகழ்ந்த பூசல் 
களின் எண்ணிக்கை 1,629 . 1945 , 1939 ஆண்டுகளில் முறையே 
820 பூசல்களும் , 406 பூசல்களுமே ஏற்பட்டன . இதன் பொருள் , 
1945 - ல் இருந்ததைவிட 98.7 சதவீதமும் , 1939 - ல் இருந்ததை . 
விட 301.2 சதவீதமும் தொழிற்பூசல்கள் 1946 - ல் அதிகரித் 
திருந்தன என்பதாகும் . பூசல்களில் கலந்து கொண்ட தொழி 
லாளரின் எண்ணிக்கை 1945 - ல் , 7.47 லட்சமாக இருந்தது ; ஆனால் , 
1946 - ல் , இது 19.62 லட்சமாக உயர்ந்தது . அதாவது 162.5 
சதவீதம் உயர்ந்தது . இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் , 40.54 
லட்சத்திலிருந்து 127.18 லட்சத்திற்கு உயர்ந்தன -213.7 சதவீத 
உயர்வு . 

மார்ச்சு மாதத்தில் தீவிரமாக இருந்த வேலைநிறுத்தம் , ஜூலை 
மாதத்தில் தன் உச்சகட்டத்தை அடைந்தது . 
வான ஒரு வேலை நிறுத்தமாகும் . ஆகவே , எந்த ஒரு குறிப்பிட்ட 
தொழில் அல்லது மாநிலத்தில் மட்டும் அது காணப்பட வில்லை . 
பூசல்களில் 38.7 சதவீதமும் , கலந்து கொண்ட தொழிலாளர்களில் 
53.6 சதவீதமும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களில் 41.7 சத 
வீதமும் , பஞ்சு , கம்பளி , பட்டு முதலிய ஆலைகளைச் சார்ந்தவை 
யாகும் . அடுத்து , பூசல்களில் 8.2 சதவீதமும் , கலந்துகொண்ட 
தொழிலாளர்களில் 5.2 சதவீதமும் , இழக்கப்பட்ட நாட்களில் 
19.9 சதவீதமும் பொறிஇயல் தொழிலைச் சார்ந்தவையாகும் . 


பொது 


108 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


42 சதவீத பூசல்களில் , கூலிகளும் போனசும் முக்கிய பிரச்சினை 
களாய் இருந்தன . 17.2 சதவீத பூசல்கள் நிர்வாகிகளுக்கெதிராக 
எழுந்தவையாகும் . 8 சதவீத பூசல்கள் விடுமுறைகளையும் வேலை 
நேரங்களையும் பற்றியவையாகும் . மற்ற பூசல்கள் இதர காரணங் 
களால் ஏற்பட்டவை . 


ஏழாவது அட்டவணையில் தரப்பட்டுள்ள 1947 ஆம் ஆண்டிற் 
கான புள்ளி விவரங்கள் இந்திய யூனியனைச் சார்ந்தவை . அதில் 
கிழக்கு பஞ்சாப் , பழைய சுதேச சமஸ்தானங்கள் ஆகியவற்றின் 
புள்ளி விவரங்கள் இடம்பெற வில்லை . ஆகவே , நாம் 1947 ஆம் 
ஆண்டின் புள்ளி விவரங்களை , 1946 ஆம் ஆண்டின் புள்ளி விவரங் 
களோடு ஒப்பிட்டுப் பார்க்கக்கூடாது . 1947 ஆம் ஆண்டின் புள்ளி 
விவரம் , பிரிவினை செய்யப்படுவதற்குமுன் பிருந்த பிரிட்டிஷ் இந்தி 
யாவைச் சார்ந்ததாகும் . இதில் பஞ்சாப் மட்டுமே இடம் பெற 
வில்லை . காரணம் , அப்போது பஞ்சாப்பிலிருந்து புள்ளி விவரம் 
கிடைக்கவில்லை . என்றாலும் , வேலைநிறுத்தங்களின் போக்குகளைத் 
தெரிந்து கொள்வதற்காக , 1946 ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களி 
லிருந்து , சிந்து ( Sind) வடமேற்கு எல்லை மா நிலம் ( North - West 
Frontier Province ) பலுசிஸ்தான் முதலியவைகளின் புள்ளி விவரங் 
களை நீக்கிவிட்டால் , ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கான புள்ளி விவரங்கள் 
நமக்குக் கிடைக்கின்றன . அவை பின்வருமாறு : 


1947 


1946 


பூசல்களின் எண்ணிக்கை 


1,811 


1,593 | 


கலந்து கொண்ட தொழிலாளர் 

எண்ணிக்கை 


1,840,784 


1,951,756 


இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் 


16,562,666 


12,678,121 


இவ்வாறாக , பூசல்களின் எண்ணிக்கையும் , இழக்கப்பட்ட 
உழைப்பு நாட்களின் எண்ணிக்கையும் முறையே 13.7 சதவீதமும் , 
30.6 சதவீதமும் அதிகரித்திருந்தன . ஆனால் , கலந்துகொண்ட 
தொழிலாளரின் எண்ணிக்கை 1946 ஆம் ஆண்டின் புள்ளி விவரங் 
களைவிட 5.7 சதவீதம் குறைவாக இருந்தது . 

மிகவும் அதிகமான பூசல்கள் பஞ்சு , கம்பளி , பட்டு முதலிய 
ஆலைகளில் தோன்றின . 1946 - ல் ஏற்பட்ட பூசல்களில் 38.7 சத 


தொழில் துறை உறவுகள் 


109 


வீதமும் , கலந்து கொண்ட தொழிலாளர்களில் 63.6 சதவீதமும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களில் 41.7 சதவீதமும் இவ்வாலை 
களைச் சார்ந்தவை . 1947 - ல் ஏற்பட்ட பூசல்களில் 37.1 சத . 
வீதமும் , கலந்துகொண்ட தொழிலாளர்களில் 52.1 சதவீதமும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களில் 44.7 சதவீதமும் இவ்வாலை 
களைச் சார்ந்தவை . 1946 ல்- , சணல் ஆலைகளிலும் ரயில்வேயிலும் 
முறையே 95 பூசல்களும் 72 பூசல்களும் தோன்றின . 1947 - ல் 
இவைகளில் முறையே 68 பூசல்களும் , 53 பூசல்களும் தோன்றின . 


பூசல்களுக்கு , கூலிகளும் போனசும் முக்கிய காரணங்களாக 
இருந்தன என்றாலும் , போனஸ் பற்றிய பூசல்கள் 4.9 சதவீதத்தி 
லிருந்து 10.9 சதவீதத்திற்கு அதிகரித்தன. கூலி பற்றிய பூசல்கள் 
37.1 சதவீதத்திலிருந்து 32.0 சதவீதத்திற்கு அதிகரித்தன . 
விடுமுறைகளையும் போனசையும் பற்றிய பூசல்கள் 
வீதத்திலிருந்து 5.2 சதவீதமாகக் குறைந்தன ; ஆனால் , ஆட் 
குறைப்பு , வேலை நீக்கம் போன்றவைகளோடு தொடர்பான 
பூசல்கள் 17.2 சதவீதத்திலிருந்து , 19.5 சதவீதமாக உயர்ந்தன . 


8.0 சத 


கூலிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதற்காகப் பம்பாய் 
பஞ்சாலைகளில் நடத்தப்பட்ட பொது 

வேலை நிறுத்தங்களும் , 
கூலிகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய பிரதேசத் 
தின் பஞ்சாலைகளில் செய்யப்பட்ட வேலை நிறுத்தங்களும் , தொழி 
லாளர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் 
கூலிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மேற்கு . 
வங்காள சணல் ஆலைகளில் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தங்களும் . 
இவ்வாண்டில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க பூசல்களாகும் . 


போருக்குப் பிறகு : போருக்குப் பிந்திய ஆண்டுகளில் தொழிற் 
பூசல்கள் அடுத்தடுத்து நிகழவே , அரசாங்கம் இதைப் பற்றிக் 
கவலை கொள்ள ஆரம்பித்தது . தொழிலில் அமைதி ஏற்பட வில்லை 
யென்றால் , நாட்டின் பொருளாதாரத்தைத் திருத்தியமைக்கின்ற 
பிரம்மாண்டமான பணி நிறைவேறாமல் போய்விடக்கூடும் என்று 
கருதப்பட்டது . ஆகவே , 1947 ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் 
தொழில்துறை மாநாடு ( Industrial Conference) ஒன்று கூட்டப் 
பெற்று , அதில் தொழிற்பூசல் நிறுத்தத் தீர்மானம் ( Industrial 
Truce Resolution) ஒன்று நிறைவேற்றப்பட்டது . தொழிலில் 
அமைதியை உருவாக்க வேண்டும் என்றும் . வேலைநிறுத்தங்கள் 
கதவடைப்புகள் உற்பத்தியைக் குறைத்தல் போன்றவைகளை 
மூன்றாண்டுக் காலத்திற்குத் தவிர்க்க வேண்டும் என்றும் , அத். 
தீர்மானம் தொழிலாளர்களையும் நிர்வாகிகளையும் கேட்டுக் 


110 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கொண்டது . இக் குறிக்கோள்களை அடைவதற்கான முறைகளை 
யும் அத் தீர்மானம் சிபாரிசு செய்தது . 


இச் சிபாரிசுகளைச் செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் 
நடவடிக்கை எடுத்துக் கொண்டது . தொழிலாளருக்குரிய நியாய 
மான கூலிகள் , முதலுக்குரிய நியாயமான வருவாய் , இலாபத்தில் 
தொழிலாளர் பங்கு முதலியவற்றை ஆராய்வதற்குக் கமிட்டிகள் 
அமைக்கப்பட்டன . தொழில் உற்பத்தி (Industrial Production ) 
யைப் பற்றிய விஷயங்களில் தொழிலாளிகளை ஈடுபடுத்துவதற்கு 
முயற்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன . அதோடு , தொழிலாள 
ரின் குடியிருப்பு வசதிகளைச் சீர்படுத்துவதற்கான திட்டமொன்றும் 
வகுக்கப்பட்டது . சமரசம் , நியாயத் தீர்ப்பு மூலம் பூசல்களைத் 
தீர்ப்பதற்குரிய ஏற்பாட்டைச் செய்யக்கூடிய தொழிற்பூசல் 
சட்டம் 1947 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டது . 
தொழிற்பூசல் நிறுத்தத் தீர்மானம் உண்மையிலேயே பயன் 
விளைவித்தது ; 

பிந்திய 

ஆண்டுகளில் , வேலையாள்-- நிர்வாகி 
உறவுகள் மிகவும் முன்னேறின . 


இத் தீர்மானத்தைத் தவிர , தொழிற்பூசல் சட்டத்தின்கீழ் 
ஏற்படுத்தப்பட்ட தொழில்துறை நடுவர் நீதிமன்றங்களும் (Indus 
trial Tribunals) வேறு அமைப்புகளும்கூட வேலைநிறுத்தங்களின் 
எண்ணிக்கையைக் குறைத்தன . நீதிமன்றத் தீர்ப்புகளின் காரண 
மாக , நாட்டின் எல்லா முக்கிய தொழில்களிலும் கூலிகள் நிர்ண 
யிக்கப்பட்டன ; கூலி மட்டங்கள் (wage levels ) உயர்த்தப்பட்டன . 
வேலைச் சூழ்நிலைகளைப் பற்றியும் தீர்ப்புகள் தரப்பட்டிருந்தன . 
1947 ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது , பூசல்களின் எண்ணிக்கை 
யும் , கலந்து கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் எண்ணிக்கையும் முறையே 
30 5சதவீதமும் , 42.5 சதவீதமும் , 52.7 சதவீதமும் குறைந்திருப் 
பதாகத் தெரிகிறது . வேலை நிறுத்த சராசரி கால நீட்சி ( average 
-duration ) 1947 ஆம் ஆண்டில் 9 நாட்களாக இருந்தது . 1948 - ல் 
இது 7.4 நாட்களாக இருந்தது . 1948 முதல் 1954 வரை நடந்த 
வேலைநிறுத்தங்களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் எட்டாவது 
அட்டவணையில் தரப்பட்டுள்ளன . 


1948 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பூசல்களில் மூன்றில் ஒரு பங்கும் , 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களில் பாதி அளவும் , பஞ்சு , கம்பளி, 
பட்டு முதலிய ஆலைகளைச் சார்ந்தவையாகும் . தரப்படுத்தும் 
( standardisation ) கமிட்டியின் சிபாரிசுகள் 

நடைமுறைக்குக் 
கொண்டுவரப்படுவதை எதிர்த்துக் கோயம்புத்தூர் பஞ்சாலைகளில் 


தொழில்துறை உறவுகள் 


111 


அட்டவணை 8 


வேலை நிறுத்தங்கள் ( 1948-54 ) 


இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் 


வருடம் 


வேலைநிறுத்தங் 

கலந்து 

கொண்ட 
களின் எண் தொழிலாளர் 
ணிக்கை 

எண்ணிக்கை 


மொத்தம் 


ஒவ்வொரு 
தொழிலாளி 
யைப் பொறுத்த 

வரை 


1948 


1,259 


10,59,120 


7,837,173 


7.4 


1949 


920 


6,85,457 


6,600,595 


9.6 


1950 


814 


7,19,883 


12,806,704 


17.8 


1951 


1,071 


6,91,321 


3,818,928 


5.5 


1952 


963 


8,09,242 


3,336,961 


4.1 


1953 


772 


4,66,607 


3,382,608 


7.2 


1954 


840 


4,77,138 


3,372,630 


7.0 


ஒரு நீண்ட வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது . வேலைப்பளு ( Work 
load ) அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று அக் கமிட்டி கூறியது . 
இதனால் , தொழிலாளர்களை ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய 
அவசியம் ஏற்பட்டது . எனவே , இந்த வேலை நிறுத்தம் இதில் 
23,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் . மூன்று மாதங் 
களுக்கு நீடித்த இந்த வேலைநிறுத்தத்தினால் , சுமார் 

19 லட்ச 
உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன . மூன்று மாதக் கூலிகள் போன 
சாகத் தரப்பட வேண்டும் ; கூலிகள் உயர்த்தப்பட வேண்டும் . 
பஞ்சப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரி , ஜூலை மாதத் 
தில் பம்பாய் பட்டு ஆலைகளில் வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது . 
இதில் 9,500 தொழிலாளர்கள் கலந்துகொண்டனர் . 


சணல் ஆலைகளில் 46 பூசல்கள் நிகழ்ந்தன . இழக்கப்பட்ட 
உழைப்பு நாட்களில் 15 சதவீதம் இப்பூசல்களால் விளைந்தவை . 
இத்தொழிலில் வேலை நிறுத்தங்கள் பேரளவுகளில் ( large scale ) 
செய்யப்பட்டன ; ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் சுமார் 3,000 
தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் . பொறியியல் தொழிலில் 
143 பூசல்கள் ஏற்பட்டன ; இதனால் , 8.5 லட்ச உழைப்பு நாட்கள் 
இழக்கப்பட்டன . 1947 ஆம் ஆண்டோடு ஒப்பிடும் போது , மற்ற 
தொழில்களைப் போலச் சணல் தொழில் முன்னேறியதாகத் தெரிய 


112 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வில்லை . அத் தொழிலில் அமைதியின்மை தொடர்ந்து இருந்து 
வந்தது . 1947 ஆம் ஆண்டின் வேலைப் புள்ளி விவரங்களை வைத்துப் 
பார்த்தால் , வேலை நிறுத்தங்களின் காரணமாகப் பல்வேறு தொழில் 
களில் விளைந்த சதவீத இழப்பு பின் வருமாறு இருக்கிறது : 


1947 


1948 


3.6 


1.8 


பஞ்சு, கம்பளி, பட்டு முதலிய 

ஆலைகள் 
சணல் ஆலைகள் 
பொறி இயல் தொழில் 


1.4 


1.1 


1.5 


0.95 


போது , 


1949 - ல் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது ; அவ்வாண்டில் 
ஏற்பட்ட வேலை நிறுத்தங்களின் எண்ணிக்கை 920. ஆனால் , 1948 - ல் 
1,959 வேலைநிறுத்தங்கள் ஏற்பட்டிருந்தன . இவ்வாறாக வேலை 
நிறுத்தங்கள் 27 சதவீதம் குறைந்திருந்தன . கலந்துகொண்ட 
தொழிலாளர் எண்ணிக்கையும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட் 
களின் எண்ணிக்கையும் முறையே 35 சதவீதமும் , 16 சதவீதமும் 
குறைந்தன . 1947 ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களோடு ஒப்பிடும் 

பூசல்களின் எண்ணிக்கை பாதியேயாகும் . கலந்து 
கொண்ட தொழிலாளரின் எண்ணிக்கை 37 சதவீதமும் , இழக்கப் 
பட்ட உழைப்பு நாட்கள் 40 சதவீதமும் , பீகார் மாநிலத்தைத் 
தவிர , மற்ற எல்லா மாநிலங்களிலும் பூசல்கள் குறைவாகவே 
தோன்றின . பீகார் மாநிலத்தில் மிகவும் அதிகமான பூசல்கள் 
நிகழ்ந்தன . இதற்குக் காரணம் , சுரங்கங்களில் காணப்பட்ட 
தகராறுகள் . மத்திய பிரதேசம் , உத்தர பிரதேசம் , டில்லி 
முதலியவைகளைத் தவிர , மற்ற பெரும்பாலான மாநிலங்களில் 
இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் , முந்திய 

வருடங்களில் 
இருந்ததைவிடக் குறைவாகவே இருந்தன . 


29 


சதவீத பூசல்கள் நெசவுத் தொழிலில் காணப்பட்டன; 
இதற்கு முந்திய வருடத்தில் இது 35 சதவீதமாக இருந்தது . 
மிகவும் முக்கியமானதொரு வேலைநிறுத்தம் மத்திய பிரதேசத்தில் 
நடைபெற்றது . தொழில்துறை நடுவர் நீதிமன்றம் விதித்த 
வேலைப்பளுவைத் தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் 
காரணமாக அங்குள்ள நெசவாலைகளில் கதவடைப்புச் செய்யப் 
பட்டது . இந்தக் கதவடைப்பு நீடித்த இரண்டுமாத காலத்தில் 
12,000 தொழிலாளர்கள் வேலை செய்யாது இருந்தனர் ; இதனால் , 


தொழில்துறை உறவுகள் 


113 


6,82,000 உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன . மற்றொரு முக்கிய 
மான வேலை நிறுத்தம் மேற்கு வங்காளப் பஞ்சாலை ஒன்றில் ஏற்பட் 
டது . ஆட்குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் , வேறுசில 
காரணங்களுக்காகவும் இந்த வேலை நிறுத்தம் நடத்தப்பெற்றது . 
3000 தொழிலாளர்கள் கலந்துகொண்ட இந்த வேலைநிறுத்தத் 
தால் , 1.62 இலட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன. 

சணல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டது . இத் தொழிலின் 
பூசல்களில் கலந்துகொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக் 
கையும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட்களின் எண்ணிக்கையும் 
முறையே 20.55 லட்சமாகவும் , 5.63 லட்சமாகவும் இருந்தன . 
1948 - ல் இவை , முறையே 1.39 லட்சமாகவும் , 11.08 லட்சமாக 
வும் இருந்தன . பொறிஇயல் தொழிலிலும் , ரயில்வேயிலும்கூட 
முன்னேற்றம் காணப்பட்டது . இழக்கப்பட்ட உழைப்பு நாட் 
களில் 13 சதவீதம் நகர சபைகளைச் ( Municipalities ) சார்ந்தவை 
யாகும் . இதற்கு முக்கிய காரணம் பம்பாய் நகர சபையில் 
ஏற்பட்ட வேலை நிறுத்தமாகும் . தினக்கூலி முறை ( daily wage 
System) கைவிடப்பட வேண்டும் , சம்பள வீதங்கள் உயர்த்தப்பட 
வேண்டும் , வாழ்க்கைச் செலவோடு பஞ்சப்படி இணைக்கப்பட 
வேண்டும் , இலவச வீட்டு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் 
என்று கோரி இவ் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது . இதில் 10,000 
தொழிலாளர்கள் கலந்துகொண்டனர் . ஐந்து மாதங்களுக்கு 
நீடித்த இந்த வேலை நிறுத்தத்தினால் , 6.72 லட்ச உழைப்பு நாட்கள் 
இழக்கப்பட்டன . 

தொழிற்பூசல் நிறுத்தம் ( Industrial truce ) தொடங்கி மூன்றா 
வது ஆண்டான 1950 - ல் எந்தவித முன்னேற்றமும் காணப்பட 
வில்லை . பம்பாய் பஞ்சு நெசவுத் தொழிலில் ஒரு பொது வேலை 
நிறுத்தம் நடத்தப்பெற்றது . இவ்வாண்டில் ஏற்பட்ட பூசல்களின் 
எண்ணிக்கை 814 ஆக இருந்தாலும் , இவைகளால் இழக்கப்பட்ட 
உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை 128.06 லட்சமாக இருந்தது . 
1949 - ல் நிகழ்ந்த வேலைநிறுத் தங்களின் எண்ணிக்கை 920 ; இழக்கப் 
பட்ட உழைப்பு நாட்கள் 66 லட்சம் . இரண்டு மாதக் கூலிகள் 
போனசாகத் தரப்படலாம் என்ற பம்பாய் தொழிலாளர் நீதி 
மன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத தொழிலாளர்கள் , 
மூன்றுமாத கூலிகள் போனசாகத் தரப்பட வேண்டும் என்று 
கோரிப் பம்பாய் பஞ்சு நெசவுத் தொழிலில் ஒரு பொது வேலைநிறுத் 
தத்தை 1950 ஆம் ஆண்டு ஆகஸ்ட்டு மாதம் 15 ஆம் தேதி தொடங் 
கினார்கள் . இரண்டு மாதங்களுக்கு நீடித்த இவ் வேலைநிறுத்தத் 
தால் இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் 94 லட்சம் . அவ்வாண்டில் 
இழக்கப்பட்ட மொத்த உழைப்பு நாட்கள் 128 லட்சம் . 

8 


114 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அதிகமான உழைப்பு நாட்களை இழந்த தொழில்களில் நிலக்கரி 
சுரங்கங்களும் , ரயில்வேயும் இடம் பெறுகின்றன . நிலக்கரிச் சுரங் 
கங்களில் 62 பூசல்கள் ஏற்பட்டன; 5.6 லட்ச உழைப்பு நாட்கள் 
இழக்கப்பட்டன . 1949 - ல் 58 பூசல்கள் நிகழ்ந்திருந்தன ; 2.62 
லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன. ரயில்வேயைப் 
பொறுத்தவரை பூசல்களின் எண்ணிக்கை ஒரே நிலையில் இருந்த 
தென்றாலும் , அதாவது 25 ஆக இருந்ததென்றாலும் , 1949 - ல் 
22,598 ஆக இருந்த இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் , 1950 - ல் 
1,37,643 ஆக உயர்ந்தன . 


1951 ஆம் ஆண்டில் , பூசல்களின் எண்ணிக்கை 31.5 சதவீதம் 
அதிகரித்ததென்றாலும் , இழக்கப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை 
38,18 லட்சமாகவே இருந்தது . 1950 - ல் இழக்கப்பட்ட உ 

உழைப்பு 
நாட்கள் 128 லட்சம் . 1945 - க்குப் பிறகு , முதன் முதலாக 1951 - ல் 
தான் மிகவும் குறைவாக உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன . 
கலந்துகொண்ட தொழிலாளரின் எண்ணிக்கை முந்திய வருடத்தி 
லிருந்ததைவிடச் சற்றுக் குறைவாக இருந்தது . 1950 -ல் கலந்து 
கொண்டோர் எண்ணிக்கை 6,91,321 ; 1951 - ல் 7,19,883 . 


வன : 


இவ்வாண்டில் ஏற்பட்ட முக்கியமான வேலைநிறுத்தங்களா 

நிம்கார் ( Nimbkar ) கமிட்டியின் சிபாரிசுகளுக்கேற்பக் 
குறைந்தபட்சக் கூலிகள் ( minimum wages ) நிர்ணயிக்கப்பட 
வேண்டும் என்று கோரி உத்தரபிரதேச சர்க்கரைத் தொழிற்சாலை 
களில் நடத்தப்பெற்ற வேலைநிறுத்தம் ; தொழில்துறை ( பங்கு ) 
நடுவர் நீதிமன்றத்தின் முடிவைச் செல்லாது என அறிவித்த 
தலைமை உயர் நீதி மன்றத்தின் (Supreme Court ) தீர்ப்பை எதிர்த்து , 
பாங்குத் தொழிலாளர்களால் நாடெங்கணும் செய்யப்பட்ட 
வேலைநிறுத்தம்; சங்கத்திற்கு அங்கீகாரம் தரப்படவேண்டும் , கூலி 
களும் பஞ்சப்படியும் உயர்த்தப்பட வேண்டும் , சம்பள வீதங்கள் 
அமல் செய்யப்படவேண்டும் என்று கேட்டுப்பெஞ்ச் பள்ளத்தாக்கு 
நிலக்கரி சுரங்கத்தில் ( Pench Valley Coalfields ) நடத்தப்பெற்ற 
வேலைநிறுத்தம் ; தற்காலிக வேலை நீக்கம் ( lay - offs ); போனஸ் 
காரணமாகவும் , ஒருசில தொழிலாளர்களைத் திரும்பவும் வேலைக்கு 
எடுத்துக்கொள்ள நிர்வாகிகள் மறுத்ததனாலும் சென்னை , நாகபுரி 
பஞ்சாலைகளில் ஏற்பட்ட வேலைநிறுத்தம் . 


இவ் வருடத்தில் பூசல்களில் ஐந்தில் ஒரு பங்கு பஞ்சுத் 
தொழிலில் காணப்பட்டது ; நேர இழப்பைப் (time - loss ) 
பொறுத்தவரை 

ஐந்தில் 

இரண்டு பங்கு இத் தொழிலுக்கு 
நேர்ந்தது . இதற்கு முந்திய - வருடத்தோடு ஒப்பிடும்போது 


தொழில் துறை உறவுகள் 

115 
1951 - ல் ஏற்பட்ட நேர இழப்பு மிகவும் குறைவேயாகும் . 1950 - ல் 
103 லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டிருந்தன . 1951 - ல் 
15.5 லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன . சணல் நெசவு, 
நிலக்கரிச் சுரங்கம் . ரயில்வே போன்ற போக்குவரத்துச் சாதனங் 
கள் , கப்பல் துறைகள் ( docks) துறைமுகங்கள் ( ports ) முதலியவை 
களில் தொழிலாளரிடையே அமைதி நிலவத் தொடங்கியது . 
ஆனால் , கனிப்பொருள்கள் ( minerals) உலோகங்கள் , ஓட்டல்கள் , 
பானம் , புகையிலை , மரம் , கல் , கண்ணாடி , பேப்பர் , அச்சு , தோல் 
பதனிடு தல் , தோட்டப்பயிர் முதலிய தொழில்களிலும் , நகரசபை 
களிலும் அனேக நேர இழப்புகள் ஏற்பட்டன . 


1952 - ல் எந்த ஒரு வேலை நிறுத்தமும் நாடு முழுவதுமோ 
அல்லது தொழில் முழுவதுமோ ஏற்படவில்லை . 1951 ஆம் ஆண்டில் 
1,971 ஆக இருந்த பூசல்களின் எண்ணிக்கை , 1952 ஆம் ஆண்டில் 
963 ஆகக் குறைந்தது . ஆனால் , பூசல்களில் கலந்து கொண்ட தொழி 
லாளர் எண்ணிக்கை குறையவில்லை. 1951 - ல் கலந்து கொண்டோர் 
6.91 லட்சம் பேர்கள் ; 1952 - ல் இது , 8.09 லட்சமாக உயர்ந்தது . 
முந்திய வருடத்திலே தான் உழைப்பு நாட்கள் குறைவாக இழக்கப் 
பட்டிருந்தன . இந்த வருடத்தில் இது மேலும் குறைந்தது . 
1951 - ல் இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் 38.19 லட்சம் ; 1952-ல் 
இது 33.37 லட்சமாக இருந்தது . 


இவ் வருடத்தில் ஏற்பட்ட மொத்த நேர இழப்பில் மூன்றில் 
ஒரு பங்கு பஞ்சுத் தொழிலுக்கு நேர்ந்தது . மொத்த பூசல்களில் 
24 சதவீதம் இத் தொழிலில் ஏற்பட்டது . விடுமுறைப் பிரச்சினை 
யின் காரணமாக , இரு வேறு தேதிகளில் அகமதாபாத்திலுள்ள 70 
நெசவாலைகளில் செய்யப்பட்ட வேலை நிறுத்தமே இவ்வாண்டின் 
குறிப்பிடத்தக்க வேலைநிறுத்தமாகும் . ஒரு லட்சத்திற்கதிகமான 
தொழிலாளர்கள் கலந்து கொண்ட இவ் வேலை நிறுத்தத்தினால் 
2.5 லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன . 

பொறிஇயல் , 
கனிப்பொருள்கள் , உலோகங்கள் , ஓட்டல்கள் , பானம் , புகையிலை 
முதலிய தொழில்களும் , நகரசபைகளும் தொழிலாளர் அமைதி 
யைப் பொறுத்தவரை மிகுந்த முன்னேற்றத்தைக் காண்பித்தன . 
ஆனால் , சணல் ஆலைகள் , சுரங்கங்கள் , போக்குவரத்துச் சாதனங் 
கள் முதலியவைகளில் மிகுந்த அமைதியின்மை நிலவியது . 


முந்திய வருடத்தைப் போலவே , 1953 ஆம் ஆண்டிலும் எந்த 
ஒரு வேலைநிறுத்தமும் நாடு முழுவதுமோ தொழில் முழுவதுமோ 
நிகழவில்லை . 1952 - ல் 963 ஆக இருந்த வேலை நிறுத்தங்களின் 
எண்ணிக்கை 1953 - ல் 772ஆகக் குறைந்தது . பங்கெடுத்துக் 


116 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கொண்ட தொழிலாளர் தொகைகூட மிகவும் குறைந்தது .. 
1952 - ல் இது 8.09 லட்சம் ; ஆனால் , 1953 - ல் இது 4.66 லட்சமே 
யாகும் . எனினும் , இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் சற்று அதிக 
மாய் இருந்தது . 1952 - ல் இழக்கப்பட்டிருந்த நாட்கள் 33.36 
லட்சம் ; 1953 - ல் இது 33.82 லட்சம் . இதற்குப் பெரும்பாலான 
காரணம் , பர்ன்பூரில் ( Burnpur ) உள்ள இந்திய இரும்பு , எஃகு 
கம்பெனியில் (Indian Iron and Steel Co. Ltd., ) செய்யப்பட்ட 
கதவடைப்பாகும் . தொழிலாளர்கள் உழைப்புக் குறைப்பு செய்த 
தால் இக் கதவடைப்பு நேர்ந்தது . சணல் உற்பத்தி , பொறி இயல் , 
கனிப்பொருள்கள் , உலோகங்கள் , பேப்பர் , அச்சு முதலிய , 
தொழில்களிலும் , துறைமுகங்களிலும் சென்ற ஆண்டை விட 
இவ்வாண்டு , நேர இழப்பு அதிகரித்திருந்தது . மற்ற எல்லாத் 
தாழில்களிலும் நேர இழப்புச் சற்றுக் குறைவாய் இருந்தது . 

இரண்டு ஆண்டுகளாகக் குறைந்திருந்த பூசல்கள் 1954 - ல் மறு . 
படியும் அதிகரித்தன . 1953 - ல் 772 ஆக இருந்த பூசல்களின் 
எண்ணிக்கை , 1954 - ல் 840 ஆக உயர்ந்தது . இதைப்போலவே , 
கலந்துகொண்ட தொழிலாளர் தொகையும் அதிகரித்தது . 1953 - ல் 
இது 4.66 லட்சம் ; ஆனால் , 1954 - ல் , இது 4.77 லட்சமாக அதிகரித் 
தது . ஆனால் , நேர இழப்பு சற்றுக் குறைவாக இருந்தது . 1953- ல் 
33.82 லட்ச உழைப்பு நாட்கள் இழக்கப்பட்டன ; ஆனால் , 1954 - ல் 
33.72 லட்ச உழைப்பு நாட்களே இழக்கப்பட்டன . 

வழக்கம்போல் நெசவாலைகளில் மட்டுமே மிகவும் அதிகமான 
பூசல்கள் காணப்பட்டன . மொத்த பூசல்களின் எண்ணிக்கை 
840. இதில் 111 பஞ்சாலைகளிலும் , 25 சணல் ஆலைகளிலும் , 88 
வேறு நெசவாலைகளிலும் தோன்றின. 105 பூசல்கள் பொறிஇயல் 
தொழிலில் ஏற்பட்டன. மரம் , கல் , கண்ணாடி முதலிய தொழில் 
களில் 79 பூசல்கள் நிகழ்ந்தன . மிகவும் அதிகமான நேர இழப்பு 
பேப்பர் - அச்சுத் தொழிலுக்கு ஏற்பட்டது . அதற்கடுத்ததாக 
மரம் , கல் , கண்ணாடி , பஞ்சு நெசவு , சணல் நெசவு , சில்லறைத் 
தொழில்கள் ( Miscellaneous Industries ) , நிலக்கரிச் சுரங்கங்கள் , 
பொறி இயல் தொழில்கள் முதலியவற்றில் நேர இழப்புஏற்பட்டது . 
முந்தியவருடத்தோடு ஒப்பிடும்போது , பஞ்சு நெசவு , பொறிஇயல் , 
கனிப்பொருள்கள் , உலோகங்கள் , ஓட்டல்கள் , பானம் , புகையிலை , 
சுரங்கங்கள் , போக்குவரத்துச் சாதனம் முதலிய தொழில்களிலும் , 
கப்பல் துறை , துறைமுகம் , தோட்டத் தொழில்கள் ( Plantations ) 
ஆகியவற்றிலும் நேர இழப்பு அதிகரித்திருப்பதாகத் தெரிகிறது . 

காரணங்கள் வாரியாகப் பூசல்களைப் பிரித்தல் ( Diputes classified 
by causes ) : ஒன்பதாவது அட்டவணையில் 1921--54 காலப் 


தொழில் துறை உறவுகள் 


117 


பகுதியில் ஏற்பட்ட பூசல்கள் காரணங்கள் வாரியாகப் பிரிக்கப் 
பட்டிருந்தன . 


தொழிற்பூசல் நிறுத்தத் தீர்மானம் நிறைவேற்றப்படு 
வதற்கு முந்திய வருடங்களில் , தொழிலாளர்களின் 

பெரும் 
பாலான கோரிக்கைகள் கூலிகளையும் போனசையும் பற்றியே 
இருந்தன . 1921 முதல் 1938வரை எழுந்த கோரிக்கைகளில் 51.2 
சதவீதம் கூலிகளைப்பற்றியும் , 4.6 சதவீதம் போனஸ் பற்றியும் 
21.3 சதவீதம் தொழிலாளர் உறவு (personnel ) பற்றியும் , 4.4 
சதவீதம் விடுமுறை , வேலை நேரங்கள் பற்றியும் , 18.5 சதவீதம் 
வேறு விஷயங்களைப்பற்றியும் இருந்தன . போனஸ் தரப்பட 
வேண்டும் , கூலிகள் உயர்த்தப்படவேண்டும் என்ற கோரிக்கைகள் 
1932 க்குப் பிறகு மிகவும் அதிகரித்தன . 1945 வரை பூசல்களுக்கு 
அவை முக்கிய காரணங்களாக இருந்து வந்தன . 1939 முதல் 47 
முடிய விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளில் 44.1 சதவீதம் கூலிகளைப் 
பற்றியும் , 7.9 சதவீதம் போனஸ்பற்றியும் , 15.6 சதவீதம் 
தொழிலாளர் உறவு பற்றியும் , 5 சதவீதம் விடுமுறை , வேலை 
நேரங்கள் பற்றியும் , வேறுசில பிரச்சினைகளைப் பற்றியும் 
இருந்தன . 


1947 க்குப் பிறகு கூலிகளைப் பற்றிய கோரிக்கைகளின் 
சதவீதம் 29.9 ஆகக் குறைந்தது . இக் காலப்பகுதியில் எழுப்பப் 
பட்ட மற்ற கோரிக்கைகளின் சதவீதம் பின்வருமாறு : போனஸ் 
பற்றியவை 8.3 சதவீதம் , பணியாளர் உரிமைபற்றியவை 30.8 
சதவீதம் , விடுமுறை, வேலை நேரங்களைப் பற்றியவை 8.3 சதவீதம், 
மற்றவைகளைப் பற்றியவை 22.7 சதவீதம் . கூலிகளைப் பற்றிய 
கோரிக்கைகளின் சதவீதம் குறைந்ததற்குக் காரணம் , கூலிகள் 
திருத்தியமைக்கப்பட வேண்டும் என்று 1947 ஆம் ஆண்டின் 
தொழிற்பூசல் சட்டத்தின்கீழ் ஏற்படுத்தப்பட்ட தொழில் துறை 
நடுவர் நீதிமன்றங்கள் உத்தரவிட்டதேயாகும் . 


முடிவுகள் வாரியாகப் பூசல்களைப் பிரித்தல் (Disputes classified 
by results ) : பூசல்களின் முடிவுகளை ஆராய்வதும் சுவைதரக் 
கூடியதாகும் . 1921 முதல் 1954 முடிய ஏற்பட்ட பூசல்களின் 
முடிவுகள் பத்தாவது அட்டவணையில் தரப்பட்டுள்ளது . 

1939 - க்கு முன்பு 61 சதவீத பூசல்கள் வெற்றி பெறாமல் 
போயிருக்கின்றன என்பது அட்டவணையிலிருந்து தெரிகிறது . 
இக்காலப் பகுதியில் 15.9 சதவீத பூசல்களே வெற்றி பெற்றிருக் 
கின்றன . அறைகுறை வெற்றியை அடைந்த பூசல்களின் சதவீதம் 
21 ஆகும் . 1939-47 காலப்பகுதியில் , வெற்றி பெற்ற பூசல் 


அட்டவணை9 வேலைநிறுத்தங்களின்காரணங்கள்(1921--54) 


இவைகாரணமாகவிளைந்தசதவீதவேலைநிறுத்தம் 


வருடம் 


கலங் 

துகொண்ட 
வேலைநிறுத்தங் 

தொழிலாளர் களின்எண் 

எண்ணிக்கை 
ணிக்கை 

(லட்சத்தில்) 


கூலி 


போனஸ் 


பணியாளர் 

உரிமை ((Personnel) 


விடுமுறை 

மற்ற வேலைநேரங்கள்கோரிக்கைகள் 


18.9 11.5 

6.6 5.3 4.5 3.1 


2.7 6.8 4.2 3.0 


1921 1922 1923 1924 1925 1926 1927 1928 1929 1930 1931 1932 
1933 
1934) 
1935 1936 1937 


396 278 213 133 134) 128 129 203 141 148 166 118 146 159 145) 

1573 *3794 


6.00 4.35 3.01 3.12 2.70 1.96 1.31 5.06 5.31 1.96 2.03 1.28 1.64 
2,20 1.14 1.69 6.47 


4.22 
47.7 44.6 39.8 48.5 46.9 47.3 53.7 38.3 


17.2 18.0 25.3 24.0 26.1 24.2 27.9 21.7 39.0 23.0 23.5 26.3 13.0 15.11 14.5 15.3 19.3 


8.6 3.9 3.0 2.1 4.7 12.0 1.7 3.4 


0.5 1.4 2.7 1.2 2.5 1.4 0.6 1.4 0.7 1.6 


18.9 18.0 19.3 27.9 20.9 17.2 20.9 21.1 19.2 23.0 21.7 11.9 17.1 13.2 14.5 19.1 14.8 


46.6 


41.6 57.6 65.1) 67.3 62.8 61.7 61.7 


3.8 


6.8 3.8 3.2 


399 406 322 359 694 716 658" 


23.0 18.2 16.8 15.3 9.1 


4.01 4.09 4.52 2.91 7.72 5.25 5.50 7.47 19.61) 

1.84 10.5910 6.85 


5.4 2.9 3.1 4.2 1.0 1.9 


1.4 


5.3 


1938 1939 1940 1941 1942 1943) 1944 1945 1946 1947 1948 1949 1950 1951) 1952 1953 1954 


8208 


52.4 57.1 62.7 60.7 51.7 47.8 56.5 43.4 37.1 31.7 30.4 30.1 28.6 28.1 29.4 26.0 28.6 


0.7 0.6 2.8 2.5 11.4 7.7 7.6 13.4 

4.8 10.8 8.9 5.7 9.0 6.5 9.8 9.8 


6.8| 8.0 


16297 18118 12599 


12.5 17.7 17.2 19.3 28.8 23.6 22.9 28.1 


18.5 21.2 14.6 17.3 26.8 35.2 17.9 17.9 32.8 32.1 22.2 25.5: 28.5 25.2 16.4| 18.4 15.6 


5.2 


9201 


11 


81412 107014 


7.1913 


8.7 9.11 8:2 

7.8 --7.5. 

4.5 9.5 


15 


16 


6.91 8.09 4.66 
4.77 


9631 772 8401 


33.8 35.7 


17 


6.4 


35.2 


1 


2 


2 


8. 


4 


12 


33 58. 


5 


18. 


வேலைநிறுத்தம்நான்குமாநிலங்களுக்குப்பொதுவானது. ஒருவேலைநிறுத்தம்மூன்றுமாநிலங்களுக்குப்பொதுவானது. ஒருவேலைநிறுத்தம்ஐந்துமாநிலங்களுக்குப்பொதுவானது. 

வேலைநிறுத்தம்ஐந்துமாநிலங்களுக்குப்பொதுவானது. ஒருபூசலில்கோரிக்கை(என்னவென்று)தெரியவில்லை: ஆறுபூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 7இருபூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 17பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை.9பூசல்களில்கலந்து கொண்டதொழிலாளர்எவ்வளவுஎன்பதுதெரியவில்லை.10 பூசல்களில்இழக்கப்பட்டஉழைப்புநாட்கள்எவ்வளவுஎன்பது தெரியவில்லை. 


912பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 104பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 1155பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 

பூ 

சல்களில்கோரிக்கைதெரியவில்லை. பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை, 45பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 

30பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 1642பூசல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 

சல்களில்கோரிக்கைதெரியவில்லை. 


வ 


14 


15 


8 


17 


39 பூ 


120 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அட்டவணை 10 
வேலைநிறுத்தங்களின் முடிவுகள் ( 1921-54 ) 


சதவீத வேலை நிறுத்தம் 


வேலை நிறுத் 

அறை குறை 
வெற்றி 

வெற்றி 

முடிவு திட்ட 
வருடம் தங்களின் வெற்றி 

வட்டமாகத் 
பெற்றவை 

பெறாதவை 
எண்ணிக்கை 

பெற்றவை 

தெரியாதவை 


1.6 
1.4 
0.5 
0.7 
0.7 


1921 
1922 
1923 
1924 
1925 
1926 
1927 
1928 
1929 
1930 
1931 
1932 
1933) 
1934 
1935 
1936 
1937 
1938 
1939 
1940 
1941 
1942 
1943 
1944 
1945 ) 
1946 
1947 
1948 
1949 
1950 
1951 ) 
1952 
1953 
1954 


396 
278) 
213 ) 
133 
134 
128 
129 
203 ) 
141 
148 ) 
166 
118 
145 
159 
145 
157 
379 
399 
406 
322 
359 
694 


23,2 
12.4 
16.0 
17.3 
12.7 

9.4 
11.6 
13.3 
22.0 
24.4 
13.8 
11.9 
13.7 
20.1 
17.2 
19.8 
13.5 
12.8 
15.5 
26.7 
20.9 
16.8 
19.2 
18.1 
16.3 
17,1 
17,1 
18.6 
12.2 
15.8 
14.0 
20.7 
15.8 
13.9 


21.9 
9.0 
9.0 
15.9 
20,5 

9.4 
21.8 
20.3 
10.2 
14.9 
25.3 
22.7 
15.7 
15.7 
20.0 
27.3 
30.4 
32.6 
35.5 
24.8 
30.9 
24.3 
29.3 
26.6 
18.9 
16.8 
16.5 
11.4 
12.9 
10.1 
13.5 
12.3 
12.4 
9.9 


53.3 
77.2 
74,5 
66.1 
66.1 
81.2 
61.3 
63.0 
56.7 
60.1 
59.7 
62.7 
65.8. 
62.9 
60.0 
48.4 
52.2 
51.6 
45.6 
46.6 
46.0 
54.5 
43.9 
45.1 
45.1 
42.7 
38.7 
41.9 
39.1 
41.5 
40.2 
39.9 
37.1 
31.1 


2.3 
3.4 
2.1 
0.6 
1.2 
2.5 
4.8 
1.3 
2.8 
4.5 
3.4 
3.0 
3.4 
1.9 
1.9 
1.4 
4.4 
7.6 
9.3 
19,5 
21.2 
26.4 
25.9 
18.8 
19.5 
15.9 
18.0 
26.5 
30.2 


716 


6581 
8202 
16293 
18114 
12595 
9204 
8147 
10708 
9639 


77210 


84011 


1 . 
2. 


ஒரு வேலை நிறுத்தத்தின் முடிவு தெரியவில்லை . 
ஒரு வேலை நிறுத்தத்தின் முடிவு தெரியவில்லை . 


121 


தொழில் துறை உறவுகள் 


களின் சதவீதம் 18.0 ஆகவும் , அரைகுறை வெற்றி பெற்ற பூசல் 
களின் சதவீதம் 22.0 ஆகவும் உயர்ந்தது . வெற்றி பெறாத பூசல் 
களின் சதவீதம் 44.3 -க்கும் குறைந்தது . இக்காலப்பகுதியில் , 
13.4 பூசல்களுக்கு முடிவுகள் சரிவரத் தெரியாமலிருந்தது . 
1947-54 பகுதியில் வெற்றி பெற்ற பூசல்களின் சதவீதம் 1.80 
ஆகவே இருந்து வந்தது ; ஆனால் , அரைகுறை வெற்றி பெற்ற பூசல் 
களின் சதவீதம் 13.3 - க்குக் குறைந்தது . வெற்றி பெறாத பூசல் 
களின் சதவீதம் கூடக் குறைந்தது . ஆனால் , திட்டவட்டமாக முடிவு 
தெரியாமலிருந்த பூசல்களின் சதவீதம் 22.2 ஆக உயர்ந்தது . 


தொழில் உறவுகளின் குறியீட்டெண்கள் ( Index ) : தொழிற்பூசல் 
களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் தொழில் உறவுகளின் போக்கு 
பற்றி நமக்குத் தெரிவிக்கின்றன . கடந்த முப்பதாண்டுகளில் 
அகில இந்திய அடிப்படையில் தயாரிப்புத்தொழில்துறை ( manufac 
turing industry ) உறவுகளின் குறியீட்டெண்கள் யாவை என்பதைப் 
பின்வரும் பதினோராவது அட்டவணை எடுத்துக் காட்டுகிறது . 

குறியீட்டெண்கள் தாழ்வாக இருந்தால் தொழில் உறவுகள் 
நன்றாக இருக்கின்றன என்று பொருள் . ஒவ்வொரு ஆண்டும் 
உண்மையில் வேலை செய்யப்பட்டுவந்த உழைப்பு நாட்கள் எத்தனை ? 
தொழிற்பூசல்களினால் இழக்கப்பட்ட உழைப்பு நாட்கள் எத்தனை ? 
என்பதைக் குறியீட்டெண்களில் மிகையான ஏற்ற இறக்கங்கள் 
(fluctuations ) இருப்பதை நாம் ஆராய 

வேண்டும் . 

அவை 
1928 -ல் 13.4 ஆக இருக்கின்றன ; 

1935 - ல் 439.4 ஆக இருக் 
சுழல் ஏற்ற இறக்கங்களுக்கும் ( cyclical fluctuations ) 
அவை உள்ளாகி இருக்கின்றன. கடந்த முப்பதாண்டுகளில் காணப் 
பட்ட சுழல் மாற்ற 

நிகழ்ச்சிகளின் காலங்கள் ( Periods of the 
cycles ) பின் வருவன : 1927-1935 , 1935-1943 , 1943-1952 
மற்றொரு சுழல் 1952 ஆம் ஆண்டில் தொடங்கியிருக்கிறது ; சென்ற 
கால அனுபவத்தை வைத்துப் பார்த்தால் , தயாரிப்புத் தொழில் 
துறையில் தொழில் உறவுகள் 9 முதல் 10 வருட காலச்சுழல்களுக்கு 
உள்ளாகியிருப்பதாகத் தெரிகிறது . 1952 ஆம் ஆண்டில் தொடங் 


கின்றன . 


3. 35 வேலை நிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
4. 25 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை , 
5. 28 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
6. 157 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
7 . 106 வேலை நிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
8. 174 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
9 . 

88 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
10. 63 வேலை நிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 
11 . 

124 வேலைநிறுத்தங்களின் முடிவு தெரியவில்லை . 


122 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அட்டவணை 11 
தொழிற்பூசல்களின் குறியீட்டெண்கள் ( 1926-54 ) 


வருடம் 


உண்மையில் 
வேலை செய்யப் 
பட்டு வந்த 

தொழிற்பூசல் 
உழைப்பு நாட் 

கள் காரணமாக 
களின் எண் இழக்கப்பட்ட 
ணிக்கை உழைப்பு நாட்கள் 
M 

L 
( லட்சத்தில் ) 


M 


M 
L 


தொழில் உறவு 
களின் குறியீட் 
டெண்கள் 
( 1939 க்கு 
M 
L 

= 100 என்ற 
அடிப்படையில் 


463 


1926 
1927 
1928 
1929 
1930 
1931 
1932 
1933 
1934 
1935 
1936 
1937 
1938 
1939 
1940 
1941 
1942 
1943 
1944 
1945 
1946 
1947 
1948 
1949 
1950 
1951 
1952 
1953 
1954 


4338 
4382 
4341 
4453) 
4375 
4102 
4067 
4036 
4276 
4653 
4783 
5126 
5318 
5358 
5644 
6599 
6984 
7455 ) 
7720 
8087 
7083 
7961 
7222 
7448 
7663 
7762 
7856 
7736 
7924 


9 

8 ) 
298 ) 
122 
12 
24 
13 
21 
48 
10 
19 
83 
87 
49 
71 
29 
56 
23 
32 
40 


569 
14 
36 
351| 
174 
3031 
1901 

89 
478 
250 
61 
61 
108 

79 
228 ) 
124 
328 
238 
204 
59 
43 
96 
152 

64 
275 
382 


426 
523 
13 
34 
323 
160 
279 
175 ) 

82 
439 
250 
57 
56 
100 

73 
210 
115 
301 ) 
219 
188 ) 
54 . 
40 
88 
140 

60 
253 . 
531 
277 
268 


120 


158 
75 
49 


118 


28 
21 
26 
27 


301 


292 


கிய கடைசிச் சுழல் தனது காலப் பகுதி முடியும்வரை நீடிக்குமா 
அல்லது இருபதாண்டுகளில் சரித்திரம் தன்னைத்தானே மாற்றிக் 
கொள்ளுமா என்பதைப் பற்றியெல்லாம் நம்மால் சொல்ல 


தொழில்துறை உறவுகள் 


123 


முடியாது . சென்ற காலத்தோடு ஒப்பிடும்போது , தொழில் 
உறவுகள் தற்போது சுமுகமாக இருப்பதாகவே தெரிகிறது . இந்நிலை 
மேலும் முன்னேறுவதென்பது , வேலையளிப்போர் - வேலையாட்கள் 
இவர்களிடையே பரஸ்பர நல் உறவுகள் நிலவுவதைப் பொறுத் 
திருக்கிறது . 


( 5 ) பின்பற்றப்படவேண்டிய அடிப்படைக் 

கொள்கை (Basic Policy ) 
தொழிலாளர் உறவு மசோதா (Labour Relations 

Bill) : 
1950 ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் , தொழிலாளர் உறவு 
மசோதா , தொழிலாளர் சங்க மசோதா ( Trade Unions Bill) 
என்ற இரு மசோதாக்களைப் பாராளுமன்றத்தின் முன் வைத்தது . 
ஆனால் , பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் 

விளைவாக இம் 
மசோதாக்கள் தள்ளி வைக்கப்பட்டன . இம் மசோதாக்களின் சில 
ஷரத்துக்கள் வன்மையாகக் கண்டிக்கப்பட்டன ; எல்லாத்திசைகளி 
லிருந்தும் அவைகளுக்கு எதிர்ப்புகள் வந்தன . அடிப்படையான 
சில வாதங்கள் , இம் மசோதாக்கள் தொழிலாளர் நல் உறவுகளைப் 
பாழடித்துவிடும் என்று சுட்டிக்காட்டின . மசோதா சிக்கலான 
தாக , செயல்படுத்துவதில் சிரமம் தரக்கூடியதாக இருக்கிறது 
என்றும் , அதன் ஷரத்துக்கள் பூசல் தீர்த்து வைக்கும் சாதனத் 
திற்கு ( machinery of settlement ) முட்டுக்கட்டையிட்டு நெடுங்கால 
வழக்கிற்கு வழி கோலுமேயன்றி பூசல்களை விரைவில் தீர்த்து 
வைக்க மாட்டா என்றும் ஆட்சேபனை ( objection ) கூறப்பட்டது . 
பூசல்களைத் தீர்க்க முயலுகின்ற ஒல்வொரு கட்டத்திலும் , வேலை 
நிறுத்தங்களையும் , கதவடைப்புகளையும் தடைப் படுத்துகின்ற வகை 

நீதிமன்றத் தீர்ப்பு (adjudication ), நடவடிக்கைகள் 
முதலியவை அளவுக்கு மீறி வலியுறுத்தப்படுகின்றன என்பதும் , 
பரஸ்பர பேச்சுவார்த்தைகளும் கூட்டுப் பேரமும் பயனற்றதாகச் 
செய்யப்படுகின்றன என்பதும் மற்றொரு மறுப்பாகும் , பொதுத் 
தேர்தலுக்குப்பிறகு புதிய முக்கூட்டுப் பேச்சுவார்த்தைகள் நடந்த 
போது மசோதா மறுபடியும் கொண்டுவரப்படக் கூடாது என்ற 
கருத்து தெரிவிக்கப்பட்டது . ஆனால் , ஏற்கெனவே நடைமுறையில் 
இருந்துவரும் தொழிற்பூசல் சட்டத்தில் ஒருசில திருத்தங்கள் 
செய்யப்பட வேண்டும் என்று யோசனை தெரிவிக்கப்பட்டது . 
இதற்கிணங்க அச் சட்டம் 1956 - ல் திருத்தம் பெற்றது . 


யில் , 


கட்டாயத் தீர்ப்பு (Compulsory adjudication ) : தொழில் உறவு 
கள் பற்றிய அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஆதாரக் கருவியாக 
( keynote ) இருக்கவேண்டியது கட்டாயத் தீர்ப்பா அல்லது கூட்டு 


124 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பேரமா ( collective bargaining) இவையிரண்டும் 

சேர்ந்த 
ஒரு 

கலவையா என்ற பிரச்சினை மிகவும் முக்கியம் பெற்று 
வருகிறது . சென்ற உலகப்போர் வரை , கட்டாயத் தீர்ப்பு பொது 
மக்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை . உண்மையில் , ஒரு காலத்தில் 
இதை எல்லா முக்கிய தொழிலாளர் 

முக்கிய தொழிலாளர் அமைப்புகளும் தாக்கி 
வந்தன . ஏற்கெனவே சொல்லியிருப்பதைப் போன்று சென்ற 
யுத்தத்தின்போது தான் , தொழிலில் வேலை நிறுத்தங்களையும் , கத 
வடைப்புகளையும் நிறுத்துவதற்கான அவசியமும் , பூசல்களைத் 
தீர்க்கக்கூடிய விசேஷ ஏற்பாட்டைச் செய்வதற்கான அவசியமும் , 
ஏற்பட்டன . மற்ற நாடுகளைப்போல் இந்தியாவும் கட்டாயத் 
தீர்ப்பின் உதவியை நாடியது . ஆனால் , போருக்குப்பிறகு இதை 
எல்லா நாடுகளும் உதறி எறிந்தபோது , இந்தியா மட்டும் அதனை 
மேலும் கடுமையாக்கியது . 


1947 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டம் நடைமுறைக்கு 
வந்ததின் விளைவாகக்கட்டாயத் தீர்ப்பின் எண்ணிக்கை விரைவாக 
வளர்ந்ததனாலும் , தொழிலாளர் நடுவர் நீதிமன்றத்தின் (Labour 
Appellate Tribunal ) பணிகள் மிகுந்ததனாலும் , சட்டச் சார்பை 
ஒத்த நடவடிக்கைகள் (quasi- judicial processes ) அளவுக்கு மீறி 
நாடப்பட்டன . இதனால் , கட்டாயத் தீர்ப்பு ஆளப்படுவது 
குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது . 1950 ஆம் 
ஆண்டின் தொழிலாளர் உறவு மசோதாவிற்கெதிராகத்தரப்பட்ட 
முக்கியமான மறுப்புகளில் அதுவும் ஒன்றாகும் . அப்போதிருந்த 
ஒருமித்த பொதுக் கருத்து , கட்டாயத் தீர்ப்பிற்கு ஒரு பூசலை 
அனுப்பி வைப்பது என்பது கடைசியாக எடுக்கப்படக் கூடிய ஒரு 
நடவடிக்கையாக இருத்தல் வேண்டும் ; அதுவும் தவிர்க்க முடியாத 
சூழ்நிலைகளில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் ; கூட்டு பேரத் 
திற்கும் , தன்னிச்சை சமரசம் ( voluntary conciliation ) தன்னிச்சை 
மத்தியஸ்தம் (voluntary arbitration ) மூலமாகப் பரஸ்பர முறை 
யில் பூசல்களைத் தீர்த்து வைப்பதற்கும் முக்கியத்துவம் தரப்பட 
வேண்டும் என்பதாகும் . 


உள்ளுக்குள் பூசல்களைத் தீர்த்து வைத்தல் : தொழிற்பூசல் 
களைத் தீர்த்து வைப்பதற்குரிய அடிப்படைக் கொள்கை ஒன்று 
இந்தியாவில் உருவாக்கப்பட வேண்டும் . சம்பந்தப்பட்டவர்களைக் 
கட்டாயத் தீர்ப்பின் பிடிகளிலிருந்து விடுவித்து , அவர்களுக்குத் 
தன்னிம்பிக்கையும் பொறுப்புகளும் ஏற்படச் செய்து , தங்களைத் 
தாங்களே ஆண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர் 
களிடையே பரவச் செய்கின்ற வகையில் பூசல்களை உள்ளுக் 
குள்ளேயே தீர்த்துவைக்க வேண்டும் என்ற கொள்கையை நடை 


தொழில் துறை உறவுகள் 


125 


முறையில் பரிசோதித்துப் பார்ப்பது என்பது அடிப்படையாக 
இருத்தல் வேண்டும் . இத்தகைய கொள்கை நெடுங்காலத்தில் 
தொழிலின் பல துறைகளிலும் , வேலையின் பல பிரிவுகளிலும் நல்ல 
பயன்களைத் தரக்கூடியதாகும் . 


இம் முயற்சியை எடுப்பதில் இருக்கக்கூடிய ஓர் அச்சம் , வேலை 
யளிப்போர்கள் இம்முறையைத் தொழிலாளர் சங்க நடவடிக்கை 
களை நசுக்குவதற்குச் சாதகமாக ஆக்கிக்கொண்டு , நாளையோ 
அல்லது நாளை மறுநாளோ தொழிலாளர்களோடு ஒத்துழைப் 
பதை நிறுத்திவிடக்கூடும் என்பதாகும் . ஆனால் , வேலையளிப் 
போர்கள் அவ்வாறு இம்முறையைத் தங்களுக்குச் சாதகமாகத் 
துஷ்பிரயோகம் செய்து , இப் பரிசோதனையை ( experiment ) நன்கு 
மனதார 

ஆராய்ந்து வருவார்களேயானால் , இதனால் நெடுங் 
காலத்தில் தொழிலாளர்களைவிட இவர்களே பாதிக்கப்படுவர் . 
ஏனெனில் , இப் பரிசோதனை தோல்வியுற்றுக் கட்டாயத் தீர்ப்பே 
( compulsory adjudication ) மறுபடியும் நடைமுறைக்கு வருமானால் , 
இதனால் கசப்புணர்ச்சியும் மனக்குலைவும் தோன்றும் . தொழில் 
உறவுகளுக்கு இத்தகையதோர் ஊறு ஏற்படுமானால் , 

அதனால் 
என்ன 

உறவுகள் தோன்றும் என்பதை யாராலும் முன்கூட்டி 
சொல்ல முடியாது . 


அவசர நிலை சமாளிக்க ஏற்பாடு ( Provision for emergency ) : 
ஒரு கடும் நெருக்கடி ஏற்பட்டு அதனால் உட்பூசலும் குழப்பமும் 
ஏற்படும் போதோ அல்லது தொழில் நலிவுற்று அதனால் உற்பத்தி 
யும் வேலையும் ( employment ) பாதிக்கப்படும் போதோ யாது செய் 
யப்பட வேண்டும் ? இதற்குப் பதில் , அவசரகால நடவடிக்கைகள் 
எடுக்கப்படவேண்டும் என்பதாகும் . அவசர காலத்தில் , சட்ட 
மன்றமானது ( legislature ) அரசாங்கத்திற்குப் போதிய அதிகாரங் 
களை வழங்கவேண்டும் . சட்டசபைக் கூட்டம் நடைபெறாமலிருந் 
தால் , அரசாங்கம் 

அவசர சட்டத்தை ( ordinance ) பிறப்பிக்க 
வேண்டும் . நீதிபதிகளை நியமிப்பதன் மூலமோ வேறுவழிகளிலோ 
பூசல்களைத் தீர்த்துவைப்பதற்கான அதிகாரத்தை இது அரசாங் 
கத்திற்கு அளிக்கும் . இவ்வாறு , நெருக்கடிகள் சமாளிக்கப்படக் 


கூடும் . 


நாம் முக்கியமாக ஆராய வேண்டியது , அவசர நிலைமை . 
வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்றிருப்பதைவிட , முன் 
கூட்டியே அவசர நிலைமையைச் சமாளிப்பதற்கான அதிகாரங்களை 
அரசாங்கத்திற்கு வழங்கி வைப்பது நல்லதல்லவா என்பதாகும் . 
அவசர நிலைக்கான சட்டம் இயற்றப்படும்போது , ஒரு வேலை - 


126 ) 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நிறுத்தம் அல்லது கதவடைப்பு , வெறும் கூக்குரல் 

அல்லது 
வற்புறுத்தல் ( pressure ) மட்டுமே இருக்கும்போது அவசரநிலைமை 
ஏற்பட்டுவிட்டதென்று தவறாகக் கருதிக் கட்டாய மத்தியஸ்தத் 
திற்கு ஏற்பாடு செய்துவிடக் கூடாது . சமுதாயத்திற்கு நெடுங் 
கால , பரவலான இன்னல் விளைவிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டா 
லொழிய அல்லது உடனடியாகக் கவனிக்கப்படவில்லையென்றால் 
சீர்படுத்த முடியாத விளைவுகள் ஏற்படும் என்ற நிலை காணப் 
பட்டாலொழிய , அவசர கால அதிகாரங்கள் ஆளப்படக் கூடாது . 
இவ்விதச் சூழ்நிலை காணப்படும்போதுகூட மத்திய அரசாங்கமும் 
சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கமும் ஒன்றை ஒன்று கலந்து 
ஆலோசனை நடத்தவேண்டும் ; அவசரகால அதிகாரங்களை ஆள் 
வதற்கு முன்னால் இவ்விரு அரசுகளும் நிலைமை பற்றித் தீரக் 
கேட்டறிய வேண்டும் . 


தொழில் அளவிலேயே பூசல்களைத் தீர்த்து வைக்க முடியும் 
என்ற நம்பிக்கை உடையவர்கள் , இம்முறை ஒவ்வொரு தொழிலி 
லும் ஆளப்பட முடியும் என்பதை மறுப்பின்றி ஒப்புக் கொள்வர் . 
இதனால் , தீர்ப்புக்குச் செல்ல வேண்டிய அவசியமே எழாது . 
தனியார் துறையாகவோ பொதுத்துறையாகவோ எந்த ஒருமாநில 
மாகவோ இருந்தாலும் சரி , அதில் செயல்படுவதற்கு , பரிசோதனைக் 
காலத்தில் (trial period ) மத்திய அரசாங்கத்திற்கு அவசரகால 
அதிகாரங்கள் வழங்கப்படலாம் . அப்போதுகூட , சம்பந்தப்பட்ட 
வர்களோடு ஆலோசனை 

செய்யப்பட்ட பிறகே நடவடிக்கை 
எடுக்கப்பட வேண்டும் ; இவ்வாறு தலையிடுவது என்பது தவிர்க்க 
முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே செய்யப்படவேண்டும் . 


தொழில் அளவில் பூசல்களைத் தீர்த்துவைத்தல் (Settlement at 
industry level ) கட்டாயத் தீர்ப்பு கைவிடப்பட வேண்டும் 
என்றால் , வேலையளிப்போர்களும் அரசாங்கமும் தொழிலாளர் 
சங்கத்தின் உரிமைகளை அங்கீகரிப்பதன் மூலம் ஒவ்வொரு கட்டத் 
திலும் தொழில் அளவில் பூசல்கள் தீர்த்து வைக்கப்படுவதை 
ஊக்குவிக்க வேண்டும் . கூட்டுச் சாதனம் ( joint machinery ) 
வெற்றிகரமாக இயங்குவதற்குரிய நல்ல வாய்ப்புகளும் தரப்பட 
வேண்டும் . சா தனத்தால் ஒரு பூசல் தீர்க்கப்படவில்லை 
என்றால் , அது சமரசசபைகளுக்கு (conciliation boards) அனுப்பி 
வைக்கப்படவேண்டும் . அங்கேயும் அது 

தீர்க்கப்படவில்லை 
என்றால் , 1919 ஆம் ஆண்டின் பிரிட்டிஷ் தொழில் வழக்குமன்ற 
சட்டத்தின் ( British Industrial Courts Act ) கீழ் ஏற்பாடு செய்யப் 
பட்டிருப்பதைப் போன்று , ஒரு விசாரணை நீதிமன்றம் அல்லது ஒரு 
தொழில் வழக்கு மன்றம் ( Industrial - Court ) அமைக்கப்பட்டு 


127 


தொழில்துறை உறவுகள் 


அதற்கு அப் பூசல் அனுப்பி வைக்கப்படவேண்டும் . இது செய்யப் 
பட்டால் , தொழிலாளர்கள் தங்களுக்குள் ஒரு 

வலிவான 
அமைப்பை ஏற்படுத்துவதோடன்றி , தொழிலாளர்களோடு ஓர் 
உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையென்றால் , தொழிலில் 
அமைதி நிலவாது என்று வேலையளிப்போர்களும் உணர்வர் . வேலை 
யளிப்போர்கள் நிதானமற்று ஆட்பலத்தில் இறங்கினாலொழிய 
ஒருசில சமயங்களில் மட்டுமே நேரடி நடவடிக்கை (direct action ) 
நிகழமுடியும் . 


தன்னிச்சை மத்தியஸ்தம் ( Voluntary arbitration ) : கூட்டுச் 
சாதனத்தால் பூசல்களைத் தீர்க்க முடியவில்லையென்றால் , இவற்றை 
மத்தியஸ்தத்திற்கு அனுப்பிவைக்கச் சம்பந்தப்பட்டவர் ஒப்புக் 
கொள்ளவேண்டும் ; மத்தியஸ்தத்தின் முடிவு இவர்களைக் கட்டுப் 
படுத்துவதாக இருக்கவேண்டும் . தங்களது நலன்களைக் கருதித் 
தொழிலாளர்களும் வேலையளிப்போர்களும் தீர்க்கப்படாமலிருக் 
கின்ற பூசல்களைத் தன்னிச்சை மத்தியஸ்தத்திற்கு அனுப்பிவைக்க 
முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது நல்லது . 


தீர்க்கப்படாத பூசல்கள் : தீர்க்கப்படாத ஒரு பூசலை ஒரு வேலை 
நிறுத்தமோ அல்லது கதவடைப்போ தீர்த்து வைக்கட்டும் என்று 
சொன்னால் , அதனால் அச்சம் ஏதும் ஏற்படத் தேவையில்லை . 
உற்பத்தி நிறுத்தத்தால் ( production stoppage ) விளையக்கூடிய 
பெரும் இழப்பையும் , வேலைநிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை 
யும் (risk ) தவிர்க்க வேண்டும் என்ற வேட்கை , வேறெந்த 
முறையையும்விட , ஒப்பந்தத்தையும் உடன்படிக்கையையும் 
ஏற்படுத்துவதற்கு மிகவும் உதவக் கூடியதாகும் . ஒவ்வொரு தரப் 
பினரும் பல சலுகைகளை எதிர்பார்க்கின்றனர் என்றாலும் , 
சொந்த நலனை முன்னிட்டுப் பூசலைத் தீர்த்துவைப்பதில் குறியாக 
இருக்கின்றனர் . 


கூட்டு உடன்படிக்கைகள் ( Collective agreements) மிகுந்த நீதி 
மன்ற நடவடிக்கைகள் மூலமாக 

அமல் செய்யப்படக்கூடிய 
சட்டபூர்வமான முறையைவிட , பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு 
ஏற்படக்கூடிய உடன்படிக்கையே மனச்சான்றுக்குட்பட்டு அனு 
சரிக்கப்படுவதாகவும் , இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்துவதாக 
அவர்களாலேயே கருதப்படுவதாகவும் இருக்கிறது . ஒருவருக் 
கொருவர் விட்டுக்கொடுப்பதனால் 

விளைவதே கூட்டு உடன் 
படிக்கைகள் . உடன்படிக்கையில் கையெழுத்திடும்போது வேலை 
யளிப்போன் தொழிலாளர்களது நியாயமான கோரிக்கைகளை 
ஒப்புக் கொள்கிறான் ; சட்டங்களையும் , ஒழுங்குகளையும் பின்பற்று 


128 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேனென்று தானாகவோ அல்லது தனது பிரதிநிதிகள் மூல 
மாகவோ வேலையளிப்போன் வாக்குறுதி அளிக்கிறான் . இதைப் 
போலவே , தொழிலாளர் சங்க பிரதிநிதி தொழிலாளர் சார்பில் 
வாக்குறுதி அளிக்கிறான் . விரிவான பேச்சுவார்த்தைகளுக்குப் 
பிறகு உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் . நிலவுகின்ற சூழ்நிலை 
யில் இவ்வுடன்படிக்கை மிகவும் சிறந்ததென்று இருதரப்பினரும் 
ஒப்புக் கொள்ளுகின்றனர் . 


தடுப்பு முறைகள் ( Preventive measures ): பரஸ்பர உடன்பாடு , 
கூட்டுபேரம் , தன்னிச்சை மத்தியஸ்தம் ஆகியவற்றை ஊக்குவிக்க 
அரசாங்கம் எடுத்துக் கொள்கின்ற முயற்சியைப் பயனளிக்குமாறு 
செய்து , தொழில் அமைதியை ஏற்படுத்துவதில் தடுப்பு முறைகள் 
எவ்வளவு முக்கியமானவையாக உள்ளன என்பதற்குச் சற்று 
விளக்கம் தேவை . பரஸ்பர பேச்சவார்த்தைகளின் இறுதிக் கட்ட 
மான சமரசத்தையும் ( conciliation ) சேர்த்து , எல்லா நிலைகளி 
லும் பூசல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது மிகவும் வலி 
யுறுத்தப்பட வேண்டும் . சமரச முறை ( conciliation machinery ) 
மிகவும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்ற நாடுகளில் , சமரச 
அதிகாரி , பூசல்கள் இல்லாத வேளைகளில்கூடத் தொழிலாளர் 
சங்கத் தலைவர்களோடும் , வேலையளிப்போர்களோடும் தொடர்பு 
கொண்டு , பூசல்களை எழுப்பக்கூடிய விஷயங்களைப்பற்றிப் பேச்சு 
வார்த்தைகள் நடத்திவருகிறார் . பூசல்களைத் தவிர்ப்பதற்கு இப் 
பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளவையாக உள்ளன . 
அடியிற் காண்பவை சமரச முறையின் கடமைகளாக இருத்தல் 
வேண்டும் 


1. ஆரோக்கியமான தொழிவ் உறவுகள் வளர்வதை ஊக்கு 

வித்தல் . 


2. இயல்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் 

திற்கும் ஊக்கமளித்தல் . 


மத்தியஸ்தத் 


3 . 


தன்னிச்சை உடன்படிக்கைளைப் ( voluntary agreements ) 
பதிவு செய்தல் . 


பொதுநலம் ( Public interest ) : சென்ற சில ஆண்டுகளில் ஓர் 
உண்மை தெளிவாகியிருக்கிறது . கூட்டுபேரம் ஒரு நல்ல முறை 
யாக இருக்க முடியும் என்பது , தங்களுக்குள்ளே கூட்டுறவு 
தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று தொழிலாளர்களும் , நிர்வாகி 
களும் விகும்புவதையும் , அதை நீடித்து இருக்கச் செய்வதற்கு 


தொழில் துறை உறவுகள் 


129 


அவர்களிடமுள்ள சக்தியையும் பொறுத்திருக்கிறது . தொழி 
லாளர்களோ நிர்வாகிகளோ தங்களிஷ்டம்போல் விருப்பங் 
களைச் செயல்படுத்தக்கூடாது . சமூகத்திற்கு ஒவ்வாத வகையில் 
அளவுக்கு மீறிய கோரிக்கைகளை அவர்கள் கூட்டுபேரத்தின் மூலம் 
கட்டாயப்படுத்தவும் கூடாது . பூசலோடு தொடர்பானவர்கள் , 
சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சொல்லுவதைப்போன்று , 
தொழில் உறவுகளைப்பற்றிய மிகவும் நாகரீகமான ஒரு கருத்தினைக் 
கொண்டு , பூசலில் ஈடுபடுவதைவிடப் , பேச்சுவார்த்தை நடத்து 
வதற்கே தயாராயிருத்தல் வேண்டும் என்று தொழில் துறை ஜன 
நாயகம் விரும்புகிறது . 


நல்ல பரஸ்பரப் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் 
என்ற உணர்வு இந்தியாவில் இல்லை . எப்போதும் முடிவு பெறாம் 
லிருக்கின்ற பூசல்களைப் பற்றி விவாதிப்பதற்குத் தாங்கள் அடிக்கடி 
இழுக்கப்படக்கூடாதென்று பல நிர்வாகிகள் கருதுவதாலும் , 
தங்களுடைய குறைபாடுகள் ஏதாவது ஒரு மட்டத்தில் விரைவில் 
களையப்படவேண்டும் என்று தொழிலாளர்கள் பொறுமையற் 
றிருப்பதனாலுமே இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது . பூசல்களைத் தீர்ப் 
பதற்கு இச் சுலபமான முறையைப் பின்பற்றி நலம் பெறத், தொழி 
லாளர்களோ வேலையளிப்போர்களோ தங்களைத் தயார் செய்து 
கொள்ளவில்லை . இம் முறைக்குத் தேவைப்படுவது பரஸ்பரப் 
பேச்சுவார்த்தையின் 

வெற்றியில் நம்பிக்கை வைப்பதாகும் 
நன்னம்பிக்கையோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கு 
இரு தரப்பினரும் தங்களைத் தயார் செய்து கொள்ளவேண்டும் . 


நல்லெண்ணத்தின் அவசியம் ( Need for goodwill ) : கூட்டு 
பேரத்தின் வெற்றியானது , பரஸ்பர உடன்பாடு அடைவதற்குரிய 
திறமையைப் பொறுத்திருக்கிறது . உடன்படிக்கைகள் செய்யப் 
பட்டபிறகு , இருதரப்பினரும் அவற்றை விசுவாசத்தோடு ஒப்புக் 
கொண்டு முறையாகச் செயல்படுத்த வேண்டும் . வேலையளிப்போர் 
களின் உதவியையும் கூட்டுறவையும் கொண்டு உற்பத்தித் 
தரத்தை ( standard of production ) உயர்த்துவது தங்களது 
கடமை என்பதைத் தொழிலாளர்கள் உணரவேண்டும் . அப்போது 
தான் , கூலி . உற்பத்தி , இலாபம் ஆகியவற்றினிடையே தக்க 
தொடர்பு ஏற்பட முடியும் . நல்லெண்ணம் , பொது அறிவு முதலிய 
வற்றை அடிப்படையாகக் கொண்ட மனித உறவுகளைப்போலவே 
தொழில் உறவுகளும் இருக்கின்றன . சம்பந்தப்பட்டவர்கள் 
பின்பற்றவேண்டிய முறைகள் , நல்லெண்ணத்தையும் கூட்டுற 
வையும் , அவசியமேற்பட்டால் முயற்சியையும் , தோல்வியையும் 
அடிப்படையாகக் கொண்டிருத்தல் வேண்டும் . 


9 


130 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 6 ) தொழிலாளர் உறவுத்துறை அலுவலர்களின் 

பணிகள் 
( The Role of Personnel Officers) 


தொழில் நல்லுறவுகளின் அவசியம் : உற்பத்தியின் வேகத்தை 
அதிகப்படுத்துவதற்குத்தொழில் நல்லுறவுகள் அவசியம் என்பதும் , 
தொழில் அமைதி பாதுகாக்கப்படவேண்டும் என்பதும் அண்மைக் 
காலங்களில் சிறந்த முக்கியத்துவம் தரப்பட்டு வந்துள்ளன . 
இதன் விளைவாக , வேலையளிப்போன் - வேலையாள் ஒற்றுமையை 
யும் ஒத்துழைப்பையும் வளர்ப்பதற்கான வழிமுறைகள் ஆராயப் 
பட்டு வருகின்றன . இது , ஒரு தொழிலிலுள்ள இவ்விரு சாராரின் 
உறவில் மனித அம்சத்தை ( human - element ) பாதுகாப்பதைப் 
பொறுத்திருக்கிறது . இதன் தொடர்பாகப் பல முன்னேற்ற நாடு 
களில் , இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்குப்பிறகு , குறிப் 
பாக முதல் உலகப்போருக்குப்பிறகு , பல அறிவியல் ஆராய்ச்சிகள் 
செய்யப்பட்டிருக்கின்றன . இவ் வாராய்ச்சிகளின் விளைவாகத் 
திறமையையும் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும் என்பது பல் 
வேறுநாடுகளிலுள்ள வேலையளிப்போர்களையும் அரசாங்கங்களையும் 
கவர்ந்திருக்கிறது . உற்பத்தியின் தரத்தையும் அளவையும் அதிகப் 
படுத்துகின்ற வகையில் தாங்கள் திறமையாக உழைத்தால் ஒழிய 
இலாபத்தில் கூடுதலான பங்கு கேட்டு அடிக்கடி கிளர்ச்சி செய்ய 
முடியாது என்று தொழிலாளர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் . 
அவ்வாறு உழைத்தால் தான் , உயர்ந்த வாழ்க்கைத் தரத்தையும் , 
சமூகப் பாதுகாப்பு உதவிகள் (social security benefits ) , குறைந்த 
வேலை நேரங்கள் போன்ற வசதிகளையும் பெறுகின்ற தகுதியை 
அவர்கள் உடையவராவர் . 

அறிவியல் நிர்வாகத்தின் ( Scientific management ) முக்கியத் 
துவம் : தொழில் அமைதியைக் காத்துவருவதற்கும் , தொழி 
லமைப்பில் ( industrial system ) பங்காளிகளாக ( partners) கருதப் 
படுகின்ற தொழிலாளர்களின் நலன்களைக் கவனித்துக் கொள் 
வதற்கும் , தொழிலாளர்உறவு அலுவலர்களும் ( personnel officers ) , 
தொழிலாளர் நல அலுவலர்களும் ( welfare officers ) நியமிக்கப்பட 
வேண்டும் என்று பொதுத்துறையிலும் ( public sector ) , தனியார் 
துறையிலும் மிகவும் உணரப்பட்டிருக்கிறது . 500 அல்லது அதற் 
கதிகமான தொழிலாளர்கள் வேலைசெய்து வருகின்ற ஒவ்வொரு 
தொழில் அல்லது தொழிற்சாலையில் , ஒரு தொழிலாளர் நல 
அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்று 1948 ஆம் ஆண்டின் 
தொழிற்சாலை சட்டம் சொல்கிறது . வேறு தொழில்களில் இந் 
நல அலுவலர்களை நியமிப்பதற்குச் சட்டபூர்வமான கட்டாயம் 


தொழில் துறை உறவுகள் 


131 


இல்லை என்றாலும் , எல்லாத் தொழில்களிலும் அறிவியல் முறை 
யான நிர்வாகத்திற்கு ( scientific management ) உதவியளிக்க 
இவர்களும் தேவை என்பது மிகவும் உணரப்பட்டு வருகிறது . 


அடிப்படைக் காரணிகள் ( Basic factors ) , உற்பத்தித் தொழி 
லில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் தொகுதியை நிர்வாகம் செய் 
வதற்குரிய கலையையும் முறையையும் அறிவியல் முறை நிர்வாகம் . 
கற்றுக் கொள்கின்றது . 

நிறுவனத்தில் வேலைக்கமர்ந் 
திருக்கும் நபர்கள் , மற்றவர்களைப்போலவே சட்டபூர்வமான 
விருப்பங்களையும் , குறிக்கோள்களையும் , திறமைகளையும் பெற்ற 
மனிதப்பிறவிகளாவர் என்பதே இதன் அடிப்படைத் தத்துவ 
மாகும் . உற்பத்தி நடவடிக்கைகளில் அவர்கள் ஒரு சாதனமாக 
ஆளப்படுகின்றார்கள் என்றாலும் , இறுதியில் அவர்கள் பங்குதாரர் 
களாகவும் , நுகர்வோர்களாகவும் ( consumers ) சமுதாயத்தில் 
இருக்கின்றனர் . சமூக அமைப்பின் ஓர் அங்கமாகத் தொழில் 
நோக்கப்பட வேண்டுமேயன்றி , ஒரு தனிப்பட்ட அமைப்பான 
தன்று என்பது , அறிவியல் நிர்வாகத்தின் மற்றொரு அம்சமாகும் . 
மகிழ்ச்சியும் , மனநிறைவும் உள்ள தொழிலாளர்களைக் கொண்டு 
தான் தொழில் வளரமுடியும் என்று நினைத்து , தொழிலாளர் 
நலன்களைத் தங்களது நலன்களாகக் கருதுகின்றாற்போல் வேலை 
யளிப்போர்களின் நோக்கத்தை மாற்றுகின்ற இயல்பினை இந்த 
அடிப்படைக் காரணிகள் பெற்றிருக்கின்றன . தொழில் நிறு 
வனத்தைத் திறமையாகவும் , இலாபகரமாகவும் நடத்தி வருவதில் 
அவைகளுக்குப் பொதுமக்களின் ஆதரவும் அனுதாபமும் மேலும் 
இருக்கவேண்டும் . 


தொழில் கட்டமைப்பின் ( Industrial Structure ) பகுதிகள் : 
மனிதர்கள் , மூலப்பொருள்கள் ( materials ) என்ற இரு வகையான 
சாதனங்கள் ஒரு தொழில் திட்டத்தில் காணப்படுகின்றன . சடப் 
பொருள்கள் ( material resources ) , அறிவியல் , தொழில் நுட்ப 
நிபுணர்களால் முறைப்படுத்தப்படுகிறது . தரத்தையும் , விலையை 
யும் மனத்தில் கொண்டு பொருள்களை மிகவும் 

சிக்கனமாக 
உற்பத்தி செய்யவேண்டியது அவர்களது பணி . மனித சாதனங் 
களைப் ( human resources ) பாதுகாத்து , தொழிலாளர்களது உடல் 
நிலைக்கு எந்தவிதக் கெடுதலும் நேராத வகையில் , அனாவசியமாக 
அவர்களது வேலைப்பளுவை அதிகப்படுத்தாத வகையில் , அவர் 
களுடைய திறமையைச் சீராக இருக்கச் செய்வது தொழிலாளர் 
உறவு நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களது 

பொறுப் 
பாகும் . இங்கிலாந்து , அமெரிக்கா போன்ற முன்னேற்ற நாடு 

தொழிலாளர் உறவு நிர்வாகத்திற்குரிய பயனுள்ள 


களில் , 


132 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


திட்டத்தை உருவாக்குவதற்கு , முறையான , அறிவியல் ஆராய்ச்சி 
கள் செய்யப்பட்டு வருகின்றன . ஆனால் , இந்தியாவில் இதைப் 
பொறுத்தவரை போதிய முன்னேற்றம் ஏற்பட வில்லை . 


தொழிலாளர் உறவு நிர்வாகமானது , சமூகத்தின் நீதி , 
நேர்மை கருத்துகளுக்கேற்பத் தொழிலில் திறமையையும் , சிக்கனத் 
தையும் ஏற்படுத்தும் என்பதையும் , தொழில் திட்டத்திலுள்ள 
பல்வேறு வகுப்பினரின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உத்தர 
வாதம் அளிக்கும் என்பதையும் நாம் அறிய வேண்டும் . இந் 
நிர்வாகத்தின் கொள்கை உறுதியாகவும் , நெகிழ்வானதாகவும் 
இருந்து அதன் விளைவாக ஒரு மனித நோக்கம் பரிணமிக்க 
வேண்டும் . தொழிலில் தாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம் , 
என்ற உணர்வைத் தொழிலாளர்களிடம் உருவாக்குவதன் மூலமும் , 
தங்களது பணியினை இன்முகத்துடனும் திறமையுடனும் ஆற்று 
வதன் மூலமும் தொழிலாளர் உறவு அலுவலர்கள் , தொழிலாளர் 
களின் ஆளுமையை (personality) பெரிதும் வளர்ப்பதற்குப் 
பயனுள்ள கருவிகளாக இருக்கின்றனர் . எனவே , ஒருவரைப் புரிந்து , 
கொள்கின்ற இயல்பான அறிவும் , ஒரு தொழிற்சாலை அல்லது 
தொழிலில் இயங்கி வருகின்ற பல்வேறு சக்திகளை ஒன்றோ 
டொன்று இணைப்பதற்குத் தேவையான ஆற்றலும் , திறமையும் ஒரு 
தொழிலாளர் உறவு அலுவலருக்கு இன்றியமையாததாகும் , 
மிகவும் சிக்கலுள்ளவையாகவும் , சுற்றுவழி (round - about ) முறை 
களாகவும் மாறியிருக்கின்ற விதவிதமான நடவடிக்கைகளைஎயுடைய 
தற்போதைய உஉற்பத்தித் திட்டத்தைப் பொறுத்தவரை 
உண்மையே . 


பணிகள் : மனித சாதனங்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப் 
படுவது முதல் , அவை வேலையிலிருந்து ஓய்வு பெறுகின்றவரை , 
அவைகளோடு தொழில் உறவு நிர்வாகம் தொடர்பு கொண்டிருக் 
கிறது . உரியவேலைக்கு உரிய ஆளைத் தேர்ந்தெடுப்பதுடன் , இவ் 
வலுவலரின் பணி தொடங்குகிறது . வேலைக்குகந்த ஆளைக்கண்டு 
பிடிப்பதோடு மட்டும் அவரது பணி நின்றுவிடுவதில்லை ; அவனை 
இன்முகத்தோடு இருக்கச் செய்வதும் , அவனிடம் உள்ள அரிய 
திறமைகளை வெளிக்கொணர்வதற்குரிய வாய்ப்புகளையும் ஒத்து 
ழைப்பையும் அவனுக்கு நல்குவதும் அவரது பணியாகும் . ‘ தொழி 
லுக்குள் பயிற்சி பெறுவது என்பது , ஒரு நிலையிலிருந்து மற்றொரு 
நிலைக்குத் தாங்கள் உயர்ந்து செல்வதற்கு உதவி அளிக்கிறது 
என்பதைப் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உணர 
வேண்டும் . உற்பத்தியைப் பெருக்குவதற்குத் தேவையான ஊக்கத் 
தையும் , தூண்டுகோலையும் அது அளிக்கிறது . இவ் விஷயத்தில் 


தொழில் துறை உறவுகள் 


133 


அடிக்கடி ஆய்வுகள் நடத்திப்பரஸ்பர நன்மை உண்டாகின்ற வகை 
-யில் வேலையாள் - நிர்வாகி உறவையும் , நல்லெண்ணத்தையும் 
வளர்ப்பது இந் நிர்வாகத்தின் கடமையாகும் . நட்புறவுகளையும் , 
பரஸ்பர நம்பிக்கையையும் , கூட்டுணர்வையும் வளர்க்கின்ற வகை 
யில் , தொழில் தகராறுகளையும் பூசல்களையும் தவிர்ப்பதென்பது 
ஒரு பெரும் பிரச்சினையாகும் . தொழிலானது அதைச் சந்தித்துச் 
சமாளிக்க வேண்டியிருக்கிறது . அவை கடுஞ்சிக்கலான பிரச்சினை 
களாக இருக்கின்றன என்றாலும் , தொழிலாளர் அணி மனநிறை 
வோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்றால் , அவை 
திருப்திகரமாகத் தீர்க்கப்பட்டு விடவேண்டும் . 


இந்தியாவில் முன்னேற்றம் : தொழிலாளர் உறவு நிர்வாகம் , 
இந்தியாவில் சாதகமற்ற சூழ்நிலைகளில் தொடங்கிற்று . 1920 ஆம் 
ஆண்டில் , தொழிலாளர்கள் தொழிலாளர் சங்க இயக்கத்தை 
அமைக்க முயன்றபோது , வேலையளிப்போர்கள் அதை அவ்வளவாக 
விரும்பவில்லை . தங்களுக்குக் கீழ்ப்பட்டவர்கள் என்று கருதிய 
தொழில் உறவு அலுவலர்களை , தங்களது உத்தரவுகளை அமல் 
செய்வதற்காக வேலையளிப்போர்கள் நியமித்தார்கள் . தொழி 
லாளர் நலன்களைக் கண்கொண்டு பார்க்கும்போது அவ்வுத்தரவுகள் 
நியாயமானவையா , முறையானவையா என்பதைப்பற்றியெல் 
லாம் அவர்கள் கவலைப்படவில்லை . இந்த அலுவலர்களும் தங்களை , 
நிர்வாகத்தின் ஓர் அங்கமெனக் கருதி வந்தனர் ; எனவே , தொழி 
லாளர் பற்றிய பிரச்சினைகளில் பாரபட்சமின்றி அவர்களால் 
நடந்துகொள்ள முடியவில்லை . தொழிலாளர் சங்கங்களோடு 
நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கோ அவைகளின் கருத்துகளைப் 
புரிந்துகொள்வதற்கோ அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை . 
இதனால் , தொழிலாளர் சங்கங்கள் இவ்வலுவலர்களைச் சந்தேகத் 
துடனும் , அவநம்பிக்கையுடனும் நோக்க வாரம்பித்தன . தொழி 
லாளர்களது நடவடிக்கைகளைப் பற்றி வேலையளிப்போர்களுக்கு 
அறிவிக்கக்கூடிய ஏஜண்டுகளாக இவ் வதிகாரிகள் கருதப் 
பட்டார்கள் . 


எனினும் , தொழிலாளர் உறவு நிர்வாகத்தின் பணிகளையும் , 
நோக்கத்தையும் பற்றிய வேலையளிப்போர்களது போக்கில் ஒரு 
நல்ல மாறுதல் தற்போது காணப்படுகிறது . சட்டத்தின் விதி 
களைத் திருப்திப்படுத்துகின்ற காரணத்திற்காகவோ தொழி 
லாளர் சட்டங்களைப்பற்றிய குறிப்பேடுகளையும் , செய்திகளையும் 
வைத்திருப்பதற்காகமட்டுமோ இவ்வலுவலர்களை நியமிக்கின்ற 
வேலையளிப்போர்கள் , தொழிலாளர் உறவு நிர்வாகச் சாதனத்தின் 
உண்மையான சிறப்பை உணராதவர் ஆவர் . தொழில் , தொழி 


134 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினை கள் 


லாளர் நலன்களைக் கருதிப் பாரபட்சமற்ற முறையில் பணிபுரிந்து 
வருவதற்குரிய வாய்ப்புகள் இந்த அலுவலர்களுக்குத் தரப்பட் 
டால் தான் , இந் நிர்வாகச் சாதனம் பயனுள்ளதாக 
முடியும் . 


இருக்க 


மேலும் , ஒரு பூசல் எழும்போது மட்டுமே இவ்வலுவலர்களின் 
பணிகள் நாடப்படுகின்றன : அதற்கு முன்பு அவர்களது உதவி 
பற்றி நாம் நினைப்பதில்லை . பூசல்களைத் தீர்த்துவைப்பதற்கு 
அவர்கள் உதவியாக இருக்கின்றார்கள் என்றாலும் , அவர்களை நாம் 
சரிவரப் பயன்படுத்தினால் , பூசல்கள் நிகழாமல் தடுப்பதற்கு அவர் 
கள் மிகவும் உதவியாக இருப்பர் . தொழிலாளர்களோடு அடிக்கடி 
தொடர்புகொண்டு , நிர்வாகிகளின் கொள்கைபற்றி அவர்களுக்கு 
விளக்கிச் சொல்வதன் மூலமும் , பல்வேறு திட்டங்கள் செயல்படுத் 
தப்படுமானால் அதற்குத் தொழிலாளர்களது எதிர் நடவடிக்கை 
( reaction ) என்னவாக இருக்கும் என்பதைப்பற்றி வேலையளிப் 
போர்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமும் , இந்த அலுவலர்கள் 
பூசல்களின் தன்மையையும் எண்ணிக்கையையும் தொழில்களில் 
பெரிதும் கட்டுப்படுத்த முடியும் . 


இந்த அலுவலர்களைப்பற்றி வேலையளிப்போர் கருத்தில் 
மாறுதல் ஏற்பட்டிருப்பதைப்போலவே , தொழிலாளர் கருத்தி 
லும் இதைப் போன்றதொரு மாறுதல் தோன்றியுள்ளது . இவர் 
களின் மூலம் தங்களது பெரும் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டா 
லும், சிறு பிரச்சினைகளாவது தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை தொழி 
லாளர்கள் மனத்தில் அரும்புவதற்கேற்ற வகையில் கடமைகளும் 
பணிகளும் இந்த அலுவலருக்குத் தரப்பட வேண்டும் . எத்தகைய 
பணிகள் இவர்களுக்குத் தரப்பட்டால் , தொழிலாளர்கள் இவர் 
களைத் தவறாகக் கணக்கிட்டு இவர்கள் மீது நம்பிக்கை இழப்பரோ , 
அத்தகைய பணிகள் இவர்களுக்குத் தரப்படாதவாறு வேலையளிப் 
போர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் . உதாரணமாக , நடுவர் 
நீதிமன்றத்திற்கு முன்னால் , தொழிலாளர்களுக்கு எதிராக , 
நிர்வாகிகளின் சார்பில் தொழில் உறவு அலுவலர் நிறுத்தப்படக் 
கூடாது . இவரும் தொழிற்சாலை எல்லையினுள் தொழிலாளர் 
களோடு தொடர்பு கொள்வதோடு மட்டும் திருப்தி அடைந்து 
விடக்கூடாது ; மாறாக , அவர்களது சமூக , குடிமை , வாழ்க்கை 
நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு ஆலோசனையும் , அறிவுரையும் 
தந்துவர வேண்டும் . 


வெற்றிக்குத் தேவையானவை : தொழிலாளர் உறவு நிர்வாகச் 
சாதனம் தொழிலாளர் நல அலுவலர் உருவில் இருந்தாலும் சரி 


தொழில் துறை உறவுகள் 


135 


அல்லது , குறிப்பாகத் தொழிலாளர் உறவு அலுவலர்கள் உருவில் 
இருந்தாலும் சரி , அது வெற்றி பெறவேண்டும் என்றால் , அடியிற் 
கண்ட நிபந்தனைகள் கடைப்பிடிக்கப்படவேண்டும் . 

1. தொழில் உறவு அலுவலர்களை நியமிக்கின்ற வேலையளிப் 
போர்கள் , அவர்களைத் தங்களது உத்தரவுகளைச் செயல்படுத்து 
கின்ற ஏஜண்டுகள் என்றோ தங்களுக்குக் கீழ்ப்பட்டவர்கள் 
( subordinates ) என்றோ கருதக்கூடாது . அவர்களது ஆலோசனையை 
இவர்கள் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ; அவர் 
களது கருத்துகளுக்கு , இவர்கள் தங்களது சிந்தனைகளில் முக்கியத் 
துவம் தரவேண்டும் . 


2 . 


இவ்வலுவலர்கள் இருவித பணிகளைச் செய்ய வேண்டி 
யிருக்கிறது . தொழிலாளர்களது குறைபாடுகளையும் கோரிக்கை 
களையும் பற்றி வேலையளிப்போர்களுக்கு எடுத்துச் சொல்வதோடு , 
நிர்வாகத்தினரின் கொள்கைகள் பற்றித் தொழிலாளர்களுக்கு 
விளக்கிச் சொல்வதும் இவர்களது பணியாகும் . அப்போது தான் 
வேலையளிப்போர்களும் , வேலையாட்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து 
கொள்வர் ; அவர்களிடையே நல்ல தொழில் உறவுகளும் நிலவும் . 
இவ்வலுவலர்கள் தொழிலாளர் சங்கங்களோடும் , வேலையளிப் 
போரது அமைப்புகளோடும் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்க 
வேண்டும் . தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கும் , வேலையளிப்போர் 
களுக்குமிடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போதெல்லாம் 
அவர்கள் அருகில் இருந்து , தொழிலோடு தொடர்பான பிரச்சினை 
களைப்பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி , அப் பேச்சுவார்த்தை 
கள் மூலம் நியாயமான முடிவுகளும் , உடன்படிக்கைகளும் உருவா 
வ்தற்கு உதவியாக இவ்வதிகாரிகள் இருக்க வேண்டும் . தொழி 
லாளர் , வேலையளிப்போர் நலன்களுக்காகச் செயல்படுகின்ற முழுச் 
சுதந்திரத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் . 

3. இந்த அலுவலர்கள் தொழிலமைப்பின் ஒரு பகுதியாக 
இருக்கின்றார்கள் என்றாலும் , கருத்து வேறுபாடுகளை அகற்று 
வதிலும் , தொழில்களில் அன்றாடம் எழக்கூடிய பிரச்சினைகளைத் 
தீர்த்துவைப்பதிலும் ஒரு முக்கியமான பங்கு இவர்களைச் சார்ந்தது 
என்பதை அவர்கள் உணர வேண்டும் . 


தொழில் உறவு நிர்வாக அலுவலரை உருவாக்குதல் ( Creation of 
a personnel management pool ) : பொதுத் துறையில் அரசாங்கம் 
ஏற்படுத்த முயன் றிருப்பதைப் போன்று , வேலையளிப்போர் கூட்டு 
இணைப்புகளாலும் தொழில் உறவு அலுவலர் ஆள்பல இருப்பு 
ஒன்று ஏற்படுத்தப்படக்கூடுமா என்று ஆராய்வது நலம் பயக்கக் 


136 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கூடியதாகும் . தனியார் துறையிலுள்ள தொழில்களுக்குத் தேவை 
யான அலுவலர்களும்கூட இந்த ஆள் பல இருப்பிலிருந்து எடுக்கப் 
படலாம் . தகுதிகள் , அனுபவம் , திறமை முதலியவைகளைப் 
பொறுத்து இவர்கள் பல வகைகளாகப் பிரிக்கப்பட வேண்டும் . 
இவர்களது உத்தியோக நியதிகளை ஒப்புக்கொள்ளத்தக்க விதி 
அல்லது சட்டங்களை இயற்றுவதன் மூலம் வேலையளிப்போர் கூட் 
டிணைப்புகள் ஒழுங்குபடுத்தலாம் . அப்போது தான் தொழிலாளர் 
களோடும் , வேலையளிப்போர்களோடும் தொடர்பு கொள்ளும் 
போது இத்தகைய அலுவலர்களால் சுதந்திரத்தோடு நடந்து 
கொள்ள முடியும் . இவர்களை ஒரு தொழிலிலிருந்து மற்றொரு 
தொழிலுக்கு மாற்ற முடியாவிட்டாலும் , ஒரு நிறுவனத்திலிருந்து 
மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்ற முடியுமா என்பதும் , பின்னர் 
ஒரு கட்டத்தில் பரிசோதித்துப் பார்க்கப்பட வேண்டும் . இதன் 
மூலம் இந்த அலுவலர்கள் பல தொழில்களில் அனுபவம் பெறுவர் . 
தவிரவும் , இவர்களின் 

எண்ணிக்கை அதிகரித்து , பல்வேறு 
திட்டங்கள் நிறைவேறுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கின்ற 
தொழிலாளர்களைக் கவனித்துக்கொள்வதற்கும் போதிய அளவில் 
இவ்வலுவலர்கள் கிடைப்பர் . 


புதிய அமைப்பில் தொழிலாளர் உறவு நிர்வாகம் : இந்தியாவில் , 
அரசியல் பொருளாதார அமைப்பு மாறுதலடைந்து , தொழிலா 
ளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரப்பட்டு , தொழில்களிலுள்ள 
நிர்வாகத்தோடு ஒத்துழைக்குமாறு அவர்களைக் கேட்டுக்கொள்ளப் 
படுகின்ற தற்போதைய புதிய நிலைக்கேற்பத் தொழிலாளர் உறவு 
நிர்வாகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் . 

சோசலிஸபாணி சமூகத்தை ( socialite pattern of society ) 
இந்தியா ஏற்படுத்த விரும்புவதனால் , நிர்வாகிகளையும் , தொழி 
லாளர்களையும் அணுகுகின்ற முறைகளிலும் , தங்களது நோக்கங் 
கங்கள், செயல்கள் ஆகியவற்றிலும் இந்த அலுவலர்கள் மாறுதல் 
களை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் . தொழில்களின் பிற்கால 
வளர்ச்சியிலும் தொழிலாளர்களும் வேலையளிப்போர்களும் விரும்பு 
வதைப்போல் இந்த உறவு நிர்வாகத்தை இருக்கச் செய்வதிலும் 
தங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு என்பதை இந்த அலு 
வலர்கள் உணர வேண்டும் . 


( 7 ) தொழிற்பூசல்களைத் தீர்த்து வைப்பதற்குரிய 

சாதனம் 
தொழில் அமைதியின் அவசியம் : அண்மைக் காலங்களில் , 
குறிப்பாக ஐந்தாண்டுத் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு , 


137 


தொழில்துறை உறவுகள் 


தொழிலில் அமைதி நிலவவேண்டும் என்பது மிகவும் முக்கியமாகக் 
கருதப்படுகிறது . இதற்கு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் . 
உற்பத்தி அதிகரித்தால் , நாட்டின் உற்பத்தி ஆக்கத்திலிருந்து 
{ national product ) தங்களுக்குரிய பங்கு வந்து சேரும் என்ற 
உறுதி தொழிலாளர்களுக்குக் கிடைக்கிறது . 

அடிப்படைக் காரணிகள் : தொழில் நிறுவனம் முறையாக , 
திறமையாக இயங்க வேண்டும் என்றால் வேலையாள் - வேலையளிப் 
போர் பிரச்சினைகள் மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட 
வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும் . தங்களது நியாய 
மான நலன்களைப் பாதுகாத்துக் கொள்வதில் சமமான அக்கறை 
யும் பொறுப்பும் தொழிலாளர்களுக்கு உண்டு என்பதை வேலை 
யளிப்போர்கள் உணர வேண்டும் . தேவை - அளிப்பு ( demand 
.and supply ) விதிகளின்படி நிறுவனங்களை நடத்திச் செல்லுமாறு 
வேலையளிப்போர்களைத் 

தூண்டுவித்த பழைய 

கருத்துகள் , 
சோஷலிச 

சமூகபாணியை ஏற்படுத்த விரும்புகின்ற இந்தியா 
போன்ற நாட்டில் , காலத்திற்கு ஒவ்வாத கருத்துகளாகக் கருதப் 
பட வேண்டும் . மேலும் , தனியார் துறையிலும் , பொதுத் துறை 
யிலும் இருக்கின்ற இருவகைத் தொழிலாளர்களை வேறுபாடின்றி 
ஒரேவிதமாக அரசாங்கம் நடத்த வேண்டும் . இவைகளை அடிப் 
படைத் தத்துவங்களாகக் கொண்டு வருங்காலத்தில் தொழில் 
துணிவுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒரு ஒழுங்கு 
முறை வகுக்கப்பட வேண்டும் . 


கூட்டு நிரந்தரச் சாதனம் (Joint standing machinery ) : 
ஒவ்வொரு தொழிலிலும் , அத் தொழிலிலுள்ள ஒவ்வொரு நிறு 
வனத்திலும் , இருதரப்பு (bipartite), முத்தரப்பு (tripartite) நிரந் 
தரச் சாதனம் நிறுவப்பட வேண்டும் . இக்குழு அடிக்கடி சந்தித்து , 
நல திட்டங்கள் ( welfare measures ) , தொழிலாளர்களின் குறை 
பாடுகள் , தொழிற் சீரமைப்பு முதலியவை பற்றியும் , தொழிலாளர் 
களுக்கும் வேலையளிப்போர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற வேறு 
பிரச்சினைகளைப்பற்றியும் விவாதிக்கவேண்டும் . இக்கூட்டு விவாதங் 
களினால் இருதரப்பினரிடையே உள்ள முரண்பாடும் அவநம்பிக்கை 
யும் மறையும் : இருதரப்பினரின் பிரதிநிதிகளும் ஒருவரது 
கருத்தை மற்றொருவர் புரிந்து கொண்டு பாராட்டுவதற்கு 
முயலுவர் . கூட்டு நிரந்தரச் சாதன அளவில் உடன்படிக்கை 
ஏற்பட முடியவில்லையென்றால் , சமரசச் சபைகள் ஏற்படுத்தப்பட 
வேண்டும் . 

சமரசச் சபைகள் (Conciliation boards ) : பல்வேறு தொழில் 
களிலும் சமரசவல்லுநர்களின் பட்டியல் (panel ) ஒன்று உருவாக்கப் 


138 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


படுவதற்கு அரசாங்கம் உதவியளிக்க வேண்டும் . வேலையளிப் 
போர்களும் , தொழிலாளர்களும் இப் பட்டியலிலிருப்போர்களி 
லிருந்து ஒரு தனி சமரசச் வல்லுநரையோ பலரைக்கொண்ட ஒரு 
சமரசச் சபையையோ தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் . இவர்கள் , 
உடன்படிக்கை ஏற்படுத்துகின்ற பணியைச் செய்வதோடு , சம்பந் 
தப்பட்டவர்களிடையே காணப்படுகின்ற கருத்து வேறுபாடுகளைக் 
களைவதற்கான வழிகளையும் ஆராய வேண்டும் . மேலும் , தேவைப் 
படுகின்ற இடங்களில் , உண்மையைக் கண்டுபிடிக்கும் கமிட்டி 
களுக்கு ஒப்பான விசாரணை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட 
வேண்டும் . 


முத்தரப்புத் தொழிலாளர் சமரசச் சாதனம் ( Tripartite Labour 
Machinery ) : வேலையளிப்போர்களுக்கும் , வேலையாட்களுக்கு 
மிடையேயுள்ள கருத்து வேறுபாடுகளையும் , பூசல்களையும் தீர்த்து 
வைப்பதற்கான மற்றொரு முறையாக , தொழிலாளர் இருதரப்பு , 
முத்தரப்புச் சாதனம் நிறுவப்பட வேண்டும் . வருடத்திற்கொரு 
முறை அல்லது இருமுறை சந்திக்கின்ற தற்காலிகக் குழுக்களைப் 
( ad hoc bodies) போலல்லாது , நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஒரு 
சாதனம் மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் ஏற்படுத்தப் 
பட வேண்டும் . போதிய அலுவலகப் பணியாளர்களையும் , நிதி , 
தொழில் நுட்பம் பற்றிய புதுப்புது தகவல்களையும் , முழு உண்மை 
களையும் , புள்ளி விவரங்களையும் சேகரித்து வருகின்ற தொழில்நுட்ப 
நிபுணர்களையும் அச் சாதனம் பெற்றிருக்க வேண்டும் . மேலும் , 
வேலையளிப்போர்கள் , வேலையாட்கள் , தொழில்நுட்ப நிபுணர்கள் 
ஆகியோரின் பிரதிநிதிகளைக் கொண்ட பல்வேறு குழுக்களை 
ஒவ்வொரு முக்கிய , அடிப்படைத் தொழிலுக்கென இச் சாதனம் 
வைத்திருக்க வேண்டும் . 


நிபுணர் குழு : சமரசச் சபையினால் தீர்க்கப்படாமல் போகின்ற 
பூசலைப்பற்றி விசாரிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட 
வேண்டும் . தன்னால் சேகரிக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரத் தகவல் 
களை நிரத்தர முக்கூட்டுச் சாதனம் , நிபுணர் குழுவின் முன் வைக்க 
வேண்டும் . இதனால் , குறிப்பிட்ட வேலை நிறுத்தங்களையும் , 
கதவடைப்புகளையும் பற்றி அறிந்துகொண்டு , கருத்து வேறுபாடு 
களைக் களைந்து , உடன்படிக்கை ஏற்படுத்த முயலுவது நிபுணர் குழு 
விற்குச் சாத்தியமாகிறது . தற்காலிக வேலை நீக்கம் ( Lay - off ) 
ஆட்குறைப்பு ( Retrenchment ) போன்ற பெரும் பிரச்சினைகளில் , இம் 
முக்கூட்டுக் கூட்டங்கள் வாயிலாகவே சம்பந்தப்பட்டவர் சளைத் 
திருப்தி செய்யக்கூடிய உடன்படிக்கைகள் ஏற்பட்டிருக்கின்றன 
என்று அனுபவம் காட்டுகிறது . இத்தகைய உடன்படிக்கைகள் 


தொழில் துறை உறவுகள் 


139 


ஏற்பட்டால் , அவைகளுக்குச் சட்ட அங்கீகாரம் கிடைப்பதற்காக 
சட்டங்கள் சுலபத்தில் இயற்றப்படலாம் . 


தன்னிச்சை மத்தியஸ்தம் ( Voluntary arbitration ) : ஏதாவது 
ஒரு காரணத்தால் , இவ்வமைப்புகளால் முரண்பாடுகள் களையப் 
படாது 

போகுமானால் , பூசலோடு தாடர்பானவர்களைத் 
தன்னிச்சை மத்தியஸ்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு தூண்டு 
வதற்கு அரசாங்கமும் , தொழிலாளர் சங்கங்களும் , வேலையளிப் 
போர் அமைப்புகளும் மிகவும் முயலவேண்டும் . சம்பந்தப்பட்ட 
வர்களைக் கலந்து ஆலோசித்து , அரசாங்கம் மத்தியஸ்தர் குழுப் 
பட்டியல் ஒன்றைத் தயாரிக்க வேண்டும் ; முரண்பாடுகளைப்பற்றித் 
தீர்ப்பளிப்பதற்கு இவர்களிலிருந்து மத்தியஸ்தர்கள் தேர்ந்தெடுக் 
கப்படலாம் . மத்தியஸ்தர்களால் ஒரு முடிவுக்கு வரமுடிய வில்லை 
யென்றால் , இருதரப்பினருடைய நம்பிக்கைக்குப் பாத்திரமான 
வராகவும் , பூசல்களைத் தீர்த்துவைப்பதில் நல்ல அறிவும் அனுபவ 
மும் உடையவராகவுமிருக்கின்ற ஒருவரை நடுவராக ( umpire ) 
நியமிப்பதற்கான மரபுகள் (( conventions) ஏற்படுத்தப்பட 
வேண்டும் . இருதரப்பினரின் மதிப்பீட்டாளர்களை ( assessors ) 
அருகே வைத்துக்கொண்டு இவர் பூசலைப்பற்றி விசாரிக்க 
வேண்டும் . கால ஓட்டத்தில் இக் கருத்து நன்கு பரப்பப்படு 
மானால் , பூசல்களை இத்தகைய முறையில் தீர்ப்பதற்கான வழக்கங் 
களும் மரபுகளும் ஏற்படுத்தப்படும் . இதன் மூலம் , புகழுக்கும் , 
பாரபட்சமற்ற தன்மைக்கும் , அறிவு கூர்மைக்கும் , அனுபவத் 
திற்கும் பாத்திரமான மத்தியஸ்த நிபுணர்கள் , நாட்டில் பத்து 
அல்லது இருபது ஆண்டுகளுக்குள் காணப்படுவர் . 


கூட்டு பேரத்திற்கு முழு வாய்ப்பு : கூட்டு பேரத்திற்கும் , 
பரஸ்பர வார்த்தைகளுக்கும் , எதிர்பார்க்கின்ற அல்லது ஏற்பட்டி 
ருக்கின்ற பூசலின் ஒவ்வொரு கட்டத்திலும் முழு வாய்ப்புத்தரப் 
பட வேண்டும் . மேலே விவரிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு முறை 
களின் நோக்கம் உடன்படிக்கையும் , நல்லெண்ணமும் மலர்கின்ற 
வகையில் சம்பந்தப்பட்டவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதே 
தவிர , அவர்களிடையேயுள்ள முரண்பாடுகளைப் பெரிதுபடுத்துவது 
அல்ல . எனினும் , இம் முறைகள் அமைதியான காலத்திற்குரியன 
வாகும் . ஆகவே , சட்டத்திற்கும் ஒழுங்கிற்கும் அபாயம் ஏற்படு 
கின்ற நிலையின் போதும் , வேலைநிறுத்தம் அல்லது கதவடைப்பினால் 
சமுதாயத்திற்குச் சீர்படுத்த முடியாத சேதங்கள் ஏற்படும் என்ற 
நிலையின்போதும் அரசாங்கம் அவசர காலச் சட்டங்களைப் பயன் 
படுத்தலாம் . அவசர நிலைமைகள் தோன்றினால் அவற்றைச் 
சமாளிப்பதற்குரிய இயற்கையான அதிகாரங்கள் அரசாங்கத்திட 


140 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மிருக்கின்றன ; 

எனவே , 

வேலையளிப்போன் - வேலையாள் உறவு 
களில் விசேஷ ஏற்பாடுகளைச் செய்யவேண்டிய 

அவசியமில்லை . 
இறுதியில் , இவ்வமைப்புகளின் ஆலோசனைகளையும் முடிவுகளையும் 
ஏற்றுக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்டவர்களைத் தூண்டுவதற்கு , 
பொதுமக்களின் கருத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் . மேலே 
விவரிக்கப்பட்ட சாதனத்திற்கான அஸ்திவாரம் , சிறந்த அடிப் 
படையில் நல்லார் வத்துடன் எழுப்பப்படுமானால் , இந்த நாட்டில் 
தொழில் துறைஜன நாயகம் நன்கு தழைப்பதற்கு மிகவும் உதவியா 
யிருக்கும் . 


3. தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 

( Labour Legislation ) 


( 1 ) வரலாறு 


முகவுரை : நவீன சமூகத்தின் முக்கியமான அம்சங்களில் 
ஒன்று தொழிலாளருக்குச் சட்டமியற்றுவதாகும் . இதன் தொடக் 
கத்திற்கும் வளர்ச்சிக்கும் பல சமூக சக்திகள் காரணங்களாக இருந் 
திருக்கின்றன . அவைகளில் மிகவும் முக்கியமானது ஒருங்கமைந்த. 
தொழிலின் ( organised industry ) வளர்ச்சியாகும் . ஒருங்கமைந்த 
தொழிலில் ஏராளமான ஆண்களும் , பெண்களும் , குழந்தைகளும் 
வேலைக்கமர்ந்திருக்கிறார்கள் ; அங்கேயிருக்கின்ற வேலைச் சூழ்நிலைகள் 
அவர்களது உடல் நிலைக்கும் , பாதுகாப்பிற்கும் ( safety ) நலத் 
திற்கும் கேடு விளைவிப்பதாக இருக்கின்றன ; இதற்கெதிராகத் 
தங்களைப் பாதுகாத்துக்கொள்ள , பெரும்பாலும் அவர்களால் 
முடியவில்லை . 

தொழிற்புரட்சிக்கு (Industrial Revolution ) முன்பு தொழி : 
லாளர் நிலை : தொழிற்புரட்சி ஏற்படுவதற்கு முன்னால் , கைவினை 
ஞர்கள் - ( Crattsmen ) மிகவும் சுதந்திரமுள்ளவர்களாக இருந் 
தார்கள் . அவர்கள் தமக்குரிய கருவிகளைப் பெற்றிருந்தார்கள் ; 
விரும்பிய கச்சாப் பொருட்களை ( Raw - materials) 

வாங்கி 
னார்கள் ; சௌகரியத்திற்கேற்றபடி வேலை செய்தார்கள் ; தங்களது 
பொருட்களைப் பண்டமாற்று (Barers system ) முறையில் விற்றார் 
கள் . தங்களது தொழிலின் எல்லா அம்சங்களையும் தெரிந்து 
வைத்திருக்கிறோம் என்ற திருப்தி அவர்களுக்கு இருந்தது ; மற்ற 
வர்களின் உதவியின்றிப் பொருட்களை உற்பத்தி செய்வது என்பது 
அவர்களுக்குச் சாத்தியமாக இருந்தது . அவர்களின் விருப்பங்கள் 
( wants ) குறைவு . 

கிராமத்தின் தன்னிறைவு ( self - sufficiency ) 
வலியுறுத்தப்பட்டுவந்த நாட்டுப்புறப் பொருளாதாரத்தில் (rural 


142 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


economy ) இருந்த இவர்கள் தங்களது விருப்பங்களைச் சுலபமாகத் 
திருப்தி செய்து வந்தார்கள் . 


தொழிற் புரட்சியின் தீமைகள் : கைவினைத் தொழில் உற்பத்தி 
முறை படிப்படியாக மறைந்து , பெரும் அளவிலும் , குறைந்த 
செலவிலும் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பேரளவு தொழில் 
கள் ( Large scale industries ) வளர ஆரம்பித்ததனால் , கைவினைஞர் 
களாக இருந்தவர்கள் , கூலிச் சம்பாத்தியக்காரர்க (wage - earner) 
ளாக மாறவேண்டியிருந்தது . ஆகவே , தொழிற்சாலைகளில் வேலை 
தேடு வதற்காகப் பல கைவினைஞர்கள் தங்களது குடும்பங்களோடு 
கிராமப்புறங்களை விட்டு நகரங்களில் குடியேறத் தொடங்கினர் . 
தாழிற்சாலைகளில் வேலை செய்வதில் சில இயற்கையான தீமைகள் 
உண்டு . அத் தீமைகளுக்கு அவர்கள் உள்ளானார்கள் . 


முதலாவதாக , பொருள்களைத் தானே உற்பத்தி செய்துவந்த 
கைவினைஞன் இயந்திரத்தை ( machine ) இயக்குபவன் ஆனான் . 
தனது கருவிகளையும் தொழிற்கூடத்தையும் இழந்து அவன் , 
தொழிற்சாலை முதலாளியினால் அளிக்கப்பட்டிருக்கும் எந்திரங் 
-களையும் கச்சாப் பொருட்களையும் வைத்துப் பொருட்களைச் செய்ய 
வேண்டியிருந்தது . வேலைப் பகுப்பின் (Division of Labour ) விளை 
வாக ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு பண்டத்தின் ஒரு பகுதியை 
மட்டுமே செய்யவேண்டியிருந்ததனால் , ஒரு பண்டத்தைத் தானே 
செய்தோம் என்ற உளமார்ந்த திருப்தி அவனுக்குக் கிடைக்க 
வில்லை . இது மறைமுகமாக அவனது அறிவு வளர்ச்சியையும் 
படைக்குந் திறன்களையும் ( creative talents) தடை செய்தது . 


ஒரு தொழிலிலுள்ள தொழிலாளிக்குத் தரப்பட்ட கூலிகள் , 
அவன் கைவினைஞனாக இருந்தபோது கிடைத்த சம்பாத்தியத்தை 
விடக் குறைவாக இருக்கவில்லை . என்றாலும் , அவனது நாட்டுப்புற 
பண்ணையிலிருந்து தூர இருக்கின்ற புதிய சூழலில் ( environment ) 
அவசியமான தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்குக்கூட அக் கூலிகள் 
போதவில்லை . 


தொடக்கக் கட்டங்களில் , அதிக சிரமமின்றித் தொழிலாளிக்கு 
வேலை கிடைத்ததென்றாலும் , அவனது வேலை , நிரந்தரமான 
நிலையான தாக இல்லை . மிதமிஞ்சிய உற்பத்தி 

அல்லது 
வாணிபச் சுழல்கள் ( trade cycles ) காரணமாக அவன் அடிக்கடி 
வேலையின்மையாலும் , வேலைக் குறைவினாலும் (under emloyment ) 
அவதியுற வேண்டியிருந்தது . வேலையளிப்போன் விரும்பினால் , 
-காரணமின்றித் தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கமுடியும் . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


143 


பேரளவுத் தொழிலோடு தொடர்பான பொருளாதாரத் தீமை 
களோடு , சமூகத் தீமைகளும் ஏற்படலாயின . தொழில் மயமாக்கு 
தலின் (Industrialisation ) நேரடி 

விளைவான சுகாதார மற்ற 
குடிசைகளையுடைய மிகவும் ஜன நெருக்கமுள்ள நகரங்கள் தொழி 
லாளியின் 

உடல் நிலையையும் அவனது குடும்பத்தினரின் உடல் 
நிலையையும் கெடுத்தன . கடுமையான குடியிருப்புப் பற்றாக் 
குறையும் , தொழிலாளியின் உடல் நிலை , ஒழுக்கம் , குடும்பம் 
முதலியவற்றையும் அவனது சமூக வாழ்வையும் பாதித்தது . 


பல 


தொழிற்சாலையில் வேலை செய்வதில் இடையூறுகள் 
இருந்தன . தங்களது பாதுகாப்பையும் , நலத்தையும் பொருட் 
படுத்தாது விலை உயர்ந்த 

எந்திரங்களைத் தொழிலாளர்கள் 
இயக்க வேண்டியிருந்தது . வேலையளிப்போன் எந்திரங்களை 
மட்டுமே நன்றாகக் கவனித்துக்கொண்டானே தவிர , தொழிலாளர் 
களை அல்ல , மோசமான வேலைச் சூழ்நிலைகளில் நீண்ட நேரங் 
களுக்குக் கடுமையாக உழைப்பது என்பது , தொழிலாளர்களது 
உடல் நலத்தையும் அவர்களது - இல்லற வாழ்வையும் நாசமாக் 
கியது . ஓய்விற்கும் , பொழுதுபோக்கிற்கும் அவர்களுக்கிருந்த 
நேரமும் , வாய்ப்புகளும் மிகமிகக் குறைவேயாகும் . ஆகவே , 
ஓய்ச்சலின்றி ஒவ்வொரு நாளும் அவர்கள் நீண்ட நேரங்களுக்கு 
உழைக்க வேண்டியிருந்தது . 


. 


எந்திரங்கள் நன்கு மூடப்பெறவில்லை ; எனவே , உயிருக்கும் , 
உடலுக்கும் , ஆளுக்கும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்து 
கள் நேருகின்ற சூழ்நிலையில் தொழிலாளி எந்திரத்தை இயக்கிவர 
வேண்டியிருந்தது . விபத்துகள் ( accidents ), தொழிற்சாலையில் 
வேலைசெய்யும்போது வழக்கமாக ஏற்படக்கூடிய சாதாரண 
ஆபத்துகளாகக் (risks) கருதப்பட்டன . விபத்திற்குள்ளான 
தொழிலாளி வேலையை இழக்க வேண்டியிருந்தது ; இழப்பு ஈடு 
{ compensation ) பெறுகின்ற உரிமை அவனுக்கு இல்லை . 


கூலிகள் குறைவாக இருந்ததோடு , அவை தொழிலாளர் 
வருமானத்தின் ஒரே வழியாகத் தொழிலமைப்பில் (industrial 
set - up ) இருந்து வந்த தனால் , கூலி சம்பாத்தியக்காரர்கள் ( wage ear 
mers ) தங்களது சம்பாத்தியங்களை அதிகப்படுத்துவதற்கு வேறு 
வழிகளை நாடவேண்டியிருந்தது . எவ்வித நிபந்தனையின்கீழும் 
சூழ்நிலைகளிலும் வேலை செய்வதற்குத் தயாராக அவர்களது 
மனைவிகளும் குழந்தைகளும் வேலைதேட ஆரம்பித்தார்கள் . 
தொழிலதிபர்கள் இந்நிலையை நன்கு பயன்படுத்திக்கொண்டு , 
குறைந்த கூலி கொடுத்துப் பெரும் அளவில் அவர்களை வேலைக்கு 


144 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


எடுத்துக் கொண்டனர் . அவர்களது 

உடல் நிலைகளைப்பற்றி 
அவர்கள் கொஞ்சங்கூடக் கவலைப்படவில்லை . 


கவலையற்ற கிராமவாழ்வை நடத்திய தொழிலாளர்களால் 
தொழிலமைப்பில் உள்ள சுறுசுறுப்பான வாழ்விற்கேற்பத் தங்களை 
மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது . காலந் 
தவறாமை ( punctuality ) , ஒழுங்கு , அதிகாரத்திற்குக் கீழ்ப்படிதல் 
முதலியவை தொழிற்சாலை வாழ்க்கையில் (factory life) வலி 
யுறுத்தப்படுவது அவர்களுக்குப் பிடிக்கவில்லை . 

இதனால் , சில 
வேளைகளில் சமூகத்திற்கு எதிரான பழக்கங்களும் , ஆளுமைப் 
பிரச்சினைகளும் ( personality problems ) தோன்றின . 


( 2 ) தொழிலாளர் பிரச்சினைகளின் வளர்ச்சி 


இவ்வாறாக , செழிப்புக்கும் ( prosperity ) , பொருள்கள் , செல் 
வம் ஆகியவற்றின் கணிசமான அதிகரிப்புக்கும் இடையே தொழி 
லாளர்கள் பல பொருத்தக் கேடுகளினால் ( maladjustments ) அவதி 
யுற வேண்டியிருந்தது . அவைகளில் முக்கியமானவை : வேலை 
யின்மை , வேலைக்குறைவு , பேரளவில் பெண்களும் குழந்தைகளும் 
உழைத்தல் , வேலைப்பாதுகாப்பின்மை , 

குறைவான உண்மைக் 
கூலிகள் ( real wages ) , சுகாதாரமற்ற - பாதுகாப்பற்ற வேலைச் 
சூழ்நிலைகள் , உடல்நோய்கள் , தொழிலோடு தொடர்பான 
வியாதிகள் , விபத்துகளினால் உயிருக்கும் உடலுக்கும் நேரக்கூடிய 
ஆபத்து , சமூகம் மற்றும் ஒழுக்கச் சீர்குலைவு . தொழில்மயமாக் 
கலின் இந்தத் தீமைகளினாலும் , வேலையளிப்போன் - வேலையாள் 
இவர்களிடையே உடன் பாடும் நல்லுறவும் இல்லாதிருந்ததனாலும் 
தொழிலாளர் பிரச்சினைகள் என்று அப்போது அழைக்கப்படும் 
பிரச்சினைகள் உருவாயின . 


இப் பிரச்சினைகள் சமூகத்திற்கு ஊறு விளைவித்தன . தொடக் 
கத்திலிருந்தே இவைகள்மீது கவனம் செலுத்தப்பட்டு , தீமைகளை 
அகற்றவதற்கோ 

குறைப்பதற்கோ வழிகள் கண்டுபிடிக்கப் 
பட்டிருக்கவேண்டும் . முதல் போட்டு வாங்கியிருக்கின்ற எந்திரங் 
களையும் , அவைமூலம் தங்களுக்குக் கிடைக்கின்ற பேரளவு உற் 
பத்தியையும் பற்றி வேலையளிப்போர்கள் மனத்தை அலட்டிக் 
கொண்டு அந்த எந்திரங்களை மேலும் அபிவிருத்தி செய்வதிலேயே 
கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே ஒழிய, எந்திரத்தை 
இயக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்களைப் பற்றி 
அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படவில்லை . காரணம் , அவர்களைப் 
பெறுவதும் , நீக்குவதும் சுலபமாக இருந்தது . இத்தகைய முக்கிய 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


145 


மான விஷயங்களில் தொழிலாளரது நலத்தையும் , தேவைகளையும் 
பற்றி வேலையளிப்போர்கள் சிறிதும் அக்கறை செலுத்தவில்லை . 

கல்வியறிவின்மை , ஏழ்மை , அறியாமை காரணமாகத் தொழி 
லா ளர்களால் தங்களது உரிமைகளை நிலைநாட்டிக்கொள்ள முடிய 
வில்லை . மேலும் , சமூக - பொருளாதார அந்தஸ்தைப் பொறுத்த 
வரை தொழிலாளர்கள் வேலையளிப்போர்களைவிட மிகவும் 
தாழ்வான நிலையில் இருந்து வந்ததனால் , வேலை ஒப்பந்தம் ( Con 
tract of employment) செய்து கொள்வதில் அவர்களால் சுயேச்சை 
யாக நடந்துகொள்ள முடியவில்லை . அவர்களது இந்த நிலையை 
வேலையளிப்போர்கள் தங்களுக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொண்டார்கள் . கூலிகள் , வேலை நேரங்கள் , வேலை முடிவு , கூலிக் 
கழிவு , விடுமுறை போன்ற வேலை நிபந்தனைகளை வேலையளிப்போர் 
களே தீர்மானித்தார்கள் . வேலையை நம்பியே வாழ்க்கை ஓடிக் 
கொண்டிருந்ததால் , இவைகளைத் தொழிலாளர்கள் ஏற்றுக் 
கொள்ளவேண்டியிருந்தது . 

வேலையளிப்போன் தனது உயர்ந்த சக்தியைப் பயன்படுத்தி 
தொழிலாளர்கள் மீது அளவுக்கு மீறிய செல்வாக்கைச் செலுத்த 
முடியும் என்பதனால் வேலை ஒப்பந்தமானது ஒருதலைப்பட்சமாக 
(one - sided ) இருந்தது . நாட்டின் சட்ட வழக்குமன்றங்கள் , 
ஒப்பந்தத்தின் இந்த ஓர் அம்சத்தைக் கவனத்திற்கு எடுத்துக் 
கொள்ளாது , மற்றவகை ஒப்பந்தங்களைப்பற்றிய வழக்கு 
களைப்போலவே , இந்த ஒப்பந்தத்தோடு தொடர்பான வழக்கு 
களையும் விசாரித்துத் தீர்ப்பு அளித்தன . 

நியாயம் பெறுவதற்காக அவர்கள் கூட்டு நடவடிக்கையில் 
ஈடுபடுவார்களேயானால் , நாட்டுச் சட்டத்தின்கீழ் அவர்களுக் 
கெதிராகச் சிவில் கிரிமினல் வழக்குகள் தொடரப்படலாம் 
என்றிருந்தது . வாழ்விற்கு உறு துணையாக இருக்கின்றவேலை போய் 
விடுமோ என்ற அச்சம் காரணமாகப் பலர் கூட்டு நடவடிக்கையில் 
கலந்து கொள்ளவில்லை . அரசாங்கம் , சட்டமும் ஒழுங்கும் நிலை 
நாட்டப்படவேண்டும் என்ற காரணம் காட்டி , வேலை நிலவரங் 
களோடு - தொடர்பான விஷயங்களைப்பற்றி விவாதிப்பதற்கான 
கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கோ அவற்றை நடத்துவதற்கோ 
தங்களது இயற்கையான மனித உரிமைகளைப் பாதுகாத்துப் 
பேணுவதற்கோ தொழிலாளர்களைப் 

சமயங்களில் 
அனுமதிக்கவில்லை . தொழிலாளர் சங்கங்களுக்குச் சட்டரீதியான 
அந்தஸ்து இல்லை . ‘ எந்த ஒரு கூட்டு நடவடிக்கைக்காகவும் , 
அவைகளின் அலுவலர்களுக்கும் , உறுப்பினர்களுக்கும் எதிராகக் 
கிரிமினல் வழக்குத் தொடரப்படலாம் என்ற ஆபத்திருந்தது . 


பல 


10 


146 ) 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இப்பிரச்சினைகளின்மீது கவனத்தை ஓட்டுவதற்கு அரசாங்கம் 
மறுத்தது . இவ் விஷயங்களில் தான் தலையிடாக் கொள்கையைப் 
பின்பற்றி வருவதாக அது அறிவித்தது . சம்பந்தப்பட்டவர்களின் 
ஒப்பந்த உரிமையை (freedom of contract ) இந்த அரசாங்கங்கள் 
அளவுக்கு மீறி வலியுறுத்தின ; சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலை 
நாட்டுவதோடு தங்களது நடவடிக்கையை நிறுத்திக் கொண்டன . 
பிரச்சினைகள் இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து , மோசமாகி , 
சமூகத்தை 

மிகவும் பாதிக்கத் தொடங்கியபோது தான் , 
அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ , நிலைமையைச் சீர்ப் 
படுத்துகின்ற செயலில் ஈடுபட வேண்டியிருந்தது . 


( 3 ) தொழிலாளர் பிரச்சினைகளில் ஈடுபாடுள்ள 

அமைப்புகள் 


தங்களோடு தொடர்பற்ற ஒருதனிப் பிரிவினரின் பிரச்சினை 
கள் என்றல்லாது , தொழிலாளர் பிரச்சினைகளில் அனேகமாக ஒவ் 
வொருவரும் ஈடுபாடுள்ளவராக இருக்கின்றனர் . ஆனால் , பிரதான 
மாகவும் முக்கியமாகவும் அவைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் 
மூவராவர் . அவர்கள் : தொழிலாளர்கள் , வேலையளிப்போர்கள் 
அரசாங்கம் . 

ஏற்கெனவே சொல்லியிருப்பதைப்போன்று , பல 
ஆண்டுகள்வரை இவர்களில் யாருமே பிரச்சினைகளுக்கு வழிகாணச் 
சுறுசுறுப்பாக முயலவில்லை . 


இப் பிரச்சினைகளைப்பற்றி முதன் முதலாக அக்கறை எடுத்துக் 
கொண்டவர்கள் சமூகத் தொண்டு ஸ்தாபனங்களும் , தனிப்பட்ட 
சமூக ஊழியர்களும் (social workers ) ஆவர் . மனிதஇன நலப்பற்று 
காரணமாக இதில் அவர்கள் ஈடுபாடுகொள்ள வாரம்பித்தனர் . 
தொழிலாளர் பிரச்சினைகள் சமூகத்திற்கு ஒரு தீமையை விளைவிப் 
பதாக இருந்ததனால் , அவைகளின் மீது பொதுமக்கள் கவனத்தை 
இவர்கள் திருப்பினார்கள் . இவர்களது தலைமையின் கீழ் , தொழி 
லதிபர்களின் சுரண் ! -லுக்கெதிராகப் போராடத் தொழிலாளர் 
ஒன்று திரண்டனர் . 

இவர்களது முயற்சிகளின் காரணமாகச் 
சில தொழிலதிபர்கள் , தொழிலாளரது நலத்தில் தங்களுக்குள்ள 
பொறுப்பை உணர்ந்தார்கள் . பொதுமக்கள் கருத்தின் சக்தி . 
காரணமாக அரசாங்கம்கூடத் தனது நடுநிலைமையையும் , தலை 
யிடாக் கொள்கையையும் , கைவிடவேண்டியிருந்தது . இதைப் 
பொறுத்து இந்திய ஊழியர் சங்கமும் ( Servants of India Society ) , 
சமூகப்பணிக் கழகமும் (Social Service League ), இதர ஸ்தாபனங் 
களும் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத் தக்கனவாகும் . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


147 


தொழிலாளர்கள் : தொழிலாளர்கள் தங்களது தலைவர்கள் 
உதவி கொண்டும் , தங்களது - அமைப்புகளின் மூலமாகவும் , சில 
வேளைகளில் கூட்டு நடவடிக்கை வாயிலாகவும் வாழ்வை மேம் 
படுத்த தங்களால் முடிந்த அளவிற்கு முயன்றார்கள் . தொடக்க 
கட்டங்களில் அவர்களது முயற்சிகள் பல சமயங்களில் வெற்றி 
பெறவில்லை . இதற்கு முக்கிய காரணம் வேலையளிப்போர்களோடு 
ணையாக நின்று பேரம் செய்வதற்குரிய சக்தி அவர்களிடம் இல்லை 
என்பதும் , கூலிகள் கிடைக்காதபோது வாழ்வை ஓட்டிச் செல்வ 
தற்குரிய வசதிகள் அவர்களிடம் இல்லை என்பதுவுமாகும் . 


என்ற 


வேலையளிப்போர்கள் : தொழில் மயமாக்கலின் தீமைகளைக் 
குறைப்பதற்கு ஏதாவது செய்யப்பட வேண்டும் 
அவசியத்தை ஒருசில அறிவுள்ள வேலையளிப்போர்கள் உணர்ந் 
தார்கள் . 

தொழிலாளர் நலப்பணியில் முதலீடு (investment) 
செய்வது என்பது மனநிறைவுள்ள ஒரு தொழிலாளர் அணியின் 
திறமையை வளர்த்து , நெடுங்காலத்தில் நல்ல வருமானத்தைத் 
தரக்கூடிய ஒரு கொள்கை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் . 
எனினும் , நல்லெண்ணத்தோடு மட்டுமே அவர்கள் பிரச்சினையை 
அணுகினார்கள் ; ஒரு சிலரால் செய்யப்பட்ட இந்தப் பணியானது 
பிரச்சினையின் விளிம்பை மட்டுமே தொட்டது . 


அரசாங்கம் : அரசாங்கமானது , மக்களது நலன்களின் பாது 
காவலன் என்ற வகையில் , சமூகத்தின் பெரும் முக்கிய பகுதியாக 
இருக்கின்ற தொழில் துறை தொழிலாளர்களின் (industrial 
workers ) பொருளா தார , சமூக , ஒழுக்க நலத்தின் மீதும் அக்சறை 
செலுத்த வேண்டும் . ஆண்டுகள் செல்லச்செல்ல அரசாங்கம் 
இதைப் புரிந்துகொள்ள ஆரம்பித்தது . இவ் விஷயத்தில் தான் . 
ஓர் அமைதிப் பார்வையாளனாக இருக்கக்கூடாது என்றும் , நாட்டுப் 
பொருளாதாரத்தின் ( national economy ) நலனை முன்னிட்டும் , 
சமூகத்தின் சேமத்தை முன்னிட்டும் பூசல்களைத் தீர்த்துவைப்பதில் 
தான் தலையிட வேண்டும் என்றும் அது உணரத் தொடங்கியது . 


தனது அதிகாரத்தையும் சக்தியையும் வைத்து , சட்டமன்ற , 
நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் தொழிலாளர் பிரச்சினைகளுக்கொரு 
முடிவு காண்பதற்கான பயனுள்ள முயற்சியில் ஈடுபடுவதற்குரிய 
நிலையில் அரசாங்கம் இருக்கிறது . தொழிலாளருக்கான சட்ட 
மியற்றுவதன் மூலமும் , அச் சட்டத்தின் விதிகளை வலியுறுத்தி நடை 
முறைப்படுத்துவதன் மூலமும் , அரசாங்கமானது தொழில் 
மயமாக்கு தலின் பல தீமைகளையும் , தீங்கு பயக்கின்ற விளைவுகளை 
யும் நீக்கலாம் அல்லது குறைக்கலாம் . 


148 


இந்தியத் தொழில்துனாயில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 4 ) தொழிலாளர் சட்டங்களை இயற்றுவதற்கான 

தத்துவங்கள் ( Principles of Labour Legislation ) 


சமூக நீதி ( Social justice ) : தொழிலாளருக்குச் சட்டமியற்று 
வது என்பது சில பொது தத்துவங்களை அடைப்படையாகக் 
கொண்டிருக்கிறது . தொழிலிலிருந்து கிடைக்கின்ற இலாபங்களும் , 
{ profits ) நன்மைகளும் , தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர் 
களுக்குமிடையே சமமாகப் பங்கிடப்பட வேண்டும் ; தொழி 
லாளரது உடல்நிலை , பாதுகாப்பு , ஒழுக்கம் முதலியவைகளுக்குத் 
தீமை பயக்கின்ற விளைவுகளுத்கெதிராக அவர்கள் காக்கப்பட 
வேண்டும் என்பதே , ஒரு தொழிலமைப்பில் சமூக நீதி என்பதற்குப் 
பொருள் . வேலையாள் வேலையளிப்போன் ஒப்பந்தங்கள் பொது 
வாக ஒருதலைப் பட்சமானவையாகவும் , வேலையளிப்போர்களால் 
தீர்மானிக்கப்படுவனவாகவு மிருப்பதனால் , சட்டரீதியான உரிமை 
களை மட்டும் தொழிலாளர்களுக்கு அளிப்பது என்பது அவர்களுக்கு 
அவ்வளவாக நன்மை விளைவிப்பதாக இல்லை . 


வேலை செய்த நாட்களுக்குமட்டுமே தொழிலாளிக்குக் கூலி 
தரப்பட்டது . உழைப்போடு தொடர்பான இடையூறுகள் , 
வேலை செய்வதில் வழக்கமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளே எனத் 
தொழிலாளி கருத வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதனால் , 
வேலை செய்கின்றபோது அவன் விபத்துக்குள்ளானால் அவனுக்கு 
இழப்பீடு (compensation ) தரப்படவில்லை . தொழிலாளர் இழப்பு 
ஈட்டுச்சட்டம் ( Workmen s Compensation Act ) இயற்றப்படுகின்ற 
வரை இந்த எண்ணம் நீடித்தது . ‘ வேலை செய்கின்றபோது 
அல்லது வேலை காரணமாக நிகழக்கூடிய விபத்தினால் விளைகின்ற 
சேதங்களுக்காக , தொழிலாளருக்கு வேலையளிப்போன் இழப்பு 
ஈடுதரவேண்டும் என்று அச் சட்டம் கூறியது . இச் சட்டத்தின் 
அடிப்படைத் தத்துவம் சமூக நீதியாகும் . இதே தத்துவத்தின் 
அடிப்படையில் தான் குறைந்தபட்சக் கூலி ( minimum wage) பெறு 
கின்ற உரிமைத் தொழிலாளர்களுக்குத் தரப்படுகிறது . வேலை 
நேரங்கள் , மிகை நேரம் ( overtime) , விடுமுறைச் சலுகைகள் , 
நலவசதிகள் , பாதுகாப்பான வேலைச் சூழ்நிலைகள் முதலியவைகளை 
நிர்ணயித்த தொழிற்சாலைச் சட்டத்தின் ( Factories Act) விதி 
களின் நோக்கமும் இதுவேயாகும் . 


சமூக நியாயம் ( Social equity) : தொழிலாளர் சட்டத்திற்கு 
அடிப்படையாக இருக்கின்ற மற்றொரு தத்துவம் சமூக நியாய 
மாகும் . சென்றகால , நிகழ்கால நிகழ்ச்சிகளையும் , சூழ்நிலை 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


149 


களையும் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு பிற்காலத்திற்குப் பயன் 
படக்கூடிய ஒரு திட்டவட்டமான விதியை , சமூக நீதியை அடிப் 
படையாகக் கொண்ட சட்டம் நிர்ணயிக்கிறது . உரிய முறையின் 
படி மற்றொரு சட்டம் இயற்றப்பட்டு , அதனால் இது மறுபடியும் 
மாறுதலோ திருத்தமோ அடைகின்றவரை இந்த விதி 
நடைமுறையில் இருந்து வரும் . சூழ்நிலைகளும் கொள்கைகளும் 
மாறினால் கூட , சட்டத்தினால் விதிக்கப்படுகின்ற உரிமைகளும் , 
பொறுப்புகளும் , கடமைகளும் மாறாமல் நிலையாக இருக்கின்றன . 
ஆகவே , சட்டத்தைச் செயல்படுத்துகின்ற அதிகாரமுள்ளவருக்கு 
நெகிழ்ச்சியோ தன் விருப்புரிமையோ இல்லாமல் போய் 
விடுகிறது . சூழ்நிலைகள் மாறக்கூடியனவாதலால் சட்டத்தினால் 
நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் நெகிழ்ச்சியுள்ளவையாக 

இருக்க 
வேண்டும் . ஆகவே , அவை மாறுதல் செய்யப்பட வேண்டும் 
என்று கருதப்பட்டால் , இத்தகைய மாறுதல்களைச் செய்கின்ற 
அதிகாரங்களைச் சட்டமானது அரசாங்கத்திற்கு வழங்குகிறது . ஒரு. 
சில குறிப்பிட்ட விஷயங்களில் அரசாங்கம் விதிகளை இயற்றலாம் 
என்பன போன்ற சரத்துக்களை (provisions ) சட்டத்தில் சேர்ப் 
பதன் மூலம் இது பொதுவாகச் செய்யப்படலாம் . மாறியிருக் 
கின்ற சூழ்நிலைகளுக்கேற்ப , விதிகள் அரசாங்கத்தால் மாறுதல் 
செய்யப்படலாம் அல்லது சீர்திருத்தம் செய்யப்படலாம் . இவ்வாறு 
சட்டம் இயற்றுவது என்பது சமூக நியாய தத்துவத்தை அடிப் 
படையாகக் கொண்டதாகும் , 


சர்வதேச ஒருபடித்தன்மை ( International uniformity ) : தொழி 
லாளர் சட்டங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற மற்றொரு . 
தத்துவம் சர்வதேச ஒருபடித்தன்மையாகும் . இதைப் பொறுத்துச் 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு ( International Labour Organi 
sation ) செய்து வந்துள்ள முக்கியமான பணி புகழத் தக்கதாகும் . 
முத்தரப்பு அமைப்பாக இருக்கின்ற இந்த ஸ்தாபனம் , தொழி 
லாளர் பற்றிய எல்லா விஷயங்களிலும் ஒருபடித்தன்மை அடிப் 
படையில் குறைந்தபட்சத் தரங்களைப் (minimum standards ) 
பெறுவதை நோக்கமாகக் கொண்டிருக்கிறது . சர்வதேசத் தொழி 
லாளர் அமைப்பின் 

மாநாடுகளினால் நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானங்கள் , உறுப்பினர் நாட்டால் அங்கீகரிக்கப்பட்டால் உரிய 
சட்டமியற்றுவதன் மூலம் அவை நடைமுறைக்குக் கொண்டுவரப் 
படவேண்டும் . உறுப்பினரும் நாடும் , ஒரு தீர்மானத்தை அங்கீ 
கரிக்கவில்லை என்றாலும்கூட , தீர்மானத்தின் எந்த விதிகள் சிரம 
மின்றிச் செயல்படுத்தப்படக்கூடுமோ , அவ் விதிகளை உரிய சட்ட 
மியற்றுவதன்மூலம் அது செயல்படுத்தப்படவேண்டும் என்பது 


150 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அதன் நியாயமான பொறுப்பாகும் . பல்வேறு நாடுகளில் தொழி 
லாளர் விஷயங்களைப் பொறுத்தவரை , சமூகநீதி , சமூக நியாய 
விதிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப்பற்றித் , 
தொழில் துறை உறவுகளில் ஈடுபாடுள்ளவர்கள் அறிந்துகொள் 
வதற்கான ஒரு பொது வாய்ப்பை இவ்வமைப்பு கொடுத்துதவு 
கிறது . இவர்கள் அவைகளைத் தங்களது நாடுகளில் தேசீய பொரு 
ளாதாரத்திற்கேற்ற வகையில் சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் . 
இந்தியாவில் பெரும்பாலான தொழிலாளர் சட்டங்கள் 
தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயற்றப்பட்டுள்ளன . 


தேசீய பொருளாதாரம் ( National economy ) : தொழிலாளருக் 
கான சட்டத்தை இயற்றும்போது , நாட்டின் பொதுப் பொருளா 
தார நிலையை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் ; இல்லை 
யெனில் , சட்டத்தின் நோக்கமே பாழ்பட்டுவிடும் . தொழில் 
துறை மக்களின் ( Industrial papulation ) நலமும் , நல்வாழ்வும் , 
பொதுப் பொருளாதார நிலவரங்களுக்கு மீறியனவாக இருத்தல் 
கூடாது ; ஆனால் , அவைகளை வளர்ப்பதையும் மேம்படுத்துவதை 
யும் அது நோக்கமாகக் கொண்டிருத்தல் வேண்டும் . வேலை நேரங் 
கள் ( hours of work ) விடுமுறையோடு சம்பளம் , விபத்துகளுக் 
காகத் தரப்படக்கூடிய இழப்புஈட்டுத்தொகை முதலியவைகளோடு 
தொடர்பான சட்ட விதிகளுக்கு இத் தத்துவமே அடிப்படை . 
எனவே , தொழிலாளருக்குச் சட்டமியற்றும்போது முக்கியமாக 
இருக்கின்ற மற்றொரு காரணி (factor ) தேசீய பொருளாதார 
நிலைமையாகும் . 


( 5 ) தொழிலாளரும் அரசியலமைப்பும் 

( Labour and the constitution ) 
மாண்டேகு - செம்ஸ்போர்டு சீர் திருத்தங்களின் ( Montagu 
Chelmsford Reforms ) கீழ் , அரசியலமைப்பில் மாறுதல்கள் 
ஏற்படுத்தப்பட்டு அது 1919 ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க 
( திருத்தச் ) சட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதிலிருந்து , 
தொழிலாளர் பற்றிய எல்லா விஷயங்களிலும் சட்டமியற்றுகின்ற 
அதிகாரம் மத்திய சட்ட மன்றத்திடமிருந்தது . மாநிலத்திற்கு 
உரியன என்று ஒதுக்கப்பட்டிருந்த தொழிலாளர் விஷயங்களில் 
மட்டுமே மாநிலச் சட்ட மன்றங்களினால் சட்டமியற்ற முடியும்; 
அதற்குக்கூடக் கவர்னர் ஜெனரலின் அனுமதி தேவை . இந்தி 
யாவில் , அக்காலப் பகுதியில் சற்றேறக்குறைய எல்லாத் தொழி 
லாளர் சட்டங்களையும் மத்திய சட்டமன்றம் இயற்றியது . 


தொழிலாருக்குச் சட்டமியற்றல் 


151 


மாநில சுய ஆட்சியைக் கொண்டுவந்த 1935 ஆம் ஆண்டின் 
இந்திய அரசாங்கச் சட்டத்தின்கீழ் தொழிலாளர் நலம் ( Labour 
welfare ) இருதிறப்பொதுப்பட்டியலில் ( Concurrent List ) சேர்த்துக் 
கொள்ளப்பட்டது . கூட்டரசு பட்டியலில் ( Federal List ) சேர்த்துக் 
கொள்ளப்பட்ட விஷயங்களில் மத்திய சட்டமன்றம் மட்டுமே 
சட்டங்களை இயற்றமுடியும் ; மற்ற எல்லா விஷயங்களிலும் சட்ட 
மியற்றுகின்ற அதிகாரம் மத்திய சட்டமன்றத்திற்கும் , மாநில 
சட்ட மன்றங்களுக்கும் இருந்தது . தற்போது நடைமுறையிலிருக் 
கின்ற இந்திய அரசியலமைப்பு , இந்தச் சட்டமியற்றும் அதிகாரப் 
பகுப்பையே ( Division of legislative authority ) தழுவியிருக்கிறது . 
யூனியன் பட்டியலில் ( Union List ) சேர்த்துக் கொள்ளப்பட்ட 
பகுதிகளில் , சர்வதேச மாநாடுகளில் , சங்கங்களில் , மற்றுமுள்ள 
அமைப்புகளில் கலந்து கொள்ளுதல் , அவைகளால் எடுக்கப்பட்ட 
முடிவுகளைச் செயல்படுத்துதல் , சுரங்கங்கள் , எண்ணெய்க் கிணறு 
கள் Oil fields ) முக்கிய துறைமுகங்கள் , ரயில்வே , தபால் , தந்தி , 
தொலைபேசி , இராணுவத்துறை முதலியவைகளில் உழைப்பை 
முறைப்படுத்திப் பாதுகாப்பளித்தல் , யூனியனில் உள்ள வேலை 
யளிப்போர்களோடு ( union employees ) தொடர்பான தொழில் 
பூசல்கள் , மாநிலத்தைவிட்டு மாநிலம் குடியேறுதல் ஆகியவை 
இடம் பெறுகின்றன . இவைகளில் சட்டமியற்றுகின்ற அதி 
காரத்தைப் பாராளுமன்றம் பெற்றிருக்கிறது . இரு திறப் பொதுப் 
பட்டியலில் சேர்த்துக்கொள்ளப்பட்ட பகுதிகளில் , தொழிலாளர் 
சங்கங்கள் , தொழில் மற்றும் தொழிலாளர் பூசல்கள் , ( வேலைச் 
சூழ்நிலையையும் சேர்த்துத் ) தொழிலாளர் நலம் , வருங்காலச் சேம 
நிதிகள் ( provident funds), இயலா நிலை , வயோதிக ஓய்வுச் 
சம்பளங்கன் ( old age pensions ) , வேலையளிப்போர் பொறுப்பு 
தொழிலாளர் இழப்பு ஈடு , சமூக பாதுகாப்பு ( social security ) , 
சமூக இன்சூரன்ஸ் ( Social insurance ) , வேலை , வேலையின்மை , 
தொழிலாளருக்கான உத்தியோகத் தொழிற்பயிற்சி பொருளா 
தாரச் சமூகத் திட்டம் வகுத்தல் , தொழிற்சாலைகள் முதலியவை 
இடம் பெறுகின்றன . இவைகளில் சட்டமியற்றுகின்ற அதிகாரத் 
தைப் பாராளுமன்றமும் , மாநிலச் சட்டமன்றங்களும் பெற்றிருக் 
கின்றன . . ஆனால் , இவைகளிடையே 

மோதல் ஏற்படுமானால் 
பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டமே மேலோங்கி நிற்கும் . 

இருதிறப் பட்டியலில் காணப்படுகின்ற விஷயங்களைப்பற்றிய 
தொழிலாளர் சட்டங்களை அமல் செய்ய வேண்டியது மாநில 
அரசாங்கமாகும் . இதில் கூடப் பாராளுமன்றம் சட்டம் இயற்ற 
லாம் . 


152 இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 
( 6 ) இந்தியாவில் தொழிலாளர் சட்டங்களின் 

தொடக்கமும் வளர்ச்சியும் 
இந்தியாவில் சட்டக் கட்டுப்பாட்டை அவசியமாக்கிய முதல் 
ஒருங்கமைந்த தொழில் அஸ்ஸாம் மாநிலத்தின் தோட்டத்தொழி 
லாகும் . ஆள் திரட்டிக் கொடுக்கும் கங்காணிகளின் மூலம் 
வேலைக்கு ஆள் சேர்ப்பதாலும் தேயிலைத் தோட்டங்களைவிட்டுத் 
தொழிலாளர்கள் சென்று விடுவதைத் தடுப்பதற்குத் தோட்ட 
அதிபர்கள் கையாண்ட முறைகளின் காரணமாகவும் தொழிலாளர் 
களுக்குக் கடுந்தொல்லைகள் ஏற்பட்டிருந்தன . ஆகவே , ஆள் எடுப் 
பதை முறைப்படுத்துவதற்காக , வங்காள அரசாங்கமும் மத்திய 
அரசாங்கமும் 1863 ஆம் ஆண்டிற்குப் பிறகு பல சட்டங்களை 
இயற்றின . ஆனால் , இச் சட்டங்களில் பெரும்பாலானவையின் 
நோக்கம் வேலையளிப்போர்களின் நலனைக் காப்பதேயன்றித் 
தொழிலாளரது நலனை அல்ல . முதல் தொழிற்சாலைச் சட்டமும் , 
முதல் சுரங்கச் சட்டமும் முறையே 1881 , 1901 ஆம் ஆண்டுகளில் 
நிறைவேற்றப்பட்டன . 

குறிப்பிட்ட தொழில்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு 
மட்டுமே பயன்படுவதாக இல்லாது , தொழிலாளர் வகுப்பினர் 
அனைவருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு சட்டம் முதன் முதலாக 
1922 ஆம் ஆண்டிற்குப் பிறகு இயற்றப்பெற்றது . 

இத்தகைய 
சட்டங்களில் மிகவும் முக்கியமானவை , தொழிலாளர் இழப்புஈடு , 
தொழிலாளர் சங்கம் , தொழில் உறவுகள் , ரயில்வே தொழி 
லாளருக்குரிய வேலை நேரங்கள் , கூலிகள் முதலியவை பற்றிய 
சட்டங்களாகும் . 

1935 ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்கச் சட்டத்தின்கீழ் அதி 
காரத்திற்கு வந்த ஜனநாயக அமைச்சுகள் தொழிலாளருக்கான 
சட்டமியற்றுவதைப் புதிய ஆர்வத்துடன் செய்ய வாரம்பித்தன . 
பாங்கான வாழ்க்கைத் தரமும் , நியாயமான வேலை நேரங்களும் , 
நாட்டின் பொருளாதார வசதிகள் அனுமதியளிக்கின்ற அளவிற்குச் 
சர்வதேசத் தரங்களை (international standards ) ஒத்த உழைப்புச் 
சூழ்நிலைகளும் , வேலையளிப்போன் - தொழிலாளிகளிடையேயுள்ள 
பூசல்களைத் தீர்ப்பதற்கான தகுந்த சாதனமும் . வயோதிகம் , உடல் 
நலக்குறைவு , வேலையின்மை முதலியவற்றிற்கெதிரான 

பாது 
காப்பும் , சங்கங்களை அமைப்பதற்கும் , தங்களது நலன்களைக் காப்ப 
தற்காக வேலைநிறுத்தம் செய்யவும் தேவைப்படும் உரிமையும் 
தொழிலாளர்களுக்குத் தரப்பட வேண்டும் என்ற இந்தியத் 
தேசீயக் காங்கிரசின் {Indian National Congress ) தொழிலாளர் 
கொள்கையை இந்த அமைச்சுகள் பின்பற்றின . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


153 " 


தொழிலாளருக்கான சட்டமியற்றுவதில் , மத்திய மாநில 
அரசுகள் இரு தரப்பட்ட அதிகாரத்தைப் பெற்றிருக்கின்றன என்றா 
லும் , தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்படுவதில் ஓரளவிற்கு ஒரு. 
படித்தன்மை ( uniformity ) இருக்க வேண்டுமென்பதற்காகவும் , 
முதலாளிக்கும் தொழிலாளிக்குமிடையே இருக்கின்ற எல்லா 
முரண்பாடுகளையும் நீக்கவேண்டும் என்பதற்காகவும் , இந்திய 
அரசாங்கம் 

1942 - ல் ஒரு நிரந்தர முத்தரப்பு , தொழிலாளர் 
அமைப்பை ( Tripartite Labour Organisation ) நிறுவியது . இவ் 
வமைப்பின் மூன்று முக்கிய குறிக்கோள்களாவன : ( அ) தொழி 
லாளர் சட்டமியற்றுவதில் 

ஒரு படித்தன்மை ஏற்படுத்துதல் . 
( ஆ ) தொழில்துறைப் பூசல்களைத் தீர்ப்பதற்கான முறையை 
வகுத்தல் . ( இ) நாட்டினைப் பாதிக்கின்ற தொழில் நலனைப்பற்றிய 
எல்லா விஷயங்களையும் ஆராய்தல் . 

அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் , வேலையளிப்போர் - வேலையாள் 
ஆகியோரது பிரதிநிதிகள் முதலியவர்களுக்கு அடிக்கடி சந்தித்துப் 
பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இம் முக்கூட்டுச் சாதனம் அளித்த 
தனால் , தொழிலாளர் பற்றிய முக்கியமான பிரச்சினைகளுக்குக் 
கவனம் செலுத்தப்பட ஆரம்பித்தது . இதன் விளைவாகச் சென்ற 
சில ஆண்டுகளில் தொழிலாளர் பாதுகாப்புச் சட்டத்தின் நோக் 
கமும் உள்ளடக்கமும் குறிப்பிடத்தக்க அளவில் விரிவடைந்திருக் 
கிறது . 


( 7 ) தொழிலாளர் சட்டங்களின் வகைகள் 


இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற தொழி 
லாளர் சட்டங்களை அடியிற்கண்ட வகைகளாகப் பிரிக்கலாம் : 


1. சிறுவர்கள் , பெண்கள் போன்ற குறை 

ஆற்றலுள்ள 
(Substandard ) நபர்களுக்கான சட்டங்கள் . 

சட்டங்கள் 
8. கீழ்க்காணும் குறிப்பிட்ட தொழில்களுக்கான 


( 1 ) தொழிற்சாலைகள் , தொழிலகங்கள் . 
( 2 ) சுரங்கங்கள் , கனிப்பொருள்கள் . 
( 3 ) தோட்டத் தொழில்கள் ( Plantation ) . 
( 4 ) ரயில் , கப்பல் , உள் நாட்டு நீர்வழி , ஆகாயவிமானம் 

ரோடு போன்ற போக்குவரத்துச் சாதனங்கள் . 
( 5 ) கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் . ( Commercial under 

takings ) . 


154 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 6 ) கட்டட வேலைகள் . 

( 7 ) விவசாயம் . 
-3 . பின்வரும் குறிப்பிட்ட விஷயங்களைப்பற்றிய சட்டங்கள் : 

( 1 ) கூலிகள் . 
( 2 ) கடன்பாடு ( Indebtedness) . 
( 3 ) சமூகப் பாதுகாப்பு - ( அ ) தொழிலாளர் இழப்பு ஈடு . 

( ஆ ) பேறுகால உதவிகள் ( Maternity benefits ) . ( இ ) இன் 
சூரன்ஸ் . 

( ஈ ) ஓய்வு உதவிகள் ( Retirement benefits) 
( உ ) போனஸ் திட்டங்கள் . 
( 4 ) நலம் ( welfare ). 
( 5 ) வீட்டு வசதிகள் . 

( 6 ) கட்டாய உழைப்பு (Forced Labour ). 
4. தொழிலாளர் சங்கங்கள் தொழில் உறவுகள் முதலியவை 

யோடு தொடர்பான சட்டங்கள் . 
5. புள்ளி விவரங்கள் பற்றிய சட்டங்கள் . 


1. குறை ஆற்றலுள்ள நபர்களுக்கான சட்டங்கள் 
( 1 ) சிறுவர்கள் 

குழந்தைகளின் நலமும் நல் வாழ்வும் எந்த நிலையில் இருக்கிறது 
என்பது ஒரு நாட்டுமக்களின் வலிவையோ பலவீனத்தையோ 
சுட்டிக் காட்டுவதாக இருக்கிறது . குழந்தைகளின் நலத்தைப் 
புறக்கணிப்பது நாட்டின் செழிப்பைக் கெடுத்துவிடும் . 

தொழில் 
மயமாக்கலுக்குப் பிறகு , இந்தியாவில் நிறுவப்பட்ட தொழிற்சாலை 
களில் , குழந்தைகளின் வயதைப்பற்றிக்கவலைப்படாமல் அவர்களை 
நீண்ட நேரங்களுக்கு ஓய்வு ஒழிச்சலின்றி வேலை வாங்குகின்ற 
பழக்கம் இருந்து வந்தது . எதிர்காலத் தொழிலாளர் மக்களை இது 
மிகவும் பாதிப்பதாக இருந்ததனால் , சம்பந்தப்பட்ட அனைவரின் 
கவனமும் இதன்மீது திரும்பியது . தங்களது உடல் நிலையையும் , 
பாதுகாப்பையும் கவனித்துக்கொள்ள இயலாதிருந்த சிறுவர் 
களுக்கே முதலில் தொழிலாளர் பாதுகாப்புச் சட்டம் நிறை 
வேற்றப் பட்டது . 

தொழிற்சாலைச் சட்டம் : தொழிற்சாலைகளில் சிறுவர்கள் 
வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை ஒழுங்குபடுத்துவதற்காக 
எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி 1881 ஆம் ஆண்டில் 
தொழிற்சாலைச் சட்டம் இயற்றப்பட்டதாகும் . 7 வயதிற்குக் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


155 


குறைந்த சிறுவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வதை இச்சட்டம் 
தடை செய்தது . சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது மணிநேர 
வேலையே தரப்பட வேண்டும் என்றும் , அதற்கிடையில் ஒரு மணி 
நேர ஓய்வு தரப்பட வேண்டும் என்றும் , வாரத்திற்கு ஒரு நாள் 
விடுமுறை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இச் சட்டம் கூறியது . 

சட்டத்திற்கு பின்பு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் , தொழிற் 
சாலைகளில் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படக் கூடிய சிறுவர்களின் 
வயதுவரம்பை உயர்த்துவதற்கும் , வேலை நேரங்களைக் குறைப்பதற் 
கும் முயன்றன . தற்போது நடைமுறையிலிருக்கின்ற தொழிற் 
சாலைச் சட்டம் ( 1948 ) , 14 வது வயது பூர்த்தியடையாதிருக்கின்ற 
சிறுவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வதைத் தடைசெய்கிறது ; 
அதோடு , 15 முதல் 18 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு , காலை 
6 மணி முதல் மாலை 7 மணி வரையிலுள்ள காலப்பகுதியில் 4 மணி 
நேரத்திற்கே வேலை தரப்பட வேண்டும் என்று . இச் சட்டம் 
சொல்கிறது . 


வதை 


சிறுவர்கள் வேலைச் சட்டம் ( Employment of Children Act) : 
தொழிற்சாலைச் சட்டத்தின்கீழ் வராத தொழிற்சாலைகளிலும் 
தொழிலகங்களிலும் சிறுவர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படு 

1938 ஆம் ஆண்டின் சிறுவர்கள் வேலைச்சட்டம் ஒழுங்கு 
படுத்துகிறது . ரயில்வேயிலும் , துறைமுகத்திலும் பொருட்களைத் 
தூக்குவதற்காக நியமிக்கப்படக்கூடிய சிறுவர்களின் குறைந்தபட்ச 
வயது உயர்த்தப் படவேண்டும் என்பது இச் சட்டத்தின் குறிக் 
கோளாகும் . 

சில தொழில்களில் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப் 
படக்கூடிய சிறுவர்களின் குறைந்தபட்ச வயது 12 ஆக இருக்க 
வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது . பட்டியலில் வேறு 
எதையும் சேர்த்துக் கொள்கின்ற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு 
வழங்கப்பட்டிருக்கிறது . 


சுரங்கச் சட்டம் ( Mines Act ) : சுரங்கங்களில் சிறுவர்கள் 
வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை , 1952 ஆம் ஆண்டின் 
இந்தியச் சுரங்கச் சட்டம் ஒழுங்குபடுத்துகிறது . 18 வயது பூர்த்தி 
யடையாதிருக்கின்ற எந்த ஒரு நபரும் , பூமி மட்டத்திற்குக் கீழே 
சுரங்கத்தின் எந்த ஒரு பகுதியிலும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப் 
படக்கூடாது என்று இச் சட்டம் கூறுகிறது . 


மற்ற சட்டங்கள் : சிறுவர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப் 
படுவதை ஒழுங்குபடுத்துவதற்கான விசேஷ ஷரத்துகள் இந்தியக் 
கப்பற் சட்டத்திலும் ( 1923 ) , இந்தியத் துறைமுகச் சட்டத்திலும் 


156 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 1908 ) , தோட்டத் தொழிலாளர் சட்டத்திலும் ( 1952 ) சேர்த்துக் 
கொள்ளப்பட்டிருக்கின்றன. 

சிறுவர் அ.மானச் சட்டம் ( Pledging of Children Act ) : போஷ 
கர்கள் ( guardians). தங்களிடமுள்ள சிறுவர்களின் உழைப்பை 
அடமானம் வைத்து முன்பணம் பெறுகின்ற பழக்கத்தை நிறுத்து 
வதற்காக , 1933 - ல் சிறுவர் (உழைப்பு அடமானச் ) சட்டம் நிறை 
வேற்றப்பட்டது . பணத்தை அல்லது உதவியை எதிர்பார்த்து , 
15 வயதிற்குக் குறைந்த சிறுவனின் உழைப்பை அடமானம் வைப் 
பதற்குச் செய்யப்படுகின்ற உடன்படிக்கை செல்லாது என்று இச் 
சட்டம் சொல்கிறது . 

முற்போக்குள்ள ஒவ்வொரு நாட்டிலும் , 16 வயதிற்குக் 
குறைந்த சிறுவர்கள் பள்ளிக்கூடங்களில் தான் தங்களது பகல் 
நேரங்களைக் கழிக்கிறார்களே தவிர , தொழிற்சாலைகளில் அல்ல . 
சோஷலிச சமூக பாணியைக் குறிக்கோளாகக் கொண்டிருக்கின்ற 
இந்தியா , சிறுவர்களுக்கு இலவச , கட்டாயக்கல்வி தருவதைத் 
தனது கொள்கையாகக் கொண்டிருத்தல் வேண்டும் . ஒரு சிறுவனை 
நல்லகுடிமகனாக இருக்கச் செய்வதற்காகக் கல்விபுகட்ட வேண்டும் 
என்றால் , அவன் தனது பள்ளிப் படிப்பை முடித்து 

வெளியே 
செல்லும்போது அவனுக்கொரு வேலை கிடைக்கும் வகையில் 
அவனுக்கு உத்தியோகப் பயிற்சி ஏதாவது அளிப்பதையும் நாம் 
கல்வித் திட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . எனவே , 
வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய சிறுவர்களின் வயது 
வரம்பை 16 ஆக உயர்த்துவது இன்றியமையாததாகும் . 
டாயக்கல்விக் கொள்கை இருக்கும்போது இதைச் செயல்படுத்து 
வது சிரமமான சாரியமல்ல . 


கட் 


( 2 ) பெண்கள் 

பெண்களுக்கு எத்தனை மணிநேர வேலை கொடுப்பது , கொடுக் 
கப்படுகின்ற வேலை அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றதா என் 
பதைப் பற்றியெல்லாம் , பெண்களை வேலைக்கு எடுத்துக் கொள்ளும் 
போது வேலையளிப்போர்கள் கவலைப்படுவதில்லை . எனவே , 
ஒரு சமூக அபாயத்தைத் தோற்றுவித்தது . சமூக நலனை முன் 
னிட்டுப் பெண்களைக் காப்பாற்றுவது அவசியமாயிற்று . 

முதன் 
முதலாக , தொழிற்சாலை ( திருத்தச் ) சட்டம் ( 1891 ) பெண்களுக்கு 
11 மணி நேர வே யே தரப்படவேண்டும் என்றும் , 1 மணி நேர 
இடைவேளை ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது . 
மற்றொரு திருத்தச் சட்டத்தின் மூலம் , சில ஆபத்தான தொழில் 
களில் பெண்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வது தடைசெய்யப் 
பட்டது . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


157 


கின்றன . 


உழைப்புக்குத்தகுந்த கூலி தரப்பட வேண்டும் என்பது இந்திய 
அரசிய லமைப்பின்படி , அரசாங்கக் கொள்கையாக ( State Policy ) 
ஒப்புக் கொள்ளப்பட்டிருக்கிறது . இக் குறிக்கோள் இதுவரை 
செயல்படுத்தப்பட வில்லை . ஆண்களும் பெண்களும் ஒரேவித 
மான வேலைகளைச் செய்து வருகின்றார்கள் என்றாலும் , அவர்களுக்கு 
வெவ்வேறு வீதங்களில் கூலி தரப்படுகின்ற நிலை காணப்படும் 
தொழில்கள் இன்னும் இருக்கின்றன . 

பேறுகால உதவிச் சட்டம் ( Maternity Benefit Act) : மத்திய , 
மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்பெற்ற சுரங்கப் பேறுகால 
உதவிச் சட்டத்தின் விதிகளும் , பேறுகால உதவிச் சட்டங்களின் 
விதிகளும் , ‘ பிள்ளைப்பேறு ஏற்படுவதற்கு முன்பு நான்கு வாரங் 
களுக்கும் , பின்பு நான்கு வாரங்களுக்கும் சம்பளத்தோடு விடு 
முறை பெறுகின்ற உரிமையைப் பெண் தொழிலாளிக்கு அளிக் 

இதற்குச் சில நிபந்தனைகள் உண்டு . ஒரு குறிப்பிட்ட 
காலப்பகுதியில் வெளியேற்றப்படுவதற்கான பாதுகாப்பும் அவர் 
களுக்குத் தரப்படுகிறது . இவ் விதிகள் போதாமையாக இருப்ப 
தோடு , நாடு முழுவதும் ஒரேவிதமாகவும் காணப்பெறவில்லை . 
சமூகத்தின் மிகவும் முக்கிய பகு தியாயிருக்கின்ற பெண் தொழி 
லாளர்களுக்குத் தரப்படும் பாதுகாப்பு நாடு முழுவதும் ஒரே 
மாதிரியாக இருக்கவேண்டும் ; சற்று விரிவாகவும் இருக்கவேண்டும் . 

2. குறிப்பிட்ட தொழில்களைப்பற்றிய சட்டங்கள் 
( 1 ) தொழிற்சாலைகள் , தொழிலகங்கள் ( Workshops ) 

1881 ஆம் ஆண்டிற்கு முன்புவரை , தொழிலாளர்பற்றிய விஷ 
யங்களில் 

அரசாங்கம் தலையிடாக்கொள்கையைப் பின்பற்றி 
வந்தது . சூரிய உதயம் முதல் அஸ்தமனம்வரை தொழிலாளர்கள் 
தொழிற்சாலைகளில் வேலை செய்ய வேண்டியிருந்தது . பல பெண் 
களும் சிறுவர்களும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் . 
தொழிலாளருக்கு வழக்கமான விடுமுறைகளோ வார விடுமுறை 
களோ கிடையா. இத்தகைய சூழ்நிலைகள் இருந்துவந்தன . 
லும் , இதற்கான சட்டமியற்றுவதைத் தொழில்துறையில் நன்கு 
முன்னேறியிருந்த மாநிலங்களும் , பொதுமக்களும் ஆதரிக்கவில்லை. 
பொதுமக்களின் தீவிரக் கருத்துகளுக்கும் , பழைய கருத்து 
களுக்கும் பொதுவான முதல் தொழிற் சாலைச்சட்டம் , தொழிற் 
சாலைகளிலுள்ள உழைப்பின் நிலவரங்களை ஒழுங்குபடுத்துவதற் 
காக 1881 - ல் நிறைவேற்றப்பட்டது . 

தொழிற்சாலைச் சட்டம் : சிறுவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும் , 
சிலநல , பாதுகாப்பு வசதிகளுக்கு ஏற்பாடு செய்வதும் , தெளிவான 


என்றா 


158 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஒரு சட்டமான 1881 ஆம் ஆண்டின் தொழிற்சாலைச் சட்டத்தின் 
நோக்கங்களாகும் . பலமுறை இச் சட்டம் திருத்தம் பெற்றது . 
தொழிலாளர்பற்றிய ராயல் குழுவின் ( Royal Commission on 
Labours) சிபாரிசுகளையும் , சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
மரபுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இச் சட்டம் 1934 - ல் 
பெருமளவில் திருத்தம் பெற்றது . நிரந்தரத் தொழிற்சாலைகளில் , 
வயது வந்தவர்களைப் பொறுத்தவரை வேலை நேரங்கள் ஒரு வாரத் 
திற்கு 54 மணியாகவும் , ஒரு நாளைக்கு 10 மணியாகவும் , பருவ 
காலத் தொழிற்சாலைகளில் (seasonal factories ) இவை ஒரு வாரத் 
திற்கு 60 மணியாகவும் , ஒரு நாளைக்கு 11 மணியாகவும் இருக்க 
வேண்டும் என்று 

ச் சட்டம் வரையறுத்தது . வார விடு 
முறைக்கும் , ஐந்து மணி நேர வேலைக்குப்பிறகு இடைவேளை ஓய்வு 
இருப்பதற்கும் , மிகைநேர ( overtime ) வேலைக்குச் சாதாரண கூலி 
வீதத்தில் ஒன்றரை மடங்கு தரப்படுவதற்கும் இச் சட்டம் 
ஏற்பாடு செய்தது . சிறுவர்களுக்கான வேலை நேரங்களை நாள் 
ஒன்றுக்கு 5 மணியாகவும் , பெண்களுக்கு 10 மணியாகவும் இச் 
சட்டம் குறைத்தது ; இரவில் இவர்களை வேலைக்கு எடுத்துக் 
கொள்வது தடைசெய்யப்பட்டது . எந்திர சக்தியைப் பயன் 
படுத்துவதாகவும் , இதற்கு முந்தின 12 மாதங்களில் ஏதாவது 
ஒரு நாளில் 20 அல்லது அதற்கதிகமான ஆட்களை வேலைக்கே 
எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் உள்ள தொழிற்சாலைகளுக்கே இச் 
சட்டம் 

பயன்படுவதாக இருந்தது . 1937 - க்குப்பிறகு இச் 
சட்டம் 

அடிக்கடி திருத்தம் பெற்றதனால் அதன் நோக்கம் 
விரிவடைந்தது ; தொழிலாளர்களின் உரிமைகளும் பெருகின . 
இந்தத் திருத்தங்களின் காரணமாக , 1947 - ல் நடைமுறையி 
லிருந்த தொழிற்சாலைச் சட்டம் பல அடிப்படை அம்சங்களில் 
1934 ஆம் ஆண்டின் சட்டத்திலிருந்து மாறுபட்டிருந்தது ; அத. 
னோடு , வேலைநேரங்கள் , சம்பளத்தோடு விடுமுறைகள் , பணிமனைச் 
சிற்றுண்டிச்சாலை (Canteen ) வசதிகளுக்கான ஏற்பாடு முதலியவை 
களைப்பற்றியும் , சிறுவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வதைப் 
பற்றியும் கிறந்த தொழிலாளர் பாதுகாப்புத் திட்டங்களை இச் 
சட்டம் தன்னகத்தே கொண்டிருந்தது , 


இவ்வளவு திருத்தங்கள் செய்யப்பட்டன என்றாலும் , இச் 
சட்டத்தின் பொது விதிகள் மாறாமலே இருந்தன . தொழிலாளர் 
களது 

பாதுகாப்பு , சுகாதாரம் , நலம் முதலியவைபற்றிய இதன் 
ஷரத்துக்களைத் தீவிரப்படுத்துவதற்காகவும் , இச் சட்டத்தின்கீழ் 
வாராதிருக்கின்ற பல சிறுதொழில் நிறுவனங்களுக்கு இதன் பாது 
காப்பு ஏற்பாடுகளைப் பரவச் செய்வதற்காகவும் , இச் சட்டம் 
திருத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதாக அனுபவத்தில் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


159 


உணரப்பட்டது . எனவே , தொழிற்சாலை வேலையாட்கள் பற்றிய 
சட்டத்தை வலுப்படுத்துவதற்காகவும் , திருத்தம் செய்வதற்காக 
வும் முற்றிலும் ஒரு புதிய சட்டம் 1948 - ல் நிறைவேற்றப்பட்டது . 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் தொழில் துறை சுகாதார 
விதியின் ஷரத்துகளை இந்தியச் சூழ்நிலையில் எந்த அளவிற்கு மிகுதி 
யாகச் செயல் படுத்த முடியுமோ அந்த அளவிற்குச் செயல்படுத்தச் 
வேண்டும் என்பது இச் சட்டத்தின் நோக்கமாகும் . இளைஞர் 
களுக்கு அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யப்படவேண்டும் . 
தொழிற்சாலைச் சட்டங்களின் உருவரைப் படிவம் (Plans) சமர்ப் 
பிக்கப்படவேண்டும் என்று சொல்லுகின்ற ஷரத்துகள் சர்வதேசத் 
தொழிலாளர் அமைப்பின் தீர்மானங்களிலிருந்து எடுக்கப் 
பட்டவைகளே யாகும் . 


எந்திரத்தைப் பயன்படுத்துவனவாகவும் , 10 அல்லது அதற் 
கதிகமான வேலையாட்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வனவாகவும் 
உள்ள தொழிற்சாலைகளும் , எந்திரத்தைப் பயன்படுத்தாது 20 
அல்லது அதற்கதிகமான வேலையாட்களை வேலைக்கு எடுத்துக் 
கொள்வனவாக இருக்கின்ற தொழிற்சாலைகளும் இச் சட்டத்தின் 
கீழ் வருகின்றன . நிரந்தரத் தொழிற்சாலைகளையும் பருவகாலத் 
தொழிற்சாலைகளையும் இச்சட்டம் ஒன்றாகவே கருதுகிறது . தொழி 
லாளர்களின் உடல் நிலையைப் பாதுகாப்பதற்கும் , அவர்களது 
சேமத்தையும் நலத்தையும் மேம்படுத்துவதற்கும் விரிவான ஏற் 
பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன . வேலைக்கு எடுத்துக் கொள்ளப் 

க்கூடிய சிறுவர்களின் குறைந்த பட்ச வய்து 14 ஆக இருக்க 
வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ; மருத்துவர்களின் 
அத்தாட்சிப் பத்திரம் இருந்தாலொழிய , 15 வயது முதல் 18 வயது 
வரை உள்ள இளைஞர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படக் 
கூடாது . வயது வந்தவர்சளுக்குரிய வேலை நேரங்கள் ஒரு வாரத் 
திற்கு 48 மணி எனவும் , ஒரு நாளைக்கு 9 மணி எனவும் நிர்ணயம் 
செய்யப்பட்டிருக்கிறது . சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 
வேலை நேரங்கள் ஒரு நாளைக்கு 41 மணியாக இருக்கவேண்டும் . 
என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது . வார விடுமுறைகளே அல் 
லாது , ஒரு வருட உழைப்பு முடிந்த பிறகு , ஒவ்வொரு 20 நாட் 
களுக்கும் கூலியோடு ஒரு நாள் விடுமுறை பெறுகின்ற தகுதி வயது . 
வந்தவர்களுக்கு இருக்கிறது . சிறுவர் களுக்கு , 15 உழைப்பு நாட் 
களுக்கு ஒரு நாள் கூலியோடு விடுமுறை தரப்படுகிறது . தொழிற் 
சாலைகளைப் பதிவு செய்வதற்கும் , அவைகளுக்கு லைசென்ஸ் வழங்கு 
வதற்கும் , தொழிற்சாலைக் கட்டடங்களின் உருவரைப்படிவங்களைத் 
தொழிற்சாலை கண்காணிப்பாளர் அலுவலகம் பார்வை இடுவதற் 
கும் உரிய ஏற்பாடுகள் சட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக் . 


160 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கின்றன . 


மாநில அரசுகளால் இச் சட்டம் நடை முறைப்படுத்தப் 
படுகிறது . தொழிலாளர்களின் நலத்திற்கான ஏற்பாடுகளைச் 
செய்வதில் தொழிலாளரது ஒத்துழைப்பைப் பெறுவதற்குத் 
தேவைப்படும் விதிகளைச் செய்து கொள்கின்ற அதிகாரம் மாநில 
அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது . சில சிறு திருத்தங்கள் , 
1949 , 1950 , 1953 , 1954 ஆம் ஆண்டுகளின் திருத்தச் சட்டங் 
களினால் செய்யப்பட்டன . 


காரண 


தொழில்துறை வேலை நடைமுறை விதிகள் சட்டம் ( Industrial 
Employment Standing Orders Act ) : வேலைக்கு ஆள் எடுப்பது , 
நீக்குவது , ஒழுங்கு நடவடிக்கை ( Disciplinory Oction) , விடுடுறை 
கள் , லீவு போன்றவைகளில் வேலையளிப்போன் , வேலையாளின் 
உரினமகளும் , பொறுப்புகளும் என்பதைப்பற்றித் தெளிவு படுத்து 
கின்ற நிலை ஆணைகள் இல்லாதிருந்தது . நிர்வாகிகளுக்கும் தொழி 
லாளிகளுக்குமிடையே பூசல் ஏற்படுவதற்கு அடிக்கடி 
மாயிருந்தவைகளில் ஒன்றாகும் . தங்களின்கீழ் உள்ள வேலை நியதி 
களைப்பற்றித் தெளிவாக்குகின்ற நடைமுறை விதிகளை அரசாங்கத் 
தின் அங்கீகாரத்துடன் இயற்றிச் செயல்படுத்துவதை , பெருந் 
தொழில் நிறுவனங்களிலுள்ள வேலையளிப்போர்களின் பொறுப் 
பாகச் செய்கின்ற ஒரு தனி மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றப் 
படவேண்டும் என்று முத்தரப்புத் தொழிலாளர் மாநாடுகளில் 
( Tripartite Labours Conference ) ஏகோபித்த கருத்துத் தெரிவிக்கப் 
பட்டது . இதன் விளைவாக , தொழில்துறை வேலை (நடைமுறை 
விதிகள் ) சட்டம் இயற்றப்பெற்றது 


100 அல்லது அதற்கும் மிகையான தொழிலாளர்களை வேலைக்கு 
எடுத்துக்கொள்ளும் எல்லாத்தொழில் நிறுவனங்களிலும் ( தொழிற் 
சாலைகள் , சுரங்கங்கள் , ரயில்வே , கப்பல் துறை , தோட்டத் 
தொழில்கள் முதலியவற்றையும் சேர்த்து ) நடைமுறை விதிகள் 
இயற்றப்படுவதற்கான ஏற்பாட்டை இச் சட்டம் செய்கிறது . 

ச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆறு மாதங்களுக்குள் , சட்டத் 
தில் காணப்பெறும் பட்டியலில் ( Shedule) உள்ள குறிப்பிட்ட 
விஷயங்களைப்பற்றிய நிலை ஆணைகளின் வரைவை (Draft ) வேலை 
யளிப்போன் சான்று வழங்கும் அதிகாரியிடம் ( Certifying officer ) 
சமர்ப்பிக்கச் வேண்டுமென்று இச் சட்டம் சொல்கிறது . 
சட்டத்தின்கீழ் சான்று பெறுகின்ற தகுதியிருப்பதைப்போன்று 
அவ்வரைவை மாற்றியமைப்பதற்கு சான்று வழங்கும் அதிகாரிக்கு 
அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது .. பழைய , சட்டத்தின்படி 
நடைமுறை விதிகளின் நியாயம்பற்றித் தீர்ப்பு சொல்வதற்கு இந்த 
அதிகாரிக்கு அதிகாரம் கிடையாது . ஆனால் , 

புதிய திருத்தச் 


161 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


சட்டத்தின்படி , நிலை ஆணைகளின் வரைவை ஆராய்ந்து பார்ப் 
பதற்கும் , அது நியாயமானதா என்பதைப்பற்றி முடிவு செய் 
வதற்கும் , அதங்கேற்றவாறு அதை 

மாற்றி யமைப்பதற்கும் 
அவருக்கு அதிகாரம் உண்டு . எந்த ஒரு தொழில் நிறுவனத் 
தாலும் இயற்றப்படுகின்ற நடைமுறை விதிகளுக்குச் சான்று 
வழங்கப்படுவதற்கு முன்னால் , சம்பந்தப்பட்ட தொழிலாளர் 
களோடு ஆலோசனை நடத்துவதற்கு இச் சட்டம் வழி வகுக்கிறது . 
எந்தத் தொழில் நிறுவனத்திற்கும் , நிபந்தனையோடு அல்லது நிபந் 
தனையின்றிச் சட்டத்தின் முழுவதிலிருந்தோ ஒருசில விதிகளிட 
மிருந்தோ விலக்கு அளிக்கின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு 
உண்டு . 


கா 


சட்டத்தைச் செயல்படுத்துவதில் மிகுந்த அக்கறையின்மை 
காணப்படுவதால் , பல தொழில் நிறுவனங்கள் நடைமுறை 
விதிகளை இயற்றாமலே யிருக்கின்றன . தொழில் நிறுவனங்களின் 
வேலையளிப்போர்களால் இயற்றப்பட்டு , சான்று வழங்கும் அதி 
காரியினால் சான்று அளிக்கப்பட்டுள்ள நடைமுறை விதிகள் பல 
முக்கிய அம்சங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டுக் காணப்படு 
கின்றன . வேலை நியதிகளைப்பற்றிய விதிகள் தொழில்களிடையே 
ஒரேமாதிரியாக இருக்கவில்லை ; ஒரே தொழில் , ஒரு பிராந்தியத்தி 
லும் ஒரேவிதமாக இருக்கவில்லை . 
( 2 ) சுரங்கங்கள் , கனிப்பொருள்கள் 

இறுதியாகக் கிடைத்த புள்ளி விவ்ரங்களின்படி சுரங்கத் 
தாழிலில் 5.5 லட்சத்திற்கு மிகையான தொழிலாளர்கள் வேலை 
செய்துவருவதாகத் தெரிகிறது . இத் தொழில் பெரும்பாலும் 
பீகாரிலும் , மேற்கு வங்காளத்திலும் , மத்தியப் பிரதேசத்திலும் 
இருப்பதாகப் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன . மொத்தத் 
தொழிலாளர்களில் 20 சதவீதம் பெண்களாவர் . 

சுரங்கத் தொழிலாளர்களுக்காகச் சட்டமியற்றிய தன்மூலம் 
செய்யப்பட்டிருக்கின்ற பணிகளாவன : பாதுகாப்பு , நலத்திட்டங் 
கள் சுரங்கங்களில் விரிவு செய்யப்பட்டிருக்கின்றன ; நலத்திட்டங் 
களுக்காகின்ற செலவை , கனிப்பொருள்களின் மீது ஒரு மேல்வரி 
விதிப்பதன் மூலம் சந்திப்பது என்ற கொள்கை அமல் செய்யப் 
பட்டிருக்கிறது ; பெண் தொழிலாளர்களுக்குப் பேறுகால உதலிகள் 
( Maternity benefits ) தரப்படுகின்றன ; போனஸ் கிடைப்பதற் 
குரிய திட்டங்கள் செயல்படுத்தப் பட்டுள்ளன ; நிலக்கரி சுரங்கத் 
தாழிலாளருக்கு ஒரு வருங்காலச் சேமநிதி (Provident fund ) 
ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 

11 


162 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இவைகள் யெல்லாவற்றையும்விட முக்கியமானது , சர்வதேசத் 
தொழிலாளர் அமைப்பின் முத்தரப்புத் தொழில் துறைக் கமிட்டி 
களைப்போன்ற நிலக்கரிச் சுரங்க முத்தரப்புத் தொழில் கமிட்டி 
( Tripartite Industrial Committee on Coal Mining) ஒன்று அமைக்கப் 
பட்டிருப்பதாகும் . நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர்களுக்கு நல்ல 
வேலைச் சூழ்நிலைகளும் வாழ்க்கை வசதிகளும் கிடைப்பதற்கான 
பாதுகாப்புச் சட்டங்கள் இயற்றப்படவேண்டும் என்ற கருத்துகள் 
இக் கமிட்டியின் தீர்மானங்களில் வலியுறுத்தப்பட்டன . 


என்று 


சுரங்கச் சட்டம் ( Mines Act) : சுரங்கங்களிலுள்ள வேலைச் சூழ் 
நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக முதன் முதலில் 1901 - ல் சட்டம் 
இயற்றப்பட்டது . இச் சட்டத்திற்குப் பதிலாகப் பிறகு 1923 - ல் 
இந்திய சுரங்கச் சட்டம் (Indian Mines Act ) நிறைவேற்றப் 
பட்டது . தற்போது நடைமுறையிலிருக்கின்ற சட்டம் இந்திய 
சுரங்கச் சட்டமேயாகும் . எந்திரத்தையும் , கருவியையும் செப்ப 
னிடுவதற்காக ஒரு சுரங்கத்தால் நடத்தப்படுகின்ற வேலையகங் 
களையும் சேர்த்து எல்லாச் சுரங்கங்களும் இச் சட்டத்தின்கீழ் 
வருகின்றன . பூமிக்கு மேலும் கீழும் வேலை செய்கின்ற தொழி 
லாளர்களின் வேலை நேரங்களை இச் சட்டம் வாரத்திற்கு 48 மணி 

குறைத்திருக்கிறது . நாள் ஒன்றுக்கு , பூமிக்குமேல் 
9 மணிக்கு மிகையாகவும் , பூமிக்குக்கீழ் 8 மணிக்கு மிகையாகவும் 
தொழிலாளர்கள் வேலை செய்ய அனுமதிக்கக் கூடாது என்று இச் 
சட்டம் சொல்கிறது . மிகைநேர வேலையைப் பொறுத்தவரை , 
பூமிக்குமேலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்குச் சாதாரணக் 
கூலி விதித்தல் ஒன்றரை மடங்குக் கூலியும் , பூமிக்குக் கீழே வேலை 
செய்கின்ற தொழிலாளர்களுக்குச் சாதாரண கூலி வீதத்தில் 
இரண்டு மடங்கு கூலியும் தரப்பட வேண்டும் என்று இச் சட்டம் 
முதன் முதலாகக் கூறியது . பூமிக்குக் கீழே பெண்களை வேலைக்கு . 
எடுத்துக்கொள்வது தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வருகிறது ; 
பூமிக்குமேலே , பெண்களைக் காலை 6 முதல் மாலை 7 மணிவரை 
மட்டுமே வேலைக்கு எடுத்துக் கொள்ளலாம் . மற்ற நேரங்களில் 
அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக் 
கிறது . மருத்துவ பரிசோதனைக்குப்பிறகு பூமிக்குக் கீழே வேலைக்கு 
எடுத்துக்கொள்ளப்படக் கூடிய சிறுவர்களின் வயது வரம்பை இச் 
சட்டம் 17 வயதிலிருந்து 18 வயதாக உயர்த்தியிருக்கிறது . சான்று 
வழங்கும் மருத்துவரால் , மருத்துவ தகுதிச் சான்று ( Medical certifi 
cate of fitness ) வழங்கப்படாமலிருக்கின்ற இளைஞர்களுக்கு ( 15. 

வயதுவரை உள்ள நபர்கள் ) பூமிக்குமேலே ஒரு 
நாளைக்கு 4 மணிநேர வேலையே தரப்பட வேண்டும் என்று இச் 
சட்டம் கூறுகிறது. ஈடுசெய் விடுமுறைகளும் ( compensatory 


முதல் 


18 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


163 


holidays ) , சம்பளத்தோடு விடுமுறைகளும் தரப்படுவதற்கான 
ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன . பூமிக்குமேலே வேலை 
செய்கின்ற மாதக்கூலி தொழிலாளர்கள் 

ர்களுக்கு 12 மாத உழைப்பு 
முடிந்தபிறகு , சம்பளத்தோடு 14 நாள் வருடாந்திர விடுமுறையும் , 
வாரக்கூலித் தொழிலாளர்கள் , பளுவேற்றுபவர்கள் , ( loaders ) 
செய்திருக்கின்ற வேலைக்குக்கூலி வாங்குவோர் முதலியவர்களுக்குச் 
சம்பளத்தோடு 7 நாள் வருடாந்தர விடுமுறையும் தரப்பட 
வேண்டும் . வேலை நடக்கின்ற இடங்களில் நலவசதிகள் செய்யப் 
படவேண்டும் என்றும் , நல அதிகாரிகள் ( welfare oficers ) நிய 
மிக்கப்படவேண்டும் என்றும் இச் சட்டம் விரும்புகிறது . 

1936 ஆம் ஆண்டின் கூலிச் செலுத்துகைச் சட்டத்தின் (Pay 
ment of Wages Act ) விதிகள் 1948 - ல் நிலக்கரிச் சுரங்கங்களிலும் , 
1951 - ல் எல்லாச் சுரங்கங்களிலும் அமல் செய்யப்பட்டன . 

நிலக்கரிச் சுரங்கப் ( பாதுகாப்பு , தற்காப்புச் ) சட்டம் , 1952 : நிலக் 
கரியைச் சேமித்துப் பாதுகாத்து வருவதற்காகவும் , தற்காப்பு 
முறைகளை நிலக்கரிச் சுரங்கங்களில் பேணி வருவதற்காகவும் ஒரு 
நிலக்கரிச் சுரங்கச் சபையை ( Coal Board ) நிறுவுவதற்கு இச் 
சட்டம் ஏற்பாடு செய்கிறது . 

நிலக்கரிச் சுரங்கத்தொழிலாளர் நலநிதிச் சட்டம் 1947 : நாட்டின் 
சுரங்கத்தொழிலாளர்களுக்குப் போதிய நலவசதிகளை ஏற்படுத்தித் 
தருவதற்கு மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது . மொத்தத் 
தொழிலாளர்களில் நான்கில் மூன்று பங்கு நிலக்கரிச் சுரங்கங்களில் 
காணப்படுவதனால் , நிலக்கரிச் சுரங்கங்களில் நலவசதிகளை ஏற்படுத் 
துவதற்கே முதலில் கவனம் செலுத்தப்பட்டது . ஆனால் , கொஞ்ச 
நாட்களுக்குப் பிறகு மைகா ( mica ) சுரங்கங்களிலுள்ள தொழி 
லாளர்களுக்கும் நலவசதிகளை ஏற்படுத்த முயற்சி செய்யப்பட்டது . 
நிலக்கரிச் சுரங்கத் தொழிலிலுள்ள வேலையாட்களின் நலத்தை 
முன்னேற்றுவதற்காக , நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் நலநிதி 
( Coal Mines Labour Welfare Fund ) ஒன்று இச் சட்டத்தின் கீழ் 
உருவாக்கப்பட்டது . இந் நிதிக்குத் தேவையாான நிதியத்தை 
( finance ) ஒரு மேல்வரியை விதிப்பதன் மூலம் பெறுகின்ற அதிகாரம் 
மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது . குடியிருப்பு 
வசதிகள் , அவ்வசதிகளை மேம்படுத்துதல் , தண்ணீர் அளிப்பு (water 
supply ) , கல்வி வசதிகள் , சலவை வசதிகள் , பொழுது போக்கு , 
வேலைக்குச் சென்று வருவதற்கான போக்குவரத்துச்சாதனம் , 
மருத்துவ வசதிகள் முதலியவைகளை ஏற்பாடு செய்வதற்காகின்ற 
செலவுகள் இந் நிதியிலிருந்து செய்யப்படுகின்றன . நிதியின் 
நிர்வாகத்தையும் , செயல்முறையையும்பற்றி அரசாங்கத்திற்கு 


164 இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 
ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு ஆலோசனைக் கமிட்டியை 
( advisory committee ) நிறுவுகின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்குக் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . நிலக்கரிச் சுரங்க உரிமையாளர்களின் 
பிரதிநிதிகளும் , தொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் இக் கமிட்டி 
யில் சமமான அளவில் இடம் பெறுகின்றனர் . 


மைக்கா சுரங்கத் தொழிலாளர் நலநிதிச் சட்டம் 1946 : 
சட்டத்தின் விதிகள் சற்றேறக்குறைய நிலக்கரிச் சுரங்கத் தொழி 
லாளர் நல நிதிச் சட்டத்தின் விதிகளை ஒத்திருக்கின்றன . 


நிலக்கரிச்சுரங்கத் தொழிலாளர் வருங்காலச் சேமநிதி , போனஸ் 
திட்டங்கள் சட்டம் : 1948 ஆம் ஆண்டின் நிலக்கரிச் சுரங்கத் தொழி 
லாளர் வருங்காலச்சேமநிதி , போனஸ் திட்டங்கள் சட்டத்தின்படி , 
நிலக்கரிச் சுரங்கங்களில் வேலை செய்துவரும் தொழிலாளர்களுக் 
காக ஒரு வருங்காலச் சேமநிதித்திட்டத்தையும் , போனஸ் திட்டத் 
தையும் இயற்றுகின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு வழங்கப் 
பட்டிருக்கின்றது . நிதியை நிர்வகிப்பதற்கு , வேலையளிப்போர் 
களின் பிரதிநிதிகளையும் , தொழிலாளர்களின் பிரதிநிதிகளையும் சம 
அளவில் கொண்டிருக்கின்ற ஒரு முத்தரப்பு பொறுப்பாளர் சபை 
( Tripartite Board of Trustees ) ஏற்படுத்தப்பட வேண்டியிருக் 
கிறது . நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர்களுக்குப் போனஸ் திட்ட 
மொன்றை இயற்றுகின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது . 
( 3) தோட்டத் தொழில்கள் 

இறுதியாகக் கிடைத்த புள்ளி விவரங்களின்படி தோட்டத் 
தொழில்களில் 12.5 லட்சத் தொழிலாளர்கள் வேலை செய்து வருவ 
தாகத் தெரிகிறது . இவர்களில் 10.3 லட்சம் பேர் தேயிலைத் 
தோட்டங்களிலும் , 1.75 லட்சம் பேர் காப்பித் தோட்டங்களிலும் , 
0.5 லட்சம் பேர் ரப்பர் தோட்டங்களிலும் காணப்படுகின்றனர் . 


தேயிலை மாவட்டக் குடியேற்றத் தொழிலாளர் சட்டம் 1932 ( Tea 
Districts Emigrant Labour Act ) : தோட்டத் தொழிலாளருக் 
காக இயற்றப்பட்ட பழைய சட்டங்களில் ஒன்று , 1932 ஆம் 
ஆண்டின் தேயிலை மாவட்டக் குடியேற்றத் தொழிலாளர் சட்ட 
மாகும் . ஆள் எடுப்பதைக் கட்டுப்படுத்துவதும் , உதவிபெறும் 
குடியேற்றக்காரர்களை மற்ற மாவட்டங்களிலிருந்து , அஸ்ஸாமி 
லுள்ள தேயிலைத் தோட்டங்களுக்குக் கொண்டு வருவதும் ஆள் 
எடுப்பதில் முன்போல் அல்லாது தோட்ட முதலாளிகளுக்கு மிகுதி 
யான சுதந்திரத்தை அளிப்பதும் இச் சட்டத்தின் முக்கிய நோக்கங் 
களாகும் . மூன்றாண்டு உழைப்பிற்குப்பிறகு , வேலையளிப்போனின் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


165 


கிறது . 


செலவில் தம் சொந்த மாவட்டங்களுக்குத் திரும்பிப்போகின்ற 
சலுகை , உதவி பெறும் குடியேற்றக்காரர்களுக்கு (( assisted 
emigrants ) அளிக்கப்பட்டிருக்கிறது . 16 வயதிற்குக் குறைந்த 
சிறுவன் அல்லது சிறுமியை இச் சட்டத்தின்கீழ் வேலைக்கு எடுத்துக் 
கொள்வது என்பது , அச் சிறுவன் அல்லது சிறுமியுடன் பெற்றோர் 
அல்லது வேறு சொந்தக்காரர்கள் இருந்தால் தான் முடியும் . ஒரு 
மணமான பெண் , அவளது கணவனது அனுமதியைப் பெற்றால் 
தான் தேயிலை மாவட்டத்தில் குடியேறுவதற்கு அவனுக்கு உதவி 
தரப்படும் . 

தோட்டத் தொழிலாளர் சட்டம் 1951 : முதன்முதலாக இச் 
சட்டம் தான் தோட்டத் தொழிலாளர்களின் வேலைச் சூழ்நிலைகளை 
ஒழுங்குபடுத்துகிறது ; அவர்களது நல்வாழ்விற்கும் அது அடிகோலு 

தேயிலை , காபி , ரப்பர் , சிங்கோனா முதலிய தோட்டத் 
தொழில்களுக்கே இது முதலில் பயன்படுவதாக இருக்கிறதென்றா 
லும் , மத்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் வேறு தோட்டத் 
தொழில்களிலும் இச் சட்டத்தின் விதிகளை அமல் செய்கின்ற 
அதிகாரம் மா நில அரசாங்கங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது . 

வேலை நேரங்களைப் பொறுத்தவரை , வயது வந்தவர்களுக்கு 
வாரத்திற்கு 54 மணி எனவும் , இளைஞர் களுக்கும் சிறுவர்களுக்கும் 
வாரத்திற்கு 40 மணி எனவும் இச் சட்டம் நிர்ணயம் செய்கிறது . 
12 வயதிற்குக் குறைந்த சிறுவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள் 
வதும் ; மாலை 7 மணிக்கும் காலை 6 மணிக்கும் இடையே சிறுவர்களை 
வேலைவாங்குவதும் தடைசெய்யப்படுகிறது . வயதிற்குக் 
குறைந்த சிறுவர் களுக்கு மருத்துவப் பரிசோதனை செய்யப்பட 
வேண்டும் . 

உழைத்து வந்திருக்கும் ஒவ்வொரு இருபது நாட் 
களுக்கும் ஒருநாள் வீதம் வயது வந்தவர்களுக்கும் , ஒவ்வொரு 
பதினைந்து நாட்களுக்கும் ஒருநாள் வீதம் சிறுவர்களுக்கும் சம்பளத் 
தோடு லீவு தரப்படவேண்டும் என்று இச் சட்டம் கூறுகிறது . 

தொழிலாளர் நலத்திற்காகவும் , நல்வாழ்விற்காகவும் வசதி 
செய்து தரப்படவேண்டும் என்றும் , நல அதிகாரிகள் நிய 
மிக்கப்படவேண்டும் என்றும் , 1948 ஆம் ஆண்டின் தொழிற்சாலைச் 
சட்டத்தில் விதிகள் கூறுயதைப்போலவே , இச் சட்டத்தின் விதி 
களும் கூறுகின்றன . தோட்டத் தொழிலில் இருந்து வரும் , ஒவ் 
வொரு தொழிலாளிக்கும் , அவனது குடும்பத்திற்கும் தேவையான 
குடியிருப்பு வசதியை வேலையளிப்போர் செய்து தரவேண்டும் 
என்று இச் சட்டம் விரும்புகிறது . 

1952-53 - ல் தேயிலைத் தொழிலில் மந்தநிலை காணப்பட்ட 
தால் , இச் சட்டத்தை அமல் செய்வது நிறுத்தப்பட்டது . தேயிலை 


18 


166 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


விலைகள் உயர ஆரம்பித்தபிறகு , இச் சட்டம் 1954 ஆம் ஆண்டின் 
ஏப்ரல் மாதம் முதல் தேதிமுதல் நடைமுறைக்குக் கொண்டுவரப் 
பட்டது . 


( 4 ) போக்குவரத்துச் சாதனம் 

( அ ) புகை வண்டிச் சாதனம் : புகை வண்டிச் சாதனத்திலும் , 
புகைவண்டி காண்ட்ராக்டு வேலைகளிலும் சுமார் 16 லட்சம் 
தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள் , தொழில்துறை 
வேலையாட்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வதில் மூன்றாவது 
பெரும் ஸ்தாபனமாக புகைவண்டிச் சாதனம் இருக்கின்ற தென்றா 
லும் , அதன் வேலைச் சூழ்நிலை பற்றிய எந்தவிதச் சட்டக் கட்டுப் 
பாடும் முன்னைய நாட்களில் கிடையாது எனலாம் . எனினும் , 
தொழிற்சாலைச் சட்டத்தின் விதிகள் ரயில்வே தொழிலகங்களில் 
( workshops) வேலைசெய்து வந்த தொழிலாளர்களுக்குப் பயன் 
படுவதாக இருந்தது . 


வரை 


இடை 


வேலை நேரங்கள் ஒழுங்குபடுத்தப்படுதல் : தொழிற்சாலைச் 
சட்டத்தின்கீழ் வந்த ரயில்வே தொழிலகத் தொழிலாளர்களைத் 
தவிர , வேறு ரயில்வே ஊழியர்களின் வேலைச் சூழ்நிலைகள் 1930 

சட்டரீதியாக ஒழுங்கு செய்யப்பெறவில்லை . 1930 ஆம் 
ஆண்டின் இந்திய ரயில்வே திருத்தச் சட்டத்தின்மூலம் , ரயில்வே 
ஊழியர்கள் மூலம் வேலை நேரங்களையும் ஓய்வு நேரங்களையும் 
பற்றிய 1890 ஆம் ஆண்டின் இந்திய ரயில்வே சட்டத்திற்கு ஒரு 
புது அத்தியாயம் சேர்க்கப்பட்டது . இச்சட்டத்தின்கீழ் ரயில்வே 
தொழிலாளர் வேலை நேரச் சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டன 
இச் சட்ட திட்டங்களின்படி , டையிடையே நிறுத்திவைக்கப் 
படுகின்ற வேலையிலிருக்கின்ற தொழிலாளர்களின் வேலை நேரங்கள் 
வாரத்திற்கு 84 மணி எனவும் , மற்ற தொழிலாளர்களின் வேலை 
நேரங்கள் வாரத்திற்கு 60 மணி எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக் 

குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற மிகை 
நேர வேலைக்குச் சாதாரண சம்பள வீதத்தில் 14 மடங்கு சம்பளம் 
தரப்பட வேண்டும் . இடையிடையே நின்று செல்கின்ற அம்ச 

வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற சில ரயில்வே ஊழியர் 
களுக்கு அவ்வப்போது ஓய்வுகளைத் தருவதற்கான ஏற்பாட்டை 
இச் சட்ட திட்டங்கள் செய்கின்றன . 

1947 - ல் நீதிபதி ஜி. எஸ் . ராஜதியாஷா அவர்களின் தீர்ப்புக் 
கிணங்க , ரயில்வே ஊழியர் ( வேலைநேர ) விதிகள் என்றழைக்கப் 
படும் புதியவிதிகள் 1951 - ல் இயற்றப்பட்டன . இவ் விதிகளின் 
கீழ் எல்லா ரயில்வே ஊழியர்களின் வேலையும் நான்கு பிரிவுகளாகப் 


கிறது . 


மில்லாத 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


167 


யான 





யான 


பிரிக்கப்பட்டது : ( 1 ) கடுமையான வேலை . ( 2 ) இடையிடையே 
நின்று செல்லக்கூடிய வேலை . ( 3 ) வேறுபடுத்தப்பட்டிருக்கின் ற 
( excluded) வேலை . (4 ) தொடர்ச்சியான வேலை . 
கடுமையான வேலையைச் செய்பவர்கள் , 

‘ தொடர்ச்சி 
வேலையைச் செய்பவர்கள் , இடையிடையே நின்று செல் 
கின்ற வேலையைச் செய்பவர்கள் முதலியவர்களுக்கு வேலைநேர 
வரம்பு வாரத்திற்கு முறையே 45 மணி , 54 மணி , 75 மணி என 
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது . கடுமையான வேலையைச் செய் 
பவர்களுக்கும் , 

தொடர்ச்சியான , வேலையைச் செய்பவர்களுக் 
கும் , வாரத்திற்கு 30மணிநேரத் தொடர்ச்சியான ஓய்வும் , இடை 
யிடையே நின்று செல்லக்கூடிய வேலையைச் செய்பவர்களுக்கு 
ஒரு முழு இரவையும் சேர்த்து வாரத்திற்கு 24 மணிநேர 
தொடர்ச்சியான ஓய்வும் , வேறு படுத்தப்பட்டிருக்கின்ற வேலை 
யைச் செய்பவர்களுக்கு மாதத்திற்கு 48 மணிநேரத் தொடர்ச்சி 

ஓய்வோ . ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் 24 மணி 
நேர தொடர்ச்சியான ஓய்வோ தரப்பட வேண்டும் என்று விதிகள் 
குறிப்பிடுகின்றன . புகை வண்டியோடு சென்று வந்து கொண்டி 
ருக்கின்ற பணியாளர்களுக்கு 30மணிநேரத் தொடர்ச்சியான ஓய்வு 
மாதமொன்றிற்கு நான்கு முறையோ 22 மணி நேர தொடர்ச்சி 
யான ஓய்வு மாதமொன்றிற்கு 5 முறையோ தரப்படவேண்டும் . 

ரயில்வேயுடன் தொடர்பான காண்ட்ராக்டு வேலையிலிருந்து 
வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 7 லட்சமாகும் . இவர் 
களால் மற்றொரு பிரச்சினை எழுகிறது . அவர்களது வேலை நிலவரங் 
கள் திருப்திகரமாகவே இல்லை . ரயில்வேயில் பணியாற்றுகின்ற 
மற்றவர்களுக்கு இருக்கின்ற சலுகைகள் இவர்களுக்கு இல்லை . 

மாலுமிகள் ( Seamen) : வேலையிலிருந்து வரும் மாலுமிகள் 
எத்தனை பேர் என்பதற்கான சரியான புள்ளி விவரங்கள் கிடைக்க 
வில்லை . சுமார் 300,000 மாலுமிகள் வேலையி லிருந்து வருவதாக 
உத்தேசமாகச் சொல்லப்படுகிறது . ஆனால் உண்மையில் 50,000 
பேர்களே வேலையிலிருந்து வருகின்றனர் . 

இந்திய வணிகக் கப்பல் சட்டம் ( Indian Merchant Shipping Act ) 
இந்திய மாலுமிகளின் வேலை நிலைமைகளையும் நலத்தையும் பற்றிய 
ஒரே சட்டம் , 1923 ஆம் ஆண்டின் இந்திய வணிகக் கப்பல் சட்ட 
மாகும் . ஆள் எடுப்பு ( recruitment ) இளைஞர்களை 

வேலைக்கு 
எடுத்துக் கொள்தல் , மருத்துவப் பரிசோதனை , கூலி வழங்கீடு , 
சுகாதாரம் , நல்வாழ்வு , ஒழுங்கு நடவடிக்கைகள் , இறந்து போன 
மாலுமிகளின் சொத்தை ( property ) பகிர்ந்தளித்தல் போன்றவை 
களுக்கான முறைகளை இச் சட்டம் எடுத்துரைக்கிறது . 


168 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இச் சட்டத்தின்கீழ் ஒரு கப்பலின் தலைவனே , குறிப்பிடப் 
பட்டிருக்கின்ற முறையில் , ஒரு கப்பலதிகாரியின் முன்னிலையில் ஒரு 
மாலுமியை இந்திய , பிரிட்டிஷ் அல்லது வேறு அயல் நாட்டுக் கப்ப 
லொன்றில் வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் . மாலுமி 
களுக்கு வேலை கிடைக்கச் செய்வதற்காகவும் அல்லது வணிகக் 
கப்பல்களுக்கு அவர்களை அளித்து வருவதற்காகவும் , கப்பல் தொழி 
லாளர் அளிப்பை ( supply of maritime labour ) ஒழுங்குபடுத்து 
வதற்காகவும் , தேவைப்படுகின்ற துறைமுகங்களில் மாலுமிகளுக்கு 
வேலைதேடித்தரும் ஸ்தாபனங்களை ( Seamen s Employment Offices ) 
அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது . 300 டன்கள் 
எடையுள்ள உள் நாட்டுக் வணிகக் கப்பல்களை அல்லாத வேறு 
இந்திய , அயல் நாட்டுக் கப்பல் ஒவ்வொன்றின் தலைவனும் , 
ஒவ்வொரு மாலுமியோடும் , அவனை வேலைக்கு எடுத்துக் கொள் 
கின்ற நிலையில் கப்பற் பயணத்தின் விவரங்கள் , வேலை நிலைமைகள் , 
கூலிகள் முதலியவை பற்றி ஓர் உடன்படிக்கை செய்துகொள்ள 
வேண்டும் . வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய உடல் 
தகுதி தனக்கிருக்கிறது என்பதற்கான உடல் நலத் தகுதிச் சான்றை 
ஒரு மாலுமி வைத்திருந்தால் ஒழிய , அவனை யாரும் எந்தக் கப்பலி 
லும் , எந்த வேலைக்கும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று இச் 
சட்டம் கூறுகிறது . 

குறிப்பிட்ட சூழ்நிலைகளைத் தவிர , வேறு வேலைகளில் 14 வய 
திற்குக் குறைந்த இளஞ்சிறுவர் களை எந்த ஒரு வேலைக்கும் எடுத்துக் 
கொள்வதையும் , 18 வயதிற்குக் குறைந்தவர்களைக் கப்பல் ஒப்பனைக் 
காரர்களாகவும் (trimmers ) இயந்திர உலைகாப்போர்களாகவும் 
(stockers ) எடுத்துக்கொள்வதையும் இச் சட்டம் தடை செய் 
கிறது . மாலுமிகளின் நலம் , நல்வாழ்வு பற்றிய இச் சட்டத்தின் 
விதிகள், மாலுமிகளுக்கு இடவசதி , உணவு வசதி முதலியவைகள் 
தரப்படுவதற்கும் , இன்னலுற்ற மாலுமிகளுக்கு ஆதரவு அளிக்கப் 
படுவதற்கும் , உடல் நலக் குறைவின்போது மருத்துவ சிகிச்சை 
வழங்கப்படுவதற்கும் வழி வகுக்கின்றன . 

( ஆ ) துறைமுகங்கள் , கப்பற்றுறைகள் ( Ports and Docks ) : துறை 
முகப் பொறுப்புச் சபைகள் ( Port trusts ) , கப்பல் சரக்கேற்றுபவர் 
கள் , நிலக்கரி நிறுவனங்கள் , படகு உரிமையாளர்கள் போன்ற 
ஸ்தாபனங்களாலும் , வேலையளிப்போர்களாலும் , கப்பற்றுறை 
களில் தொழிலாளர்கள் 

வேலைக்கு 

எடுத்துக்கொள்ளப்படுகின் 
றனர் . இறுதியாகக் கிடைத்த புள்ளி விவரங்களின்படி இத் தொழி 
லாளரின் எண்ணிக்கை 57 ஆயிரம் என்று தெரிகிறது . 

இந்தியக் கப்பற்றுறைத் தொழிலாளர் சட்டம் , 1934 : கப்பற் 
றுறைத் தொழிலாளர்களைப் பாதுகாப்பதற்காகக் கொண்டுவரப் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


169 


. 


றன * 


பட்ட முதல் சட்டம் 1934 - ல் நிறைவேற்றப்பட்ட கப்பற்றுறைத் 
தொழிலாளர் சட்டமாகும் . ஆனால் , இந்தியக்கப்பற்றுறைத் தொழி 
லாளர் விதித் திட்டங்கள் (Indian Dock Laboure s Regnlations ) 
1948 ஆம் ஆண்டில் தான் இயற்றப்பட்டன அரசாங்கத்தால் நிய 
மிக்கப்படக்கூடிய பார்வையாளர்களின் கடமைகளையும் , பின்வரு . 
பவர்களால் நிறைவேற்றப்படக்கூடிய பாதுகாப்புத் திட்டங் 
களையும் இவ்விதத் திட்டங்கள் தெளிவாகக் குறிப்பிடுகின் 
( அ ) கப்பற்றுறையில் ஏற்றுமதி அல்லது இறக்குமதியை நிர்வகித்துக் 
கட்டுப்படுத்தி வருகின்ற அதிகாரி; ( ஆ ) கப்பலின் 

உரிமை 
யாளன் , தலைவன் , அதிகாரி அல்லது ஏஜண்டுகள் ; ( இ) சரக்கை. 
(cargo) அல்லது எரிபொருளை (fuel ) கப்பலில் ஏற்றுவதற்கோ 
இறக்குவதற்கோ பயன் படுத்தப்படும் இயந்திரம் அல்லது 
கருவியின் சொந்தக்காரன் ; (ஈ ) தானாகவோ , தனது ஏஜண்டுகளை 
வைத்தோ வேலையாட்களை வைத்தோ சரக்கு அல்லது எரிபொருளை 
ஏற்றுகின்ற அல்லது இறக்குகின்ற நபர் . 


1948 


சமமான 


கப்பற்றுறைத் தொழிலாளர் ( வேலை ஒழுங்குச் ) சட்டம் 
(Dock Workers Regulation of employment Act :) கப்பற்றுறை 
உழைப்பின் அளிப்பு , தேவைப்படுகின்ற அளவிற்கு மிகையாக 
இருப்பதன் விளைவாகக் கப்பற்றுறைத் தொழிலாளரிடையே பரவ 
லான வேலையின்மையும் , வேலைக் குறைவும் , ( under employment ) 
காணப்படுவது இந்திய துறைமுகங்களின் முக்கிய தொழிலாளர் 
பிரச்சினைகளில் ஒன்றாகும் . தேவைக்கேற்றவாறு தொழிலாளர் 
எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் , வேலைப்பகிர்வு 
( distribution of employment ) என்பது தரகர்களின் ((inter 
mediaries ) விருப்பத்தைப் பொருத்திருக்கவில்லை , மாறாகத் திறமை 
வாய்ந்தவர்களுக்குச் 

வாய்ப்பை அளிக்கின்ற ஒரு 
திட்டத்தைப் பொருத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற் 
காகவும் , அன்றாடக் கூலியாட்களை நீக்குகின்ற ( Decasualisation ) 
கொள்கை அனுசரிக்கப்பட வேண்டுமென்று 1931 ஆம் ஆண்டில் 
தொழிலாளர் பற்றிய ராயல் குழு சிபாரிசு செய்தது . எனினும் , 
கப்பற்றுறைத் தொழிலாளர் ( வேலை ஒழுங்குச் ) சட்டம் 1948 - ல் 
இயற்றப்பட்ட பிறகு தான் , இதைப் பொறுத்து உறுதியான நட 
வடிக்கை எடுப்பது சாத்தியமாயிற்று . வேலைவாய்ப்புகளை ஒழுங்கு 
படுத்துவதற்தாகக் கப்பற்றுறைத் தொழிலாளர்களைப் பதிவு செய் 
வதற்கான திட்டங்களை இயற்றுகின்ற அதிகாரத்தைப் , பெருந் 
துறைமுகங்களைப் பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்திற்கும் , 
மற்ற துறைமுகங்களைப் பொறுத்தவரை மாநில அரசாங்கங் 
களுக்கும் இச் சட்டம் வழங்குகிறது . ஆள் எடுப்பு , வேலை நிலைமை 
கள் , பயிற்சி , நலம் என்பன போன்ற கப்பற்றுறைத் தொழிலாளர் 


170 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வாழ்க்கை , வேலைச் சூழ்நிலைகளோடு தொடர்பான விஷயங்களை 
ஒழுங்குபடுத்துவதற்கு இத் திட்டங்கள் வழிவகுக்க வேண்டும் . 
சட்டத்தையோ அல்லது அதன்கீழ் இயற்றப்பட்டுள்ள திட்டத் 
தையோ செயல்படுத்துவதைப்பற்றி அரசாங்கத்திற்கு ஆலோசனை 
வழங்குவதற்கு , அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் , கப்பற்றுறைத் 
தொழிலாளர் , வேலையளிப்போர் முதலியவர்களின் பிரதிநிதிகளை 
யும் சம அளவில் பெற்றிருக்கின்ற , 15 உறுப்பினரடங்கிய முத் 
தரப்பு ஆலோசனைக் கமிட்டி ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இச் 
சட்டத்தில் வழி செய்யப்பட்டிருக்கிறது . இச் சட்டத்திற்கென 
இன்ஸ்பெக்டர்களை நியமிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக் 


கிறது . 


இச் சட்டத் தின்கீழ் , பம்பாய் , கல்கத்தா , சென்னை முதலிய 
துறைமுகங்களின் கப்பற்றுறைத் தொழிலாளர்களுக்கென வேலை 
ஒழுங்கு திட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன . இத் துறைமுகங் 
களில் முத்தரப்பு கப்பற்றுறைத் தொழிலாளர் சபைகள் நிறுவப் 
பட்டுள்ளன . 


கூலி வீதங்கள் : இயல்பான வேலை நேரங்கள் , வார ஒய்வுகள் , 
விடுமுறைகள் , லீவு உத்தியோக ஓய்வு உதவிகள் , நலத்திட்டங்கள் 
முதலியவைகளை நிர்ணயிப்பதற்கும் இச் சட்டம் ஏற்பாடு செய் 


எடைமிக்க சிப்ப குறிச் சட்டம் , 1951 ( Marking of Heavy Pack 
ages Act ) ஓராயிரம் கிலோகிராம் மொத்த எடையுள்ள அல்லது 
அதற்கு மிகையான எடையுள்ள பாரமான சிப்பத்தை ( package) 
கடல் வழியாகவோ உள்நாட்டு நீர்வழி ( Linland waterway ) மூல 
மாகவோ அனுப்ப விரும்புகின்ற ஒவ்வொரு நபரும் , அச்சிப்பத் 
தின் மொத்த எடையை (gross weight ) அதன்மீது தெளிவாக 
வும் , நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலும் குறிக்க வேண்டும் என்று 
இச் சட்டம் 

விரும்புகிறது . பாரமான சிப்பத்தின் மொத்த 
எடையானது அச் சிப்பத்தின் மீது , மெட்ரிக் டன்கள் , 

கிலோ 
கிராம் , பவுண்டு , மணங்கு கணக்குகளில் ஆங்கிலத்திலும் , பிர 
தேச மொழியிலும் , சுலபத்தில் அழிக்க முடியாத சாயத்தினால் 
எழுதப்பட வேண்டும் 

சட்டத்தின் விதிகள் 
கூறுகின்றன . 


என்று 


பொறுப்பாளர் சபைகளில் தொழிலாளருக்குப் பிரதி நிதித்துவம் : 
பொறுப்பாளர் சபைகளில் ( Boards of Trustees ) கப்பற்றுறைத் 
தொழிலாளருக்குப் பிரதிநிதித்துவம் வழங்குகின்ற 

வகையில் 
பம்பாய் துறைமுகப் பொறுப்புச் சபைச் ( trust ) சட்டமும் , 


தொழிலாளருக்குச் சட்டமியற் பல் 


171 


சென்னைத் துறைமுக 

பொறுப்புச் சபைச் சட்டமும் திருத்தப் 
பெற்றன . தொழிலாளர் சங்கங்களின் ஆலோசனையுடன் இந்தப் 
பிரதிநிதிகளை நியமிக்கின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக் 
கிறது . 

( இ ) உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துச் சாதனம் : உள் நாட்டு 
நீர்வழி போக்குவரத்துச் சாதனத்தில் வேலை செய்து வரும் தொழி 
லாளர்கள் எத்தனைபேர் 

என்பதற்கான புள்ளி விவரங்கள் 
கிடைக்க வில்லை . அவர்களது வேலை நியதிகளையும் நிலைமைகளை 
யும் ஒழுங்குபடுத்துவதற்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது . பிர 
யாணிகள் அல்லது சரக்குகளை ஏற்றிச் செல்கின்ற தங்களது படகு 
களில் இவர்கள் நீண்ட நேரங்களுக்குக் கடுமையாக உழைக்கின் 
றனர் . இப் படகுகள் துறைமுகங்களை அடையும்போது தான் 
இவர்களுக்கு ஓய்வு பிறக்கிறது. இவர்களது வேலை நிபந்தனைகள் 
தீர்மானிக்கப்படும்போது , சீதோஷ்ண நிலையின் நிலையற்ற 
தன்மையினால் விளைகின்ற ஆபத்துகள் எப்பொழுதுமே கணக்கிற்கு 
எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை . பிரயாணிகளின் பாதுகாப்பு 
பற்றிப் பொதுமக்கள் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. 

( ஈ ) ஆகாய விமானம் : ஆகாய விமானப் போக்குவரத்தின் 
அவசியம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்ததன் காரணமாக , அது 
தொடக்கத்திலேயே நாட்டுடமையாக்கப்பட்டது . மிகுந்த சிறப் 
பியல்புகளைப் பெற்றிருக்கின்ற வேலைகள் இதில் காணப்படுவதனால் . 
இதிலுள்ள நபர்களின் வேலை நிலைமைகள் வேறெங்கும் இருப்பதை 
விடச் சிறப்பாக இருக்க வேண்டும் . அரசுத் துறையினர் இத் 
தொழிலில் சிறப்பான வேலை நிலைமைகளைச் சுலபமாக உருவாக்க 
முடியும் . நாட்டிலுள்ள மற்ற தொழில்களிம் இவை படிப்படி 
யாகப் பரவக்கூடும் . 


(உ ) மோட்டார் போக்குவரத்து : இத் தொழில் ஒழுங்குற 
அமையப் பெறாமலிருப்பதன் காரணமாக , அதில் எத்தனை தொழி . 
லாளர் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதற்கான புள்ளி விவரத் 
தகவல் கிடைப்பதாக இல்லை . இத் தொழில் துரிதமாக நாட்டு 
உடமையாக்கப்பட்டு வருகிறது . நாட்டிலுள்ள எல்லா முக்கிய 
இடங்களும் சாலைப் போக்குவரத்தால் இணைக்கப்பட வேண்டும் 
-என்ற நோக்கில் புதிய பஸ் மார்க்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுப் 
போக்குவரத்து வசதிகள் விரிவாக்கப்பட்டு வருகின்றன . 


மோட்டார் வண்டிகள் சட்டம் ( Motor Vehicles Act) : இத்தகைய 
வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றாலும் , இத் தொழிலில் 


172 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேலை செய்துவரும் தொழிலாளர்களின் வேலை நிலைமைகளை நிர்ண 
யிப்பதற்கு இருக்கின்ற ஒரே சட்டம் 1956 ஆம் ஆண்டில் திருத்தம் 
பெற்ற 1939 ஆம் வருடத்திய மோட்டார் வண்டிகள் சட்டமாகும் . 
மோட்டார் ஓட்டுபவர்களின் குறைந்தபட்ச வயது 18 ஆகவும் , 
பஸ் ஓட்டுபவர்களின் குறைந்தபட்ச வயது 20 ஆகவும் இருக்க 
வேண்டும் என்று இச் சட்டம் கூறுகிறது . ஒரு நாளைக்கு 9 மணி 
எனவும் , ஒரு வாரத்திற்கு 54 மணி எனவும் வேலை நேரங்கள் 
கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ; ஐந்து மணி நேரத் தொடர்ச்சியான 
உழைப்பிற்குப் பிறகு அரை மணி நேர ஓய்வு இருக்க வேண்டும் . 
சில மாநில அரசுகளால் அவ்வப்போது அனுப்பப்படும் விளம்பர 
அறிவிப்பின் ( notification ) கீழ் , 1936 ஆம் ஆண்டின் 
செலுத்துச் சட்டத்தின் ( Payment of Wages Act ) விதிகள் 
மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளர்களுக்கும் பயன் 
படுத்தப்படுகின்றன. 


கூலி 


( 5 ) கடைகளும் வணிக நிறுவனங்களும் ( Shops and Commercial 
Establishments ) 

வாராந்தர விடுமுறைச் சட்டம் , 1942 (Weekly Holidays Act ) : 
கடைகள் , வணிக நிறுவனங்கள் , ஓட்டல்கள் , தியேட்டர்கள் 
முதலியவற்றின் நிலைமைகளை ஒழுங்குபடுத்துவதற்கென்று 
அண்மைக் காலங்களில் சட்டங்கள் கணிசமான அளவில் நிறை 
வேற்றப்பட்டிருக்கின்றன . இவைகளில் மிகவும் அடிப்படையான 
ஒரு சட்டம் , 1942 ஆம் ஆண்டின் வாராந்தர விடுமுறைகள் சட்ட 
மாகும் . இச் சட்டம் அமல் செய்யப்படும் என்று ஒரு மாநில 
அரசு தனது செய்தி இதழில் ( Gazette) அறிவிப்பு விடுத்தால்தான் , 
அந்த மாநிலத்தில் அல்லது அந்த மாநிலத்தின் ஒரு பகுதியில் இச் 
சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று பொருள் . கடை , ஓட்டல் 
தியேட்டரில் வேலை செய்துவரும் ஒவ்வொரு 

நபருக்கும் 
சம்பளத்தோடு ஒருநாள் வாராந்தர விடுமுறை கிடைப்பதற்கு 
இச் சட்டம் வழி செய்கிறது ; வாரம் ஒன்றிற்கு , கூடுதலாக 
மற்றொரு அரைநாள் விடுமுறையைச் சம்பளத்தோடு தருகின்ற 
அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு . 


கடைகளுக்கும் , வணிக நிறுவனங்களுக்கும் மாநில அரசு சட்டங் . 
கள் : 

மாநில அரசாங்கங்களில் பம்பாய் அரசாங்கமே முதன் 
முதலில் , கடை நிறுவனங்கள் சட்டத்தை ( Shops and Establish 
ments Act ) நிறைவேற்றியது . இதைப் பின்பற்றிப் பெரும்பாலான 
மாநிலங்கள் சட்டங்களை இயற்றின . இச் சட்டங்கள் அந்தந்த 
மாநிலங்கள் முழுவதிலும் அமல் செய்யப்படுவதில்லை ; இதற்கு , 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


173 


மாறாக , குறிப்பிட்ட மாநகரங்களிலும் , நகரங்களிலும் , ஒருசில 
பகுதிகளில் மட்டுமே முதலில் இவை அமல் செய்யப்படுகின்றன . 
எனினும் , அரசாங்கம் விரும்பினால் , விளம்பர அறிவிப்பளித்து 
விட்டு இச் சட்டத்தைத் தேவைப்படுகின்ற இடங்களில் அமல் 
செய்யலாம் . 


இலக்கணங்களைப் (Definitions ) பொறுத்தவரை , இச் சட்டங் 
களிடையே வேறுபாடுகள் மிகுதியாகக் காணப்படுகின்றன என்றா 
லும் , இச் சட்டங்கள் பொதுவாக , கடைகள் , வணிக நிறுவனங்கள் 
{ இன்சூரன்ஸ் , பாங்கு நிறுவனங்களையும் சேர்த்து ) , தியேட்டர்கள் , 
சினிமாக் கொட்டகைகள் , மற்றுமுள்ள பொழுதுபோக்கு இடங் 
கள் முதலியவற்றில் வேலை செய்துவரும் கூலிச் சம்பாத்தியக்காரர் 
களுக்குப் பயன்படுவதாக உள்ளன . 


வேலை தொடங்குகின்ற நேரம் , முடிகின்ற நேரம் , வேலை நேரம் . 
ஓய்வு இடை வேளைகள் , வேலை நீட்சி , மிகை நேர வேலைக்கான கூலி 
வீதங்கள் , வாராந்தர விடுமுறைகள் ஆகியவை பற்றிய விதிகள் 
இச் சட்டங்களில் உள்ளன . வேலையிலிருந்து நீக்கப் பெற்றதற்கு 
எதிராக வேலையாட்கள் உரிய அதிகாரியிடம் அப்பீல் செய்து 
கொள்வதற்குச் சில சட்டங்கள் வழி செய்கின்றன . 


( 6 ) கட்டட வேலைகள் 

முதல் ஐந்தாண்டுத் திட்டம் முடிந்து இரண்டாவது ஐந் 
தாண்டுத் திட்டம் நடைமுறைக்குக் கொண்டுவரப் பட்டுள்ளது . 
நதிப்பள்ளத் தாக்குத் திட்டங்கள் ( River Valley Projects ), சாலைகள் , 
குடியிருப்பு வசதிகள் , மற்ற நிலையங்கள் முதலியவற்றைப் பல்வேறு 
திட்டங்களின் கீழ் அமைப்பதற்கு , திறம்பட்ட (skilled ) , ஓரள 
விற்குத் திறம்பட்ட ( semi -skilled ), திறம்படா ( unskilled ) தொழி 
லாளர்கள் பெரும் அளவில் தேவைப்படுகின்றனர் . இத் தொழி 
லாளர்கள் பெரும்பாலும் தரகர்களின் (Intermediaries ) மூலம் 
எடுக்கப்படுகின்றனர் . இவர்களின் வேலை நிபந்தனைகளையும் , 
நிலைமைகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு எந்த ஒரு சட்டமும் கிடை 
யாது . குறைந்தபட்ச கூலிச் சட்டத்தின் (Minimum Wages Act ) 
கீழ் குறைந்தபட்சக் கூலிகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக் 

இதைத் தவிர , மத்திய , மாநில அரசாங்கங்களின் 
பொதுப்பணித் துறையினர் (Public Works Departments) தாங்கள் 
மேற்கொண்டிருக்கும் கட்டட வேலைகளில் மிகுதியான தொழி 
லாளர்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் . இவ் வேலைகள் காண்ராக் 
டர்களிடம் ஒப்படைக்கப்படும்போது செய்யப்படுகின்ற ஒப்பந்தத் 
தில் நியாய கூலிகள் பற்றிய ஒரு விதியும் சேர்த்துக்கொள்ளப் 


கின்றன . 


174 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பெறுகிறது . குறிப்பாக , மத்திய பொதுப் பணித்துறையைப் 
( Central Public Works Department ) பொறுத்தவரை இது செய்யப் 
படுகிறது . ஆனால் , இவ் விதி பல சமயங்களில் சரிவரச் செயல்படுத் 
தப்படுவதில்லை . 


ஒன்றுபடாதிருக்கின்ற இத் தொழிலாளர்களின் நலன்களைப் 
பாதுகாப்பதற்கும் இவர்களை வேலைக்கு எடுத்துவரும் காண்ட்ராக் 
டர்கள் , மற்றுமுள்ள ஏஜன்சிகள் முதலியவைகளின் சுரண்டலி 
லிருந்து ( Exploitation ) இவர்களை விடுவிக்கவும் சட்டமியற்றுவது 
அவசியமாகும் . அவ்வாறு சட்டமியற்றும்போது , அச் சட்டத்தின் 
விதிகளைச் சரிவரச் செயல்படுத்துவதற்கான போதிய ஏற்பாட்டை 
யும் நாம் செய்யவேண்டும் . நதிப் பள்ளத்தாக்குகளைப் போன்ற 
திட்டங்கள் நகரங்களிலிருந்து துண்டிக்கப்பட்ட தூரமான இடங் 
களில் கட்டப்பட்டு வருவதனால் , எங்கெங்கு இத் திட்டங்களைக் 
கட்டிமுடிப்பதற்கு மூன்றாண்டுகளுக்குக் குறையாத கால அளவு 
தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சமூக நலவசதிகள் , குறைந்த 
பட்ச அளவில் ஏற்படுவதற்குச் சட்டம் வழி வகுக்கவேண்டும் . 


இத் திட்டங்களில் தற்காலிக அடிப்படையில் உழைத்துவரும் 
தொழிலாளர்கள் அவரவர் வேலைகளில் ஓரளவிற்குத் திறமையும் 
அனுபவமும் பெறுகின்றனர் . திட்டங்கள் முற்றுப் பெறும்போது 
இத் தொழிலா ளரில் பெரும்பான்மையோர் வேலைகளை இழக்கின் 
றனர் . அவர்களது திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு 
அவர்களுக்கொரு மாற்று வேலையை ( alternative employment ) 
அளிப்பதற்கான ஏற்பாடு எதுவும் தற்போது இல்லை . இதனால் , 
இருவித விரயங்கள் ஏற்படுகின்றன : (அ) நீண்ட நாட்களுக்கு 
வேலையின்றி இருப்பதனால் பயிற்சியும் திறமையும் உடைய தொழி 
லாளர்கள் தங்களது திறமையை இழக்கின்றனர் . ( ஆ ) தொலைவி 
லுள்ள நதிப்பள்ளத்தாக்குத் திட்டங்களில் வேலை செய்வதற்கு , 
குறைந்த அனுபவமும் திறமையும் உள்ள புதிய தொழிலாளர்கள் 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள் . வேலை தேடித்தரும் ஸ்தாபனங் 
கள் மூலமாக நதிப்பள்ளத்தாக்குத் திட்டங்களில் உழைத்துவரும் 
பணியாளர் தொகுதியைச் ( personnel) சேகரித்து நாட்டின் பல் 
வேறு பாகங்களில் கட்டப்பெற்றுவரும் பல்வேறு அணைத் திட்டங் 
களிடையே அவர்களை நாம் பங்கீடு செய்யலாம் . . நதிப்பள்ளத் 
தாக்குச் சட்டங்களில் வேலையிழந்தும் , தூரத்தில் உள்ள மற்ற 
அணைத் திட்டக் களில் வேலை செய்ய மனமில்லாலுமிருக்கின்ற 
தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக , பிரதேசத் தொழி 
லாளர்களின் உதவி கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் , 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


175 


7. விவசாயம் 


தொழில் , வாணிகம் ( trade) , வர்த்தகம் ( commerce ) , வியாபா 
ரம் முதலியவற்றில் இருக்கின்ற தாழிலாளர்களை விட , விவசாயத் 
திலுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை மிகுதியாக இ 

கிறது . 
இப் பிரிவைச் சார்ந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தனித் 
தன்மை பெற்றவையாகும் . எனவே , அவர்களுக்கென்று ஒரு தனி 
அத்தியாயம் ஒதுக்கப்பட்டுள்ளது . 


3 , குறிப்பிட்ட விஷயங்களைப்பற்றிய சட்டங்கள் 
( 1 ) கூலிகள் : 


* 


கூலிச் 


தாழிலாளரின் உடல் நிலைக்குப் பாதுகாப்பும் , தற்காப்பும் 
தொழிற்சாலையில் இருக்கவேண்டும் என்பதோடல்லாது , அவர் 
களுக்குரிய கூலிகள் நிர்ணயிக்கப்படவேண்டும் என்பதும் , கூலிகள் 
கொடுக்கப்படாமல் போவதற்கோ அல்லது கூலிகள் குறைக்கப் 
படுவதற்கோ எதிராக பாதுகாப்பு இருக்கவேண்டும் என்பதும் 
மிகவும் முக்கியமான பிரச்சினையாகும் . கடன் பாடு (Indebtedness ) . 
பிரச்சினையானது கூலி வழங்குகையுடன் தொடர்புடையதாகும் . 
கடனுக்காக தொழிலாளர்கள் சிறையிலிடப்படக்கூடும் ; அவர் 
களது கூலிகள் கொடுக்கப்படாமல் போகக்கூடும் ; பயமுறுத்தல் 
அல்லது இடையூறு , கடும் வட்டி (usury ) முதலியவைகளுக்கு 
தொழிலாளர்கள் பலியாக நேரிடும் . ஆகவே தொழிலாளர் 
சட்டங்களின் ஒரு முக்கிய பிரிவு 

சட்டங்களாகும் . 
1936 ஆம் ஆண்டின் கூலி செலுத்துகை சட்டத்தின் ( Payment of 
Wages Act) மூலம் பெருமளவிற்கு கூலிப் பாதுகாப்பு அளிக்கப்பட் 
டிருக்கிறது . 1948 ஆம் ஆண்டின் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் 
( Minimum Wages Act ) கீழ் வருகின்ற ஒருசில வேலைகளுக்கு 
குறைந்தபட்ச கூலி உத்தரவாதமளிக்கப்பட்டிருக்கிறது . 

தொழிலாளர்களுக்கு வேலையளிப்போர்களால் முறையாக 
கூலி வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாட்டை கூலி வழங்கீடுச் சட்டம் 
செய்கிறது . சட்டத்தில் குறிப்பிடப் படாதவையும் அதே சமயத் 
தில் சம்மதம் பெறாதவையும் ஆகிய எந்த தொகை கழித்தலுக்கும் 
( unauthorised deductions ) , காலம் தாழ்த்தி கூலி வழங்குவதற்கும் 
எதிராக சில முக்கிய பாதுகாப்புகளை இது அளிக்கிறது . விவரிக் 
கப்பட்டுள்ள சூழ்நிலைகளின் போதும் , நிபந்தனைகளுக்கேற்ற 
வாறுமே அதிகாரம் பெற்ற கழிவுகள் செய்யப்பட முடியும் . 


மாதம் ஒன்றிற்கு ரூ . 200 க்குக் குறைந்த கூலியைப் பெறு - 
பவர்களாகவும் , எந்த ஒரு தொழிற்சாலையிலும் , ரயில்வேயிலும் 


176 ) 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேலை செய்து வருபவர்களாகவும் உள்ள நபர்களுக்கு இச் சட்டம் 
பயன்படுவதாக இந்த கூலிவரம்பு 1936 ஆம் ஆண்டு தீர்மானிக்கப் 
பட்டது . அதற்குப் பிறகு வாழ்க்கைச் செலவு அளவுக்குமீறி 
உயர்ந்ததின் விளைவாக , பணக் கூலிகள் ( Money Wages) அதிகரித் 
துள்ளன . என்றாலும் , ஏற்கெனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள கூலி 
வரம்பு மாறாமலேயேயிருப்பதனால் , சட்டத்தின் மூலம் முன்பு 
ஆதரவு பெற்றுவந்த பல வேலையாட்கள் தற்போது அவ்வா தரவை 
இழந்து நிற்கின்றனர் . 


இச் சட்டத்தின் எல்லா விதிகளை யுமோ , ஏதாவது ஒரு விதி 
யையோ சட்த்தில் விவரிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தொழில் 
நிறுவனத்திலோ , எந்த ஒரு வகுப்பு அல்லது பிரிவைச் சார்ந்த 
தொழில் நிறுவனங்களிலோ அமல் செய்கின்ற அதிகாரம் அந்தந்த 
அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது . ஆனால் பல நிறுவனங் 
களில் இச் சட்டத்தின் விதிகளை அமல் செய்வதை அரசாங் 
* கங்கள் மிகவும் தாமதப்படுத்தி வந்துள்ளன . 


இச் சட்டத்தின்கீழ் செலுத்தப்பட வேண்டியுள்ள பாக்கித் 
தொகைகளை விரைவாகவும் , சிக்கனமாகவும் பெற்று தருவதற்கான 
ஒரு பிரத்யேக சாதனத்திற்கும் இச் சட்டம் ஏற்பாடு செய்கிறது . 


குறைந்தபட்ச கூலிச் சட்டம் : ஊதியத்தோடு தொடர்பான 
ஒரு முக்கியமான பிரச்சினை குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிப்ப 
தாகும் . குறிப்பாக இந்தியாவில் இது முக்கிய பிரச்சிளை யாக 
இருக்கிறது . இங்கே உழைப்பு மலிவாக இருக்கிறது ; உழைப்பாளி 
களிடையே ஒற்றுமை இல்லை ; வாழ்க்கை கூலியைப் போராடி 
பெறுகின்ற நிலையில் அவர்கள் இல்லை . குறைந்தபட்ச கூலியை 
நிகணயிப்பதுபற்றி ஆராய்ந்த தொழிலாளர் பற்றிய ராயல் குழு , 
குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்கும் சாதனத்தை ஏற்படுத்து 
கின்ற நோக்குடன் பீடி உற்பத்தி , கம்பளி சுத்திகரிப்பு (wool 
cleaning ), மைக்கா தொழிற்சாலைகள் , அரக்கு உற்பத்தி போன்ற 
சிறுதொழில்கள் பரிசீலிக்கப்பட வேண்டுமென சிபாரிசு செய்தது . 
1928 ஆம் ஆண்டில் சர்வதேச தொழிலாளர் மாநாடு நிறை 
வேற்றிய குறைந்தபட்ச கூலி நிர்ணயிப்புச் சாதன தீர்மானம் 
( எண் -25 ) இவ் விஷயத்தில் நல்ல ஆர்வத்தை உருவாக்கியது . 
குறைந்தபட்ச கூலிச்சட்டம் இறுதியாக 1948 ஆம் ஆண்டில் நிறை 
வேற்றப்பட்டது . பொறுக்கி எடுக்கப்பட்ட சில கஷ்டமான 
தொழில்களில் ‘ (Sweated industries) வேலையாட்களுக்கு தரப்பட 
வேண்டிய குறைந்தபட்ச கூலியை மத்திய , மாநில அரசுகள் 
நிர்ணயிப்பதற்கு இச் சட்டம் வழிவகுத்தது . எந்த தொழிலில் 


தாழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


177 


குறைந்தபட்சக் கூலி சட்டபூர்வமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் 
என்று அரசாங்கம் கருதுகிறதோ , 

கருதுகிறதோ , அந்த தொழிலில் இச் 
சட்டத்தை அமல் செய்கின்ற அதிகாரம் அதற்கு வழங்கப்பட்டுள் 
ளது . இச் சட்டத்தின்கீழ் , நாடு முழுவதும் பெரும்பாலான 
ஷெடியூல் வேலைகளில் ( scheduled employments) குறைந்தபட்சக் 
கூலிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன . விவசாயத்தில் மட்டுமே அதன் 
இயல்பான சிக்கல்களின் காரணமாக இதைப் படிப்படியாக அமல் 
செய்கின்ற திட்டம் பின்பற்றப்படுகிறது . 

இச் சட்டத்தின்கீழ் குறைந்தபட்சக் கூலி நிர்ணயிக்கப்பட் 
டிருக்கும் எந்த ஒரு ஷெடியூல் வேலைக்கும் , மற்றவைகளுக் 
கிடையில் வேலை நேரங்களை ( இடைவேளை ஓய்வையும் சேர்த்து ) 
நிர்ணயிப்பதற்கும் . வாரஓய்வு நாள் ( இந்நாளுக்குக்கூலி செலுத்தப் 
படுவதையும் சேர்த்து ) தரப்பட ஏற்பாடு செய்வதற்கும் , ஓய்வு 
நாளில் வேலை செய்வதற்கு மிகைநேர வீதத்திற்கு ( overtime rate) 
குறையாத வீதத்தில் கூலி தரப்படுவதற்கு ஆவன செய்வதற்கும் 
அரசாங்கத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இவ் 
விஷயங்களையும் வேறு விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்குரிய 
விதிகள் இச் சட்டத்தின்கீழ் மத்திய , மாநில அரசுகளால் இயற்றப் 
பட்டுள்ளன . 

ஷெடியூல் வேலைகளில் குறைந்தபட்சக் கூலிகளை நிர்ணயிப்ப 
தற்குரிய காலவரம்பு அவ்வப்போது நீட்டப்பட்டு வந்துள்ளது . 
எனினும் , விவசாயத்திலும் , வேறுபல தொழில்களிலும் கூலி 
வீதங்கள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை . 
( 2) கடன்பாடு ( Indebtedness ) 

கடனிலிருந்து தொழிலாளர்களை விடுவிக்கின்ற தற்போதைய 
சட்ட நடவடிக்கைகள் பெரும்பாலும் தொழிலாளர்பற்றிய ராயல் 
குழுவின் சிபாரிசுகளால் கிடைக்கப் பெற்றவையாகும் . இக் குழு 
தன் அறிக்கையில் பிரச்சினையை முழுவதும் விவரித்து , தொழி 
லாளர்களால் திருப்பித் தரமுடியாத கடன்களைத் தொழிலாளர் 
களுக்குக் கடன் கொடுப்பதானது வட்டிக்கடைக்காரர்களுக்கு 
இலாபகரமற்றதாக்கும் வகையில் பல சிபாரிசுகளைச் செய்தது . 


கடனுக்காகக் கூலிப்பிடித்தம் ( Attachment of wages ) : 
ரூ . 300 க்குகுறைவான சம்பளத்தையும் கூலியையும் பெற்றுவரு 
கின்ற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கூலிபிடித்தத்திலிருந்து விலக் 
களிக்கப்பட வேண்டும் என்பது ராயல் குழுவின் சிபாரிசுகளில் 
ஒன்றாகும் . எனவே , இச் சிபாரிசைச் செயல்படுத்தவேண்டும் என்ற 

12 


178 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நோக்கில் 1908 - ல் சிவில் நடைமுறை விதித்தொகுப்பு ( Civil Proce 
dure Code) திருத்தம் செய்யப்பட்டது . திருத்த சட்டத்தின்படி , 
மாதம் ஒன்றிற்கு ரூ . 100 க்குக் குறைவான சம்பளத்தைப் பெற்று 
வரும் தொழிலாளர்கள் கடனுக்காகச் சம்பளப் பிடித்தத்திலிருந்து . 
விலக்களிக்கப்பட்டுள்ளார்கள் ; 

அரசாங்க 

வேலையாட்களைப் 
பொறுத்தவரை அவர்களது சம்பளத்தில் முதல் ரூ .100 ம் , மீதி 
யிருக்கின்ற தொகையில் பாதியும் விலக்களிக்களிக்கப்பட்டுள்ளன . 
தொடர்ந்து பிடித்தம் செய்வதன் கால அளவையும் இச் சட்டம் 
வரையறுக்கிறது ; ஒரு தொழிலாளியின் சம்பளம் 24 மாதங் 
களுக்குப்பிடித்தம் செய்யப்பட்டு வந்திருக்குமானால் , அதற்குப் 
பிறகு ஒரு வருடத்திற்கு அவனது சம்பளம் மேலும் பிடித்தம் - 
செய்யப்பட முடியாது என்று இச் சட்டம் கூறுகிறது . 


கடனுக்குச் சிறை : கடனுக்காகச் சிறையிலிடப்படுவதைத் 
தடுப்பதற்காகவும் , சிவில் நடைமுறை விதித்தொகுப்பு 1936 - ல் 
திருத்தம் செய்யப்பட்டது . நீதிமன்ற அதிகார எல்லையைவிட்டு 
செல்வதன்மூலம் தீர்ப்பு அமல் செய்யப்படுவதைத் தடுப்பதற்கோ 
காலந்தாழ்த்தி வைப்பதற்கோ கடனாளி முயன்றால் ஒழிய . 
அல்லது அவன் கள்ள நோக்குடன் சொத்து மாற்றம் ( transfer 
of property ) செய்தால் ஒழியக் , கடனாளிகளைச் சிறையிலிடுவதை, 
இச்சட்டம் அனுமதிப்பதில்லை . பஞ்சாப் அரசாங்கம்கூட , பஞ்சாப் 
கடன் நிவாரணச் சட்டம் (Punjab Relief of Indebtedness Act ) 
என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது . தன் சக்திக்குட்பட்ட 
கடனை , திருப்பித்தரக் கடனாளி மறுத்தால் ஒழிய, இச் சட்டத்தின் 
கீழ் எந்த ஒரு கடனாளியையும் சிறையிலிட முடியாது . 
கடன்களைத் தீர்த்துக் கட்டுதல் ( Liquidation of debts ) : மத்திய 

அரசாங்கம் 1936 - ல் , தொழில் துறை தொழிலாளர் 
கடன் சரிப்படுத்தும்- தீர்த்துவைக்கும் சட்டம் ( Adjustment and 
Liquidation of Industrial Workers Debt Act) என்ற ஒரு சட்டத்தை. 
நிறைவேற்றியது . தனது சொத்துகளுக்கும் ( assets) மூன்று மாத 
கூலிக்கும் மீறிய கடனைப் பெற்றிருப்பவன் இச் சட்டத்தின்கீழ் 
கடன் தீர்த்துக் கொள்ளுதலுக்கு மனுச்செய்து கொள்ளலாம் . 
தொழிலாளர்களின் கூலிகள் , அவர்களைச் சார்ந்து வாழ்பவர்களின் 
எண்ணிக்கை முதலிய வழக்கோடு தொடர்பான உண்மைகளை 
வழக்குமன்றம் விசாரித்து ஒரு நியாயமான கால அளவிற்குள் 
தொழிலாளி திருப்பித் தரவேண்டிய தொகையைத் தீர்மானிக் 
கிறது . 

கடனைத் தீர்ப்பதற்காகத் தொழிலாளி ஒரு மாதத்திற்கு . 
அவனது சம்பளத்திலிருந்து கொடுக்க வேண்டிய தொகை ஆறில் 
ஒரு பங்கிலிருந்து மூன்றில் ஒரு பங்கு வரை இருக்கலாம் . மாதம் 


மாகாண 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


179 


ஒன்றிற்கு ரூ .50 வரை சம்பாதிக்கின்ற தொழிலாளர்களுக்கு 
மட்டுமே இச் சட்டம் பொருந்துவதாக இருக்கிறது . 


தொழில் நிறுவனங்களைச் சுற்றிவருதல் : தொழிலாளர்களிட 
மிருந்து கடன் வசூலிக்கின்ற நோக்கில் அவர்கள் வேலை செய்து 
வரும் தொழிற்சாலையிலோ தொழிலகத்திலோ அதன் அருகிலோ 
சுற்றிக்கொண்டிருக்கும் எந்த நபருக்கும் அபராதமோ அல்லது 
சிறைத் தண்டனையோ தரப்படலாம் என்று வங்காளத் தொழி 
லாளர் பாதுகாப்புச் சட்டம் ( Bengal Workmen s Protection Act) 
கூறுகிறது . மத்திய மாகாணத் தொழிலாளர் பாதுகாப்புச் 
சட்டம் என்ற ஒரு சட்டத்தை மத்திய மாநில அரசாங்கம் 1937 - ல் 
இயற்றியது . வங்காளச் சட்டத்தைத் தழுவியிருந்ததென்றா 
லும் , இது சற்று விரிவான ஒரு சட்டமாயிருந்தது . சென்னை 
அரசாங்கமும் 1941 - ல் சென்னைத் தாழிலாளர் 

பாதுகாப்புச் 
சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது . தொழிலா 
ளர்கள் வேலை செய்கின்ற அல்லது கூலி வாங்குகின்ற இடத்தைச் 
சூழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து கடனைத் திரும்பப்பெறக் 
கடன் காரர்கள் முயலுவதைத் தடுப்பதற்கும் , கடன்காரர்களால் 
துன்புறுத்தப்படுவதிலிருந்தும் பயமுறுத்தப்படுவதிலிருந்தும் இத் 
தொழிலாளர்களைக் காப்பாற்றுவதற்கும் , பீகார் தொழிலாளர் 
பாதுகாப்புச் சட்டம் ( 1948 ) முயலுகிறது . 


( 3 ) சமூகப் பாதுகாப்பு ( Social Security ) 

கூலிப் பாதுகாப்பை அடுத்து , விபத்துகள் , இயலா நிலை , 
வயோதிகம் ( old age ) , வேலையின்மை , விதவை நிலை , தந்தை 
தாயின்மை முதலியவைகளுக்கெதிராகச் சமூக இன்சூரன்ஸ் ( social 
insurance) அல்லது பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்துவதற் 
கான சட்டமுறைகள் தற்காலத் தொழிலில் மிகவும் முக்கிய 
மானவையாகும் . தொழிலாளர் இழப்புஈடு ( Workmen s Compen 
sation ) , பேறுகால உதவிகள் ( maternity benefits ) உடல் நலக் 
குறைவுக்கும் வேலையின்மைக்கும் எதிரான இன்சூரன்ஸ் , வருங்கால 
சேமநிதி ( Provident fund ), போனஸ் முதலியவைகளுக்கு ஏற்பாடு 
செய்கின்ற சட்டங்கள் இத் துறையில் முக்கியமானவை . 

( அ ) தொழிலாளர் இழப்பீடு : அகில இந்திய அடிப்படையில் 
இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் சமூகப் பாதுகாப்புச் சட்டம் 
1923 ஆம் ஆண்டின் தொழிலாளர் இழப்பு ஈடுச் சட்டமாகும் . 
இயற்றப்படுவதற்கு முன் விபத்துக்குள்ளான தொழிலாளிக்கு 
இருந்த ஒரே வழி இழப்புஈடு கோரி வேலையளிப்போனை வழக்கு 
மன்றத்திற்கு இழுப்பதுவே யாகும் . எனினும் , இத்தகைய கோரிக் 


180 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கைகள் " கற்பனையான ஆபத்து , " தொழிலாளரின் கவன 
மின்மை ” என்பன போன்ற காரணங்கள் காட்டப்பெற்றுத் தள்ளி 
விடப்படத் கூடியனவாகவிருந்தன . எந்திரத்தாலோ வேலை செய் 
கின்றபோது ஏற்படுகின்ற விபத்துகளினாலோ ஊனமடைகின்ற 
தொழிலாளர்களின் நலன்களைக் காக்கவேண்டும் , அவர்களுக்கு 
இழப்புஈடு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக 1923 - ல் 
தொழிலாளர் இழப்புஈடு சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 


மாதம் ஒன்றிற்கு ரூ . 400 க்குக் குறைவான கூலியைப் பெறு 
வோருக்கு இச் சட்டம் பயன்படுகிறது . அட்டவணையில் குறிப் 
பிடப்பட்டுள்ள கடுமையான வேலைகளில் ஈடுபட்டுள்ள தொழி 
லாளர்களும் , ரயில்வேயில் வேலைசெய்து வருவோர்களும் இச் 
சட்டத்தின்கீழ் வருகின்றனர் , 

தற்காலிக யலா நிலைக் 
( temporary disablement ) கூலியில் பாதியளவு மாதாமாதம் வேலை 
யளிப்போனால் கொடுக்கப்படுவதற்கும் , நிரந்தர இயலாநிலை 
அல்லது மரணத்திற்கு ஒரு மொத்தத் தொகை தரப்படுவதற்கும் 
இச் சட்டம் வழி செய்கிறது . ஒருசில வேளைகளில் , 

காண்ட் 
ராக்டரால் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவனுக்கு இழப்பு 
ஈடு தரவேண்டிய பொறுப்பு வேலையளிப்போனுக்கு ஏற்படுகிறது . 
இழப்புஈடு கோரிக்கைகளை விரைவாகவும் , சிக்கனமாகவும் தீர்த்து 
வைப்பதற்காகத் தொழிலாளர் இழப்புஈடுச் சட்டத்தின்கீழ் 
குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன. 


( ஆ ) பேறுகால உதவிகள் : பிள்ளைப்பேறுக்கு முன்பும் பின் 
பும் பெண்களுக்கு ஆதரவளிப்பதாக இருக்கின்ற சட்ட விதிமுறை 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் முயற்சியாலும் , ராயல் 
குழுவின் சிபாரிசுகளாலும் ஏற்பட்டவை யாகும் . பெரும்பாலான 
மாநிலங்களில் தற்போது பேறுகால உதவிச் சட்டங்கள் ( Maternity 
Benefit Act ) நடைமுறையில் இருந்து வருகின்றன . சுரங்கங்களில் 
உழைத்து வரும் பெண்களுக்கு 1941 ஆம் ஆண்டின் மத்திய சுரங்க 
பேறுகால உதவிச் சட்டம் பயனளிக்கிறது . 


இச் சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் ஒரேவிதமாக இருக் 
கின்றன என்றாலும் , இவைகளிடையே சில வேறுபாடுகள் உண்டு . 
1948 ஆம் ஆண்டின் தொழிலாளர் ஈட்டுறுதிக்கான அரசுச் சட்டம் 
( Employees State Insurance Act ) அமலிலுள்ள நிறுவனங்களில் , 
அதாவது நிரந்தரத் தொழிற்சாலை வேலையாட்களைப் பொறுத்த 
வரை , பல்வேறு பேறுகால உதவிச் சட்டங்களின் முக்கிய விதி 
களுக்குப் பதிலாக இன்சூரன்ஸ் சட்டம் பயன்படுவதாக உள்ளது . 

( இ ) இன்சூரன்ஸ் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


181 


( ஈ ) ஓய்வு உதவிகளும் போனஸ் திட்டங்களும் : தொழிலாளர் 
களுக்கு இவை மிகவும் முக்கியமானவை . ஏனெனில் , அவர்களது 
கூலிகள் குறைவாக உள்ளன ; எதையும் தாங்குகின்ற சக்தி அவர் 
களிடமில்லை . எனவே , சமூகப் பாதுகாப்பு என்ற அத்தியாயத்தில் 
இவை விளக்கமாக ஆராயப்பட்டுள்ளன . 


நிலக்கரி சுரங்க வருங்காலச் சேமநிதி போனஸ் திட்டங்கள் சட்டம் 
1948 : நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர்களுக்குக் கட்டாய வருங் 
கால சேமநிதி திட்டத்தை ஏற்படுத்திய இந்த முக்கியமான சமூக 
பாதுகாப்புச் சட்டத்தைப்பற்றி ஏற்கெனவே கூறியுள்ளோம் . 
இச் சட்டமானது நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் வருங்காலச் 
சேமநிதி திட்டத்தை இயற்றுகின்ற அதிகாரத்தை மத்திய அரசாங் 
கத்திற்கு வழங்குகிறது . இத் திட்டம் அமல் செய்யப்பட 
வேண்டிய நிலக்கரிச் சுரங்கங்கள் , நிதியில் சேரப்போகின்ற வேலை 
யாட்கள் அல்லது வேலையாட்களின் பிரி விலக்களிக்கப்படத் 
தேவையான நிபந்தனைகள் , வேலையளிப்போன் தொழிலாளர் 
களால் கொடுக்கப்பட வேண்டியுள்ள தொகையின் வீதம் . நேரம் , 
செலுத்துமுறை முதலியவற்றை அந்தத்திட்டம் விவரிக்க வேண்டும் . 
திட்டத்தைச் செயல்படுத்துவதற்காகின்ற செலவைச் சந்திப்பதற் 
காக வேலையளிப்போனிடமிருந்து ஒரு கட்டணத்தை வசூலிப் 
பதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் . சேமநிதியை நிர்வகிப் 
பதற்கு , மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப் பட்டவர்களையும் , 
வேலையளிப்போர் தாழிலாளர் அமைப்புக்களின் 

பிரதிநிதி 
களைம்யு கொண்ட ஒரு பொறுப்பாளர் சபை ( Board of Trustees ) 
ஏற்படுத்தப்படலாம் . இச் சபையிலுள்ள தொழிலாளர் பிரதிநிதி 
களின் எண்ணிக்கை , வேலையளிப்போர் பிரதிநிதிகளின் எண்ணிக் 
கையைவிடக் குறைவாக இருக்கக்கூடாது . நல்லெண்ணத்தோடு 
செய்யப்பட்ட செயல்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய பாக்கிப் 
பணத்தை மீட்பதற்கு ஒருமுறை இருக்க வேண்டும் என்பன 
போன்ற நோக்கங்களுக்காக இச் சட்டமானது 1950 , 1951 ஆம் 
ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டது . நிதிக்கு வேலையளிப் 
போனிடமிருந்து வரவேண்டிய பாக்கித் தொகை களுக்கு வட்டி 
வசூலிப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் , சட்டத்தின்கீழ் 
இயற்றப்பட்டுள்ள திட்டங்களைத் துணைத்தொழில் நிறுவனங்களில் 
( ancillary undertakings ) அமல் செய்வதற்காகவும் இச்சட்டத்தைத் 
திருத்தவேண்டும் என்பது ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது . 


இச் சட்டத்தை அமல் செய்கின்ற வகையில் அரசாங்கம் ஒரு 
திட்டத்தைச் செயல்படுத்தியுள்ளது . பீகார் , மேற்கு வங்காளம் , 
மத்திய பிரதேசம் , ஒரிசா , அஸ்ஸாம் , விந்திய பிரதேசம் ஆகிய 


182 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மாநிலங்களில் மாதம் ஒன்றிற்கு ரூ . 300 அல்லது அதற்குக் குறை 
வாகச் சம்பாதிக்கின்றவர்களுக்கும் , நிலக்கரிச் சுரங்கப் போனஸ் 
திட்டத்தின்கீழ் காலாண்டுப் போனஸ் பெறுவோர்களுக்கும் இத் 
திட்டம் பயன்படுகிறது . தொழிலாளர்கள் தங்களது அடிப்படைக் 
கூலியில் ரூபாய்க்கு ஓரணா வீதம் மாதம் அல்லது வாரத்திற்கொரு 
முறை செலுத்துகின்றனர் ; இதற்குச் சமமான ஒரு தொகையை 
வேளையளிப்போர்கள் தருகின்றனர் . இவைகளேயன்றி , நிதியை 
நிர்வகிப்பதற்குத் தேவையான செலவுகளைச் சந்திப்பதற்காக , 
வேலையளிப்போர் வேலையாள் பங்களிப்புகளில் ( contributions ) 
ஐந்து சதவீதத் தொகையை நிர்வாகச் செலவுக்காக வேலையளிப் 
போர்கள் தரவேண்டும் . வேலையாட்களுக்கு செலுத்தப்படக்கூடிய 
அடிப்படைக் கூலியையும் , பஞ்சப்படியையும் ( பணமாகவோ 
பொருளாகவோ உணவுப் படியையும் சேர்த்து ) அடிப்படையாகக் 
கொண்டு பங்களிப்புகளைப் பெறுவ தற்கு ஏற்பாடு செய்வதற்காக 
இத் திட்டத்தைத் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப் 
பட்டிருக்கிறது . 


தொழிலாளர் வருங்காலச் சேமநிதிச் சட்டம் 1952 : தொழிற் 
சாலையிலும் வேறு தொழில் நிறுவனங்களிலுமுள்ள வேலையாட் 
களுக்கென வருங்கால சேம நிதிகளை ஏற்படுத்துவதற்காக 
இந்திய அரசாங்கம் 1951 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொழி 
லாளர் வருங்கால சேமநிதி அவசர சட்டத்தை ( Employees Provi 
dent Funds Ordinance ) நிறைவேற்றியது . 50 அல்லது அதற்கதிக 
மான நபர்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டு (இயந்திரத்தைப் பயன் 
படுத்தியோ பயன்படுத்தாமலோ ) மூன்றாண்டுக் காலம் இருந்து 
வந்துள்ளனவாகவும் , சிமெண்ட் , சிகரெட்டுகள் , மின்சார எந்திர 
அல்லது பொறி இயல் பொருள்கள் , இரும்பு , எஃகு , பேப்பர் , 
நெசவுப் பொருள்கள் முதலியவைகளைச் செய்து வருவனவாக 
அல்லது உற்பத்தி செய்து வருவனவாக உள்ள தொழிற்சாலை 
களுக்கு இந்த அவசரச் சட்டம் பயன்பட்டது . பல்வேறு வகுப்புத் 
தொழிலாளர்களுக்கு வருங்கால சேமநிதிகளை ஏற்படுத்துவதற் 

தொழிலாளர் வருங்கால சேமநிதித் திட்டமொன்றை 
இயற்றுகின்ற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கப் 
பட்டது. வேலையாளுக்குச் செலுத்தப்படக்கூடிய அடிப்படைக் 
கூலி , பஞ்சப்படி ( உணவுப் படியின் பண மதிப்பையும் சேர்த்து ) 
ஆகியவற்றை 16 - ல் ஒரு பங்கை வேலையளிப்போனும் வேலையாளும் 
தர வேண்டும் . நிதி உறுப்பினரின் வரவில் உள்ள தொகை 
யாருக்கும் ஒப்படைக்கப்படவோ கொடுக்கப்படவோ முடியாது ; 
அதோடு வழக்கு மன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவினால் அது 
பறிமுதல் செய்யப்படவும் முடியாது . 


கான 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


183 


அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக 1952 ஆம் ஆண்டின் வேலை 
வாள் சேமநிதிச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது . மத்திய 
அரசாங்கம் இச் சட்டத்தின்கீழ் 1952 ஆம் ஆண்டுச் செப்டம்பர் 
மாதம் ஒரு சட்டத்தை இயற்றி அதை 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 
மாதம் முதல் தேதிக்குள் படிப்படியாக நடைமுறைக்குக் கொண்டு 
வந்தது . ஆறுதொழில்களிலுள்ள 2200 தொழிற்சாலைகளின் 
15 லட்சத் தொழிலாளர்கள் இச் சட்டத்தின்கீழ் வந்தனர் . 10,000 
தொழிலாளர்களைக் கொண்ட 13 ஒருங்கமைந்த தொழில்களுக்கு 
இத் திட்டத்தின் நன்மைகள் 1956 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 
31 ஆம் தேதிக்குப் பிறகு பரவியுள்ளன . தற்போது இச் சட்டத் 
தின்கீழ் நன்மை பெறுவோர் எண்ணிக்கை 4,00,000 . தோட்டத் 
தொழில்களிலும் , சுரங்கங்களிலுமுள்ள தொழிலாளர்களுக்கு இந் 
நன்மைகளைப் பரவச் செய்கின்ற வகையில் 1956 ஆம் ஆண்டு 
டிசம்பர் மாதம் ஒரு திருத்த மசோதா ( Bill ) நிறைவேற்றப்பட்டது . 


ல் 


( 4 ) நலக்காப்பு ( welfare ) 

உண்மையைக் கூறுவதானால் மத்திய அரசாங்கம் அல்லது 
மாநில அரசாங்கங்களால் நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட்ட 
எல்லாத் தொழிலாளர் சட்டங்களுமே தொழிலாளர் நலம் பற்றிய 
சட்டங்களாகும் . 1947 ஆம் ஆண்டின் நிலக்கரிச் சுரங்கத் தொழி 
லாளர் வருங்காலச் சேமநிதிச் சட்டம் , 1946 ஆம் ஆண்டின் 
மைக்கா சுரங்கத் தொழிலாளர் வருங்காலச்சேமநிதிச் சட்டம் 
ஆகியவைபற்றி இங்கே விசேஷமாக நாம் குறிப்பிட்டாக வேண்டும் . 
குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்களிலுள்ள தொழிலாளர்களுக்கு 
நலத் திட்டங்களைச் செயல்படுத்துவதற்காகின்ற நிதியைப் பெறு 
வதற்கு உற்பத்தியின்மீது ஒரு 

மேல் வரிபோடுவதற்கான 
ஏற்பாட்டை இச் சட்டங்கள் முதன் முதலில் செய்தன . இவ்விரு 
சட்டங்களைப் பற்றியும் , 1950 ஆம் ஆண்டின் உத்தரபிரதேச 
சர்க்கரை எரி சாராயத்தொழில் உழைப்பாளர் நல அபிவிருத்தி 
நிதிச் சட்டம் ( Uttar Pradesh Sugar and Power Alcohol Industries 
Labours Welfare and Development Fund Act) பற்றியும் , நடை 
முறையிலிருக்கின்ற வேறு முக்கியமான சட்டங்கள் பற்றியும் சமூக 
பாதுகாப்புபற்றிய அத்தியாயத்தில் விளக்கமாக ஆராயப்பட்டிருக் 
கிறது . சற்றேறக் தறைய நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் நல 
நிதிச் சட்டத்தைத் தழுவியதொரு பிரத்யேக நல சட்டமான 
பம்பாய் தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தைப் ( 1953) பற்றி 
இங்கே நாம் எடுத்துக்கூற வேண்டும் . 


பம்பாய் தொழிலாளர் நல நிதி சட்டம் , 1953 : பம்பாய் தொழி 
லாளர் நல நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்க இச் சட்டம் வழி 


184 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அபரா 
செய்கிறது . வேலையாட்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட 
தங்கள் , செலுத்தப்பெறாத தொகை இருப்புகள் (unpaid accumu 
lations ), தன்னிச்சை நன்கொடைகள் , பற்பல நிறுவனங்களிட 
மிருந்து கொண்டுவரப்பெற்ற தொழிலாளர் நல நிதிகள் , இச் 
சட்டத்திற்காகக் கடன் வாங்கப்பெற்ற தொகைகள் முதலியவை 
களைக் கொண்டது இந்நிதி . 1936 ஆம் ஆண்டின் கூலி செலுத்துச் 
சட்டம் ( Payment of Wage Act ) திருத்தம் செய்யப்பட்டது . 
பம்பாயைப் பொறுத்தவரை , இச் சட்டத்தின் 8 வது பிரிவின்படி 
வசூலிக்கப்பட்ட தொகையை வேலையளிப்போர்கள் பம்பாய் 
தொழிலாளர் நல நிதியில் இருப்பு செய்ய வேண்டும் . இந் நிதி 
அடியிற்கண்டவைகளுக்காகப் பயன்படுத்தப்படுகிறது . 
1 . சமுதாய , சமூக கல்வி நிலையங்கள் , படிப்பகங்களும் , 

நூல் நிலையங்களும் இவைகளில் இடம் பெறுகின்றன . 
2. சமுதாயத் தேவைகள் . 
3 . விளையாட்டுகள் , பந்தயங்கள் . 
4. சுற்றுலாக்கள் , பயணங்கள் , விடுமுறை இல்லங்கள் . 
5. கலை நிகழ்ச்சி போன்ற பொழுதுபோக்கு வசதிகள் . 
6 . பெண்களுக்கும் , வேலையின்றியிருக்கும் 

நபர்களுக்கும் 
குடிசைத் தொழில்கள் , துணை உத்தியோகங்கள் . 
7. சமூகத் தன்மை ( social nature ) 

கூட்டு நட 
வடிக்கைகள் . 
8 . தொழிலாளரின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்தி 

அவர் தம் சமூக நிலவரங்களைச் சீர்ப்படுத்தும் என்று 

அரசாங்கம் கருதுகின்ற குறிக்கோள்கள் . 
இந் நிதியை ஒருமுத்தரப்புச் சபை நிர்வகிக்கிறது . 
( 5 ) குடியிருப்பு 

இரண்டாவது உலகப்போரின்போதும் அதற்குப் பிறகும் 
நகரத்திலும் தொழில் பிரதேசங்களிலும் மக்கள் தொகை துரித 

வளர்ந்ததனாலும் , தொழில்துறை உழைப்பாளிகளுக்குச் 
சிறந்த குடியிருப்பு தேவை என்பது உணரப்பட்டதாலும் சில 
சமூகப் பிரச்சினைகள் தோன்றியுள்ளன . இவை தனியாகத் தொழி 
லாளர் குடியிருப்பு பற்றிய அத்தியாயத்தில் ஆராயப்பட்டுள்ளன . 
( 6 ) கட்டாய உழைப்பு 

மனிதர்களை வியாபாரப் பொருளாக்குவதையும் , அதைப் 
போன்ற வேறு கட்டாய உழைப்பு முறைகளையும் அரசியலமைப் 


உடைய 


மாக 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


185 


பின் 23 வதுவிதி தடைசெய்கிறது . எனினும் , பொது நோக்கங் 
களுக்காக அரசாங்கம் கட்டாயப் பணியினை ( compulsory service ) 
கொண்டு வரலாம் . சட்டத்திற்கு விரோதமாகக் கட்டாய 
உழைப்பைப் பயன்படுத்துவோருக்குச் சிறைத் தண்டனை யோ அ 
ராதமோ விதிக்கப்படலாமென 1860 ஆம் ஆண்டின் இந்தியத் 
விதித் தொகுப்பின் (Indian Penal Code) 

374 வது 
பிரிவு கூறுகிறது . 


தண்டனை 


கடுமையற்ற முறையில் உழைப்பைக் கட்டாயப்படுத்துவது 
என்பது 1924 ஆம் ஆண்டின் குற்றத்தொழில் சட்டத்தின் ( Cri- 
minal Tribes Act ) கீழ் அனுமதிக்கப்பட்டது . இச் சட்டம் 1952 ஆம் 
ஆண்டின் குற்றத் தொழில் இனத்தவர் விதி (ரத்து ) சட்டத்தின் 
மூலம் ரத்து செய்யப்பட்டது . முன்னைய சட்டத்தின்கீழ் , குற்றக் 
கூட்டத்தினருக்காகவும் , அவர்தம் சிறுவர்களுக்காகவும் தொழில் , 
விவசாயம் அல்லது சீர்திருத்த குடியிருப்புகளை ( reformatory settle- 
ments ) ஏற்படுத்துகின்ற அதிகாரம் அரசாங்கங்களுக்கு வழங்கப் 
பட்டிருக்கிறது . இச் சட்டத்தின் அனுபவத்தைக் கண்ட பம்பாய் , 
சென்னை அரசாங்கங்கள் இதற்குப் பதிலாக வாடிக்கைக் குற்ற 
வாளிகள் சட்டங்களை ( Habitual offenders Acts ) இயற்றின. 
1949 - ல் இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டி , 
இச் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் , வாடிக்கைக் 
குற்றவாளிகளுக்காக ஒரு மத்திய சட்டம் இயற்றப்பட வேண்டும் 
என்றும் சிபாரிசு செய்தது . 1924 ஆம் ஆண்டின் குற்றக் கூட்டத் 
தார் சட்டமும் , அதைப் போன்று எந்த ஒரு மாநிலம் அல்லது 
பகுத் 

ததியிலுள்ள மற்ற சட்டமும் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக 
அச் சட்டம் அறிவித்தது . 


4. தொழில்துறை உறவுகள் தொடர்பான சட்டங்கள் 


( 1 ) தொழிலாளர் சங்கங்கள் 

இந்திய தொழிலாளர் சங்கசட்டம் 1926 : இதை இயற்றுவதற்குக் 
காரணமாயிருந்த நிகழ்ச்சிகள் அண்மைக் காலத்தியவையாகும் . 
தொழிலாளர் சங்கங்களுக்குச் சட்ட ரீதியான அந்தஸ்து தரப்பட 
வேண்டியதும் , வேலைநிறுத்தச் சமயங்களில் கிரிமினல் , சிவில் 
வழக்குகளுக்கெதிராகத் தொழிலாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் : 
செயற்குழுவினருக்கும் பாதுகாப்பு தரவேண்டியது அவசியம் 
என்பது 1920 - ல் தான் முதன் முதலாக உணரப்பட்டது . இப் பிரச் 
சினையின் மீது கவனம் செலுத்தப்படக் காரணமாயிருந்த நிகழ்ச்சி 
பக்கிங்காம் கர்னாடிக் மில்ஸ் வழக்காகும் . சென்னையிலிருந்த ஒரு. 
தொழிலாளர் சங்கத் தலைவர் மீது வழக்குத் தொடரப்பட்டது . 


186 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேலை நிறுத்தத்தை நடத்தக்கூடாது என்று அவருக்குத் தடைவிதிக் 
கப்பட்டது . 

வேலையளிப்போர்களோடு செய்துகொண்ட ஒப்பந் 
தத்தை முறிக்குமாறு அவ் வேலைநிறுத்தம் தொழிலாளர்களைத் 
தூண்டுவதாகக் கருதப்பட்டது . சென்னை உயர் நீதி மன்றத்தின் 
தீர்ப்பு யாவருக்கும் பெரும் அதிர்ச்சியளித்து , நம் மக்களின் விழி 
களைத் திறந்தது . சில ஆண்டுகளுக்குப் பிறகு 1926 - ல் இந்திய 
தொழிலாளர் சங்கச் சட்டம் ( Indian Trade Unions Act ) நிறை 
வேற்றப்பட்டது. இச் சட்டம் , பதிவுசெய்யப்பட்டுள்ள தொழி 
லாளர் சங்கங்களுக்குச் சிவில் , கிரிமினல் வழக்குகளுக்கு எதிரான 
காப்புரிமையை ( immunity ) அளிக்கிறது . பதிவு செய்து கொள்வது 
கட்டாயமன்று . ஆனால் பதிவு செய்து கொண்ட சங்கத்தைப் 
பொறுத்தவரை , அதன் உத்தியோகஸ்தர்களில் பாதித்தொகை 
யினர் , எந்தத் தொழிலோடு அச் சங்கம் தொடர்பு கொண்டிருக் 
கிறதோ அத் தொழிலில் உண்மையில் வேலை செய்து வருபவராக 
இருத்தல் வேண்டும் என்பது சுட்டிக் காட்டப்படுகிறது . 
தாழிலாளர் சங்கத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் அரசியல் நிதி 
( Political fund ) என்று ஒன்றிருந்தால் அதற்கு நன்கொடை 
அளிக்கலாம் . ஆனால் , அந் நன்கொடையை அளித்தால் தான் 
சங்கத்தில் அனுமதிக்கப்படுவர் என்ற நிபந்தனை இருக்கக் கூடாது . 
பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர் சங்கத்தின் கணக்குகள் ஆண்டு 
தோறும் தகுதி வாய்ந்த தணிக்கையாளரால் (auditor ) தணிக்கை 
செய்யப்படவேண்டும் . 


குறிப்பிட்ட பல்வேறு நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் 
தொழிலாளர் சங்கங்கள் தங்களைப் பதிவு செய்து கொள்வதற்கு 
இச் சட்டம் வழி வகுத்ததென்றாலும் , இப்படிப் பதிவு செய்து 
கொண்ட சங்கங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று இச் சட்டம் 
வேலையளிட்போர்களைக் கட்டாயப்படுத்தவில்லை . சங்கங்களை 
வேலையளிப்போர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று தொழிலாளர் 
பற்றிய ராயல் குழு இந்தியாவில் மிகவும் கேட்டுக்கொண்டது . 
1930 ஆம் ஆண்டு முழுவதும் அங்கீகாரம்பற்றிய பிரச்சினையே 
வேலையளிப்போர்களுக்கும் வேலையாட்களுக்குமிடையே ஏற்பட்ட 
பூசலுக்கு அடிக்கடி காரணமாயிருந்தது . ‘ தகுதி வாய்ந்த தொழி 
லாளர் சங்கங்களுக்கு வேலையளிப்போர்கள் அங்கீகாரம் கொடுத் 
தாக வேண்டும் என்பதற்கு 1947 ஆம் ஆண்டின் இந்திய தொ 
லாளர் சங்க (திருத்தச் ) சட்டம் வழி செய்தது . ஆனால் , அந்தத் 
திருத்தச் சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை . 


( 2 ) தொழில்துறை உறவுகள் : 

தொழிற்பூசல்களைத் தீர்த்துவைப்பதற்கு 1926 ஆம் ஆண்டு 
வரை இருந்து வந்த ஒரே சட்டம் 1860 ஆம் ஆண்டின் வேலையளிப் 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


187 


போர் வேலையாள் ( பூசல் ) சட்டமாகும் . ஒருசில பிரிவுகளைச் 
சார்ந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே இச் சட்டம் பயன்படுவ 
தாக இருந்தது . இச் சட்டத்தின் நோக்கம் கூலிகளைப்பற்றிய 
பூசல்களை விரைவாகத் தீர்த்துவைப்பதாகும் . குறிப்பிட்ட வேலை 
களில் மட்டுமே பயன்படுவதாக இருந்த இச் சட்டத்தில் பல் வேறு 
விரும்பத்தகாக விதிகளும் காணப்பட்டன . தொழிலாளி ஒப்பந் 
தத்தை மீறினால் . து அ கிரிமினல் குற்றமாகும் என்று அவ் விதிகளில் 
ஒன்று கூறியது இது பயன்படுத்தப்படவில்லை யென்றாலும் இச் 
சட்டம் , சட்ட புத்தகத்தில் தொடர்ந்து இருந்து வந்தது . 1932 - ல் 
இது ரத்து செய்யப்பட்டது . பூசல்களைத் தீர்த்து வைப்பதற்காக 
இயற்றப்பட்ட முதல் சட்டம் 1929 ஆம் ஆண்டின் இந்தியத் 
தாழிற்பூசல் சட்டமாகும் . 

இந்தியத் தொழிற்பூசல் சட்டம் , 1929 : தொழிற்பூசல்களைப் 
பற்றி விசாரிப்பதற்காகவும் , அவைகளைத் தீர்த்து வைப்பதற்காக 
வும் விசாரணை நீதிமன்றங்களையும் , சமரசசபைகளையும் தற்காலி 
அடிப்படையில் ஏற்படுத்துவதற்கு இச் சட்டம் வழிவகுத்தது . 
பொது நலப்பணிகளில் ( Public Utility Services ) அறிவிப்பின்றி வேலை 
நிறுத்தம் அல்லது கதவடைப்பு செய்வதை இச் சட்டம் தடை 
செய்தது . வேலை நிறுத்தக்காரர்கள் அல்லது கதவடைப்பு செய் 
கின்ற வேலையளிப்போர்கள் ஈடுபட்டுள்ள வர்த்தகத்தில் அல்லது 
தாழிலில் காணப்படும் பூசலோடு தொடர்பற்றனவாகவும் , ஒரு 
குறிப்பிட்ட நடவடிக்கையில் ஈடுபடவோ அதைத் தவிர்க்கவோ 
அரசாங்கத்தைக் கட்டாயப்படுத்தும் வகையில் சமூகத்தின்மீது 
கடுமையான, நீண்ட , பொதுவான இன்னலைச் சுமத்துவனவாகவும் 
இருக்கின்ற வேலைநிறுத்தங்களை அல்லது கதவடைப்புகளை இம் 
சட்டம் , சட்டவிரோதமானவை என்று கூறியது . தொழிற்பூசல் 
களில் மத்தியஸ் தம் செய்வதையோ அவற்றைத் தீர்த்து வைப் 
பதையோ கடமையாகக் கொண்ட சமரச அதிகாரிகள் சம்பந்தப் 
பட்ட அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுவதற்கான ஏற் 
பாட்டைச் செய்வதற்காக 1938 - ல் இச் சட்டம் திருத்தம் செய்யப் 
பட்டது . 


இந்தியப் பாதுகாப்புச் சட்டங்களின் 81 -A பிரிவு : போர் 
முயற்சியை ஒரு தொழிற்பூசல் தடைப்படுத்துவதைத் தவிர்ப்ப 
தாக , இந்திய அரசாங்கம் வேலை நிறுத்தங்களையும் , கதவடைப்பு 
களையும் தடுக்கும் பொருட்டு 1942 - ல் இந்தியப் பாதுகாப்புச் 
சட்டங்களோடு ( Defence of Indian Rules) 81 - A விதியையும் நடை 
முறைக்குக் கொண்டுவந்தது . வேலை நிறுத்தங்களையும் கதவடைப்பு 


188 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


களையும் தடை 

செய்வதற்கான பொது உத்தரவுகளை அல்லது 
வட்டாரத் தேவைகளுக்கேற்பப் பிரத்யேக உத்தரவுகளை இடுவதற் 
கும் , எந்த ஒரு பூசலையும் மத்தியஸ்தத்திற்கோ தீர்ப்புக்கோ விடு 
வதற்கும் , அவசியமான விதிகளையும் , வேலை நிபந்தனைகளையும் அனு 
சரிக்குமாறு வேலையளிப்போர்களைக் கேட்டுக்கொள்வதற்கும் , 
நீதிபதிகளின் தீர்ப்புகளைச் செயல்படுத்துவதற்கும் போதுமான அதி 
காரங்களை இவ்விதி அரசாங்கத்திற்களித்தது . மற்றொரு விளம்பர 
அறிவிப்பின் மூலம் இவ் வதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கும் வழங் 
கப்பட்டன . 14 நாள் முன்னறிவிப்பு இல்லாமல் வேலைநிறுத்தங் 
களும் , கதவடைப்புகளும் செய்யப்படக்கூடாது என்பதாக 
1942 ஆம் ஆண்டு 

ஆகஸ்டு மாதம் ஓர் உத்தரவு பிறப்பிக்கப் 
பட்டது . சட்ட விசாரணை அல்லது மத்தியஸ்தம் அல்லது தீர்ப் 
புக்கு ஒரு பூசல் விடப்பட்டிருக்கின்றபோதும் , நடவடிக்கைகள் 
எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றபோதும் , அதற்குப் பிறகு இரு 

காலத்தினுள்ளும் வேலைநிறுத்தங்கள் , கதவடைப்புகள் 
செய்வது தடை செய்யப்பட்டன . இந்தியப் பாதுகாப்பு விதிகள் 
1943 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத 

பாதத்தில் மேலும் திருத்தம் பெற்றன . 
தங்களோடு நேர்முகமாகத் தொடர்புடைய பூசலை அல்லாத வேறு 
காரணங்களுக்காகத் தொழிலாளர் குழாம் வேலை செய்யாம 
லிருப்பது அல்லது வேலை செய்ய மறுப்பது தடை செய்யப்பட்டது . 
100 அல்லது அதற்கு மிகையான நபர்கள் வேலை செய்துவரும் நிறு 
வனங்களில் இத்தகைய வேலை நிறுத்தங்கள் நடைபெறுவதைத் 
தடுப்பதற்கும் , தொழிற்பூசல்களை அல்லாத வேறு காரணங்களுக் 
காக மூடப்பெற்ற நிறுவனங்களைத் திறந்து நடத்துவதற்கு அவசிய 
மான நடவடிக்கைகளை எடுப்பதற்குத் தேவையான அதிகாரங்கள் 
அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்டன . 


மாத 


இந்தியத் தொழிற்பூசல் சட்டம் , 

1947 : 

நடைமுறையிலிருந்து 
வந்த போர்க்கால அவசர சட்டம் 1946- ல் ரத்து செய்யப்பட்டது . 
இந்தியப் பாதுகாப்பு விதிகளின் 81 - A விதி மிகவும் பயனுள்ள 
தென்றும் , அவ் விதியை ஒரு நிரந்தர தொழிலாளர் சட்டத்தில் 
சேர்த்துக்கொள்வது போருக்குப் பின்னர் தொழில் மறுபொருத்தம் 
செய்யப்படும்போது , ஏற்பட்டுப் பெருகிய தொழில் அமைதி 
யின்மையைக் கட்டுப்படுத்தவும் மிகவும் உதவியாயிருக்குமென் 
றும் 

போர்க்கால அனுபவம் எடுத்துக் காட்டியது . ஆகவே , 
1929 ஆம் ஆண்டின் தொழிற்பூசல் சட்டத்திற்குப் பதிலாக 1947 - ல் 
இயற்றப்பெற்ற தொழில்துறை பூசல் சட்டத்தில் , பொது நலப் 
பணிகளுடன் சம்பந்தப்பட்ட விதியின் முக்கிய பிரிவுகள் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டன , 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


189 


தொழிற்பூசல்களைத் தடுக்க வேண்டும் ; தீர்த்து 

வைக்க 
வேண்டும் என்ற இரு நோக்கங்களுக்காக ஒரு சாதனத்தை 
ஏற்படுத்துவதற்கு இந்த மத்திய சட்டம் அதிகாரமளிக்கிறது . 
வேலையளிப்போர் வேலையாட்கள் பிரதிநிதிகளைச் சம அளவில் 
கொண்டுள்ள தொழில்மனைக் கமிட்டிகளை ( works committees) 
ஏற்படுத்துமாறு தங்களது அதிகார எல்லைக்குள் உள்ளனவாகவும் , 
100 - க்கு மிகையான தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து வருவன 
வாகவுமுள்ள தொழில் நிறுவனங்களைக் கேட்டுக்கொள்வதற்கான 
அதிகாரங்களை இச் சட்டம் மத்திய , மாநில அரசுகளுக்களிக்கிறது . 
இக் கமிட்டிகளுக்குத் தேவையான தொழிலாளர் பிரதிநிதிகள் 
தொழிலாளர் சங்கங்களின் ஆலோசனைக் கிணங்கத் தேர்ந்தெடுக் 
கப்படுவர் . அன்றாடம் தொழிலில் ஏற்படக்கூடிய பூசலுக்குரிய 
காரணங்களை நீக்குவதற்கு இக் கமிட்டிகள் முயலும் . 


தொழில்மனைக் கமிட்டிகள் பூசல்களைத் தடுக்கின்ற பணியினைச் 
செய்கின்றன . பூசல்கள் ஏற்படும்போது , அல்லது ஏற்படும் என்று 
எதிர்பார்க்கும்போது அவற்றைத் தீர்த்து வைக்க வேண்டிய 
மற்றொரு சாதனம் குறிப்பிட்ட பகுதிகளுக்காக அல்லது குறிப்பிட்ட 
பூசல்களுக்காக நியமிக்கப்படும் சமரச அதிகாரிகளையும் , சமரச 
சபைகளையும் , விசாரணை நீதிமன்றங்களையும் , தொழில் துறை 
நடுவர் நீதிமன்றங்களையும் (Industrial Tridunals ) 08 TL 
தாகும் . 


இச் சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் சாதாரண தொழில் நிறு 
வனங்களை , பொது நலப் பணிகளிலிருந்து வேறுபடுத்திக் காண்பித்த 
தாகும் . பொதுமக்கள் நலனுக்கு அவசியம் என்று அரசாங்கம் 
கருதினால் , சாதாரணத் தொழில் நிறுவனங்களின் பூசல்களில் அது 
தலையிட்டு , சமரச அதிகாரிகள் , சமரசச் சபைகள் அல்லது நடுவர் 
நீதிமன்றங்களை நியமிக்கலாம் . ஆனால் , பொது நலப் பணிகளில் 
பூசல்கள் எழுமானால் எத்தகைய சூழ்நிலைகளிலும் சமரச அதிகாரி 
தலையிடலாம் . காரணமின்றியோ தொல்லை கொடுப்பதற்காகவோ 
வேலைநிறுத்த அறிவிப்பு தரப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் 
கருதவில்லையென்றால் , சூழ்நிலைக்கேற்பச் சமரசச் சபைகள் , 
விசாரணை நீதிமன்றங்கள் அல்லது நடுவர் நீதிமன்றங்களை அது 
நியமிக்கும் . தொழிற்பூசலோடு சம்பந்தப்பட்டவர்களில் பெரும் 
பான்மையினர் கூட்டாகவோ தனித்தனியாகவோ அப் பூசலைச் 
சபை அல்லது சமரச நடுவர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க 
வேண்டும் என்று மனு செய்து கொண்டால் அரசாங்கம் அவ்வாறே 
செய்யும் . 


190 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இச் சட்டத்தின் மற்றொரு அம்சம் , சமரசம் , விசாரணை 
அல்லது நடுவர் நீதிமன்ற நடவடிக்கைகள் முதலியவற்றின் முடிவு 
தெரியா மலிருக்கிறபோது செய்யப்படும் வேலை நிறுத்தங்களையும் , 
கதவடைப்புகளையும் தடை செய்ததாகும் . சமரசத்திற்கோ 
மத்தியஸ் தத்திற்கோ ஒரு பூசல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற 
போது வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு செய்வது அவசிய 
மற்றது ; தேவையற்றது . எனவே , சமரசம் அல்லது மத்தியஸ் தத் 
திற்கு ஒரு பூசல் அனுப்பி வைக்கப்பட்ட தினத்தன்றுகூட ஒரு 
வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு தொடங்கப்பட்டிருக்குமானால் 
அதைத் தடுப்பதற்கான அதிகாரம் அரசாங்கத்திற்குக் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . 


பல 


தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதன் விளைவாக 
1952-53 - ல் பெரும் அளவில் ஆட்குறைப்பு செய்யப்பட்ட தனால் , 
தற்காலிக வேலை நீக்கம் ( lay - off ) காலப் பகுதிகளில் தொழிலாள 
ருக்கு இழப்பு ஈடு செலுத்துவதற்குரிய நிபந்தனைகளை விவரித்து , 
இந்திய அரசாங்கம் 1953 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு 
அவசரச் சட்டத்தை நடைமுறைக்குக் கொண்டு வந்தது . இந்த 
அவசரச் சட்டத்திற்குப் பதிலாகப் பிறகு 1953 - ல் தொழில் துறை 
பூசல் ( திருத்தச் ) சட்டம் 

கொண்டுவரப்பட்டது . 

நிறுவனம் 
உண்மையாகவே மூடப்பட்டால் அல்லது மாற்றப்பட்டால் ஆட் 
குறைப்பு இழப்புஈடு (retrenchment compensation) தரப்பட 
வேண்டும் என்பதைச் செய்வதற்காக , அரசாங்கம் மற்றொரு அவசர 
சட்டத்தை 1957 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இயற்ற வேண்டி 
யிருந்தது . இந்த அவசரச் சட்டம் 1956 ஆம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் முதல் அமலுக்கு வந்தது . நிறுவனம் மெய்யாகவே மூடப் 
பட்ட தன் காரணமாக அல்லது நிர்வாகம் ஒரு வேலையளிப்போனிட 
மிருந்து மற்றொரு வேலையளிப்போனுக்கு மாறியதன் காரணமாக 
வேலையிலிருந்து நீக்கம்பெற்ற தொழிலாளர்களுக்கு தொழில்துறை 
பூசல் சட்டத்தின்கீழ் ஆட்குறைப்பு இழப்புஈடு தரப்பட வேண் 
டியதில்லை என்று 1957 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தலைமை நீதி 
மன்றம் ( Supreme Court) தீர்ப்பளித்ததனால் இச் சட்டத்தை 
இயற்ற 

வேண்டியது அவசியமாயிற்று . அதற்குப் பிறகு , 
அகமதாபாத் , கான்பூர் , மேற்கு வங்காளம் போன்ற நகரங்களில் 
ஏதாவது ஒரு காரணத்திற்காகப் பல நிறுவனங்கள் மூடப்பெற்றன . 
அல்லது மூடப்பெறு மன அறிவிக்கப்பட்டன ; இதனால் பலர் 
வேலைகளை யிழந்தனர் ; இழப்பீடும் அவர்களுக்குத் தரப்படவில்லை . 


வ 


தாழில் துறை பூசல் சட்டம் , 1956 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் மேலும் திருத்தம் பெற்றது . புதிய சட்டத்தின்கீழ் , மாதம் 


191 . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


ஒன்றிற்கு ரூ 500 - க்கு குறைவான ஊதியம் பெறும் மேற்பார்வை 
பணியாளர் தொகுதி ( supervisory personnel) யினரும் , தொழில் 
நுட்ப பணியாளர் தொகுதி ( tech nical personnel ) யினரும் தொழி 
லாளர்களாகக் கருதப்படுகின்றனர் ; தொழிலாளர் நடுவர் உயர் 
நீதிமன்றம் ( Labour Appellate Tribunal) கை 

கவிடப் பெறுகிறது : 
தொழிலாளர் வழக்கு மன்றங்கள் , தொழில் துறை நடுவர் நீதி 
மன்றங்கள் , தேசீய நடுவர் நீதிமன்றங்கள் ( National Tribunals) 
முதலியவை ஏற்பட இச் சட்டம் வழி செய்கிறது . பூசல் அல்லாத 
வேறு காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முடிவு 
தெரியாமலிருக்கின்றபோது , இப் புதிய சட்டத்தின்கீழ் வேலை 
யளிப்போன் நிலை ஆணைகளுக்கேற்ப எந்த ஒரு தொழிலாளிக்கெதி 
ராகவும் வழக்குத் தொடரலாம் . 


பம்பாய் தொழில்துறை உறவுகள் சட்டம் , 1949 : தொழிற்பூசல் 
களைத் தடுப்பதற்கும் தீர்த்து வைப்பதற்கும் இந்திய அரசாங்கத் 
தால் இயற்றப்பட்டுள்ள சட்ட விதிகளையன்றி , தொழில் துறையில் 
முன்னேறியுள்ள சில மாநிலங்கள் தங்களது தேவைகளும் 

க்கேற்பப் 
பிரத்யேக சட்டங்களை இயற்றியுள்ளன . இதில் மற்ற மாநிலங் 
களுக்கு முன்னோடியாக இருந்த மாநிலம் பம்பாயாகும் . 1934 - ல் 
அது தொழிற்பூசல் சமரச சட்டத்தை நிறைவேற்றியது . இதற்குப் 
பதிலாக , 1938 -ல் 

பம்பாய் தொழிற்பூசல் சட்டம் என்ற ஒரு 
விரிவான சட்டம் நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட்டது . குறிப் 
பிட்ட பகுதிகளிலுள்ள சில தொழில்களுக்குப் பயன்படுத்தப்பட்ட 
இச் சட்டம் , பூசலோடு தொடர்பானவர்கள் 

வேலை நிறுத்தம் 
அல்லது கதவடைப்பைச் செய்வதற்கு முன்னால் சமரசத்தின் மூலம் 
உடன்பாடு ஏற்படுவதற்கு ஆவன செய்ய 

வேண்டும் 
கூறியது . 


என்று 


தொழிற்பூசல்களை விரைவாக , திறமையாகத் தீர்த்துவைப் 
பதற்கு ஏற்பாடு செய்வதற்கா 

தற்காகவும் , தொழிலாளரிடையே 
சங்கங்கள் தோன்றுவதற்கு ஊக்கமளிப்பதற்காகவும் இச் சட்டம் 
அறவே கைவிடப்பெற்று இதற்குப் பதிலாக 1947 - ல் பம்பாய் 

தாழில்துறை உறவுகள் சட்டம் அமல் செய்யப்பட்டது . சில 
பகுதிகளிலுள்ள குறிப்பிட்ட தொழில்களுக்கே இச்சட்டம் பயன் 
படுத்தப்படுகிறது ; மற்ற தொழில்களுக்குத் தொழிற்பூசல் சட்டம் , 
1947 முதல் ஆளப்படுகிறது . இப் புதிய சட்டத்தினால் கொண்டு 
வரப்பட்ட மாறுதல்களாவன : ( 1 ) அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் , 
என்ற புது வகைச் சங்கங்கங்கள் உருவாக்கப்பட்டன ; ( 2 ) தொழி 
லாளர் வழக்கு மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன ; ( 3 ) வேலையளிப் 
போர் பிரதிநிதிகளையும் , தொழிலின் பல்வேறு உத்தியோகங்கள் , 


192 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நிறுவனங்களிலுள்ள தொழிலாளர்களின் பிரதிநிதிகளையும் சம 
அளவில் பெற்றுள்ள கூட்டுக்குழுக்களை உருவாக்க ஏற்பாடு செய்யப் 
பட்டது . இச் சட்டம் , 1948 , 1949 , 1953 , 1955 , 1956 முதலிய 
ஆண்டுகளில் திருத்தம் பெற்றது . 


தா 


மத்திய பிரதேசத் தொழில்துறைப்பூசல் உடன்பாடு ( Settlement ) 
சட்டம் ( 1947 ) : பம்பாய் ெ ழில் துறை உள் தொடர்பு சட்டத்தின் 
அடிப்படை அம்சங்களையே மத்திய பிரதேசத் தொழில்துறைபூசல் 
உடன்பாடு சட்டம் பெற்றிருக்கிறது . பம்பாய் சட்டத்தைப் 
போல் இருக்கவேண்டுமென்பதற்காக , இது 1947 , 1951 , 1955 
முதலிய ஆண்டுகளில் திருத்தம் செய்யப் பெற்றது . 


உத்தர பிரதேசத் தொழில்துறை பூசல் சட்டம் , ( 1947 ) : 
1947 ஆம் ஆண்டின் உத்தரபிரதேசத் தொழில் துறை பூசல் சட்ட 
மானது , வேலை நிறுத்தங்களையும் , கதவடைப்புகளையும் தடை செய் 
வதற்கும் , சமரசத்திற்கு அல்லது தீர்ப்புக்குப் பூசல்களை அனுப் 
வைப்பதற்கும் , நீதிபதியின் தீர்ப்புகளை 

தீர்ப்புகளை பூசலோடு தொடர் 
புடையவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்வதற்கும் , பொது நலப் 
பணியினைக் கட்டுப்பாடு செய்வதற்கும் அரசாங்கத்திற்கு அதிகார 
மளிக்கிறது . 


தொழில்துறை பூசல் (நடுவர் அப்பீல் நீதிமன்ற ) சட்டம் , 1950 : 
தீர்ப்புக்குப் பூசலை அனுப்பிவைப்பதை முதன் முதலில் கட்டாய 
மாக்கிய தொழில்துறை பூசல் சட்டம் நடைமுறைக்குக் கொண்டு 
வரப்பட்டபோது , மத்திய அப்பீல் நீதிமன்றம் ஒன்றை ஏற்படுத்து 
வது தேவை என்பது உணரப்பட்டது . மத்திய , மாநில அரசு 
களால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அனேக தொழில்துறை நடுவர் நீதி 
மன்றங்களின் நடவடிக்கைகளை , தனது தீர்ப்புகளின் மூலம் இது 
நன்றாக இணைக்கும் எனக் கருதப்பட்டது . தொழிற்பூசல்களையும் 
சில தற்செயலான விஷயங்களையும் விசாரிப்பதற்கென்று நடுவர் 
உயர்நீதிமன்றம் ஏற்படுவதற்குத் தொழில் துறை பூசல் ( அப்பீல் 
நடுவர் நீதிமன்ற) சட்டம் வழி செய்தது . நிதி , தரப்பாகுபாடு 
( classification by grades) , ஆட்குறைப்பு , சட்டப் பிரச்சினைகள் 
முதலியவை பற்றிய விஷயங்களுக்காகத்தான் நடுவர் உயர்நீதி 
மன்றத்திற்கு அப்பீல் செய்து கொள்ளமுடியும் . இச் சட்டம் 
1956 - ல் ரத்து செய்யப்பட்டது . 


தொழில்துறை பூசல் (திருத்த ,பலவகை விதிகள் ) சட்டம் , 1956 : 
தொழில்துறை பூசல் (திருத்த , பலவகை விதிகள் ) சட்டத்தின் 
( 1956 ) இதர விதிகளை இந்திய அரசாங்கம் , 1957 ஆம் ஆண்டு 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


193 


மார்ச்சு மாதம் 10 ஆம் தேதி முதல் அமலுக்குக் கொண்டு வந்திருக் 
கிறது . தொழிலாளர் வழக்கு மன்றங்கள் , நடுவர் நீதிமன்றங்கள் , 
தேசீய நடுவர் நீதிமன்றங்கள் என்ற மூன்றடுக்குத் தீர்ப்புச் சாதனம் 
( Three - tier Adjudication Machinery ) , மாறுதலை அறிவிக்கும் முறை 
பூசல்களைத் தன்னிச்சையாகத் தீர்ப்புக்கு விடுதல் , தீர்ப்புச்சாதனம் 
பூசல்களை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் தொழிலாளர் 
களுக்குப் பாதுகாப்பு அளித்தல் முதலியவையோடு சம்பந்தப்பட்ட 
விதிகள் தற்போது நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட்டுள்ளன . 


சில குறிப்பிட்ட விஷயங்களில் எந்த ஒரு மாறுதலையும் செய் 
வதற்கு 21 நாட்களுக்கு முன்னால் , வேலையளிப்போன் தொழி 
லாளர்களுக்கு அறிவிப்புத் தரவேண்டும் என்று மாறுதல் அறிவிப்பு 
முறை கூறுகிறது . சம்பந்தப்பட்டவர்கள் தாங்களாகவே எழுத்து 
உடன்படிக்கையின் மூலம் பூசல்களை மத்தியஸ்தத்திற்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் என்று இச் சட்டம் கூறுகிறது . நீதிபதிகளின் 
தீர்ப்புகள் சட்டப்படி செல்லக் கூடியவையாகும் . 


நடைமுறை விதிகளைப் (standing orders ) பயன்படுத்துவது 
பற்றியோ அல்லது விளக்குவது பற்றியோ சம்பந்தப்பட்டவர் 
களிடையே கருத்து வேறுபாடுகள் எழுமானால் , அவற்றைத் தீர்த்து 
வைப்பதற்கு இச் சட்டம் வழி செய்கிறது . இத்தகைய கருத்து 
வேறுபாடு ஏற்படும்போது சம்பந்தப்பட்டவர்கள் நேரிடையாகத் 
தொழிலாளர் வழக்கு மன்றத்திற்குச் செல்லலாம் . 


5. தொழில் புள்ளி விவரங்களைப் பற்றிய சட்டங்கள் 
புள்ளி விவரத் தொகுப்புச்சட்டம் ( Collection of Statistics Act ) , 
1953 : தொழிலையும் , தொழிலாளரையும் பற்றிய புள்ளி விவரங் 
கள் இந்தியாவில் பற்றாக்குறையா யிருப்பது குறித்துச் சற்றேறக் 
குறைய எல்லாத் தொழில் கமிட்டிகளும் கமிஷன்களும் குறை கூறி 
யுள்ளன . இதைப்பற்றித் தொழில் புள்ளி விவரங்கள் பற்றிய 
அத்தியாயத்தில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது . 


( 8 ) நிர்வாகமும் , செயல்படுத்து முறையும் 
இருதிறப் பொதுப் பட்டியலிலுள்ள விஷயங்களைப் பற்றிய 
சட்டங்களை மாநில அரசுகளும் , யூனியன் பட்டியலிலுள்ள விஷயங் 
களோடு தொடர்பான சட்டங்களை மத்திய அரசும் செயல்படுத்த 
வேண்டியிருக்கின்றன . சட்டத்தின் விதிகள் சரிவரப் பின்பற்றப் 
படுகின்றனவா என்பதைப் பார்த்துக் கொள்ளக்கூடிய முக்கிய 
சாதனங்கள் கண்காணிப்பாளர் அலுவலகங்களே (Inspectorates ) 


13 


194 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


யாகும் . போருக்குப் பிந்திய காலப்பகுதியில் அனேக தொழி 
லாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன . என்றாலும் , கண் 
காணிப்பாளர் அலுவலகங்களைத் திருத்தியமைத்து அவற்றைப் 
பலப்படுத்துவதற்கு உண்மையான முயற்சி இதுவரை எடுத்துக் 
கொள்ளப்படவில்லை . இது செய்யப்படவில்லை யென்றால் , சட்ட 
புத்தகத்தில் விரிவான சட்டங்களை வைத்திருப்பதனால் பயனேதும் . 
ஏற்படப்போவதில்லை . தொழிலாளர் இழப்புஈடுச் சட்டம் , இந்திய 
தொழிலாளர் சங்கச் சட்டம் , தொழில் துறை வேலை ( நடைமுறை - 
விதிகள் ) சட்டம்போன்ற சட்டங்களைப் பொறுத்தவரை , அவற்றை 
முறையாகச் செயல்படுத்துவதற்குத் தேவையான கண்காணிப்பு 
அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை . அதனோடு , நியமிக்கப்பட்டுள்ள 
அதிகாரிகளுக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் மிகையாகத் தரப் 
பட்டுள்ளன . தொழிற்சாலை சட்டத்தின் விதிகளின்கீழ் நியமிக்கப் 
பட்ட சில கண்காணிப்பாளர்களால் , ஓராண்டுக் காலத்தில் 
தங்களது அதிகார எல்லையில் உள்ள தொழில் நிறுவனங்களை 
ஒருமுறைகூட மேற்பார்வையிட முடிவதில்லை . எனவே , முறை 
யாக விசாரணை செய்யப்பட்டுத் தீர்த்துவைக்கப்பட வேண்டும் 
என்பதற்காக இவர்களிடம் அனுப்பி வைக்கப்படுகின்ற வழக்கு 
களின் கதிபற்றி நாம் விளக்கத் தேவையில்லை . ஒழுங்கற்ற முறை 
களும் , வழக்கங்களும் கண்டுபிடிக்கப்படாம லிருந்துவருகின் 
றன . தொழிற்சாலை சட்டத்தின்கீழ் நியமிக்கப்பட்டுள்ள கண் 
காணிப்பாளர்கள் போதிய தகுதியற்றவர்களாகவும் , தங்களது 
கடமைகளைப் பயனுள்ள வகையில் ஆற்றக் கூடிய பயிற்சியற்றவர் 
களாகவு மிருக்கின்றனர் . இந்த , இக்கட்டுகளின் காரணமாக , எவ் 
வித நோக்கத்திற்காக இயற்றப்பட்டனவோ அவ்வித நோக்கத் 
தைத் திருப்தி செய்கின்ற வகையில் பெரும்பாலானதொழிலாளர் 
சட்டங்கள் அமல் செய்யப் பெறவில்லை . 


இந்த , இக்கட்டுகள் நீக்கப்படவேண்டும் என்றால் , வேலையைக் 
கண்காணிப்பதற்கு முழுத் தகுதியும் , முறையான பயிற்சியுமுடைய 
அதிகாரிகள் போதிய அளவில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
ஒவ்வொரு கண்காணிப்பாளருக்கும் தரப்படுகின்ற பணி அவரால் 
திறம்படச் செய்யப்படக் கூடியதாக இருக்க வேண்டும் . கண் 
காணிப்புப் பணிகளை முறையாக இணைப்பதற்கு ஒரு மத்திய கண் 
காணிப்பாளர் அலுவலகம் அவசியமாகும் . தங்களது கருத்து 
களையும் அனுபவங்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள் 
வதற்கு ஏதுவாகவிருக்கின்ற வகையில் கண்காணிப்பு அதிகாரி 
களுக்கென மா நாடுகளும் , பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பெற 
வேண்டும் . அவர்களது பணியோடு கலந்துள்ள மனித சாதனமும் . 


தொழிலாளருக்குச் சட்டமியற்றல் 


195 


( human factor ) , அரசாங்கம் அவர்களுக்களித்துள்ள பொறுப்பு 
களும் இத்தகைய மா நாடுகளில் வலியுறுத்தப்பட வேண்டும் . 


( 9 ) முடிவுரை 


தற்காலச் சமூகத்தின் உரமிக்க , இன்றியமையாத மரபுகளில் 
ஒன்று தொழிலாளர் சட்டமாகும் . வெளிப்புற அமைப்பு அல்லது 
சக்தியினால் கொண்டுவரப்படக்கூடிய வேறெதையும்விட , தேசீய 
வாழ்வில் இதற்கு மிகவும் விரிவான நோக்கமும் 

ஆழமான 
முக்கியத்துவமும் உண்டு . தொழிலாளர் சட்டத்தின் மெய்யான 
வளர்ச்சி பல காரணிகளைப் பொறுத்திருக்கிறது . அவைகளில் 
முக்கியமானவை : தொழிலாளர்களிடையே வகுப்பு ஒருமைப் 
பாடு (class solidarity ) வளர வேண்டும் ; கூட்டுபேரத்தின் 
சக்தியை அவர்கள் உணர வேண்டும் ; உயர்ந்த - வாங்குந்திறன் 
{ purchasing power ) உடைய திறமை வாய்ந்த , மனநிறைவுள்ள 
தொழிலாளர் வகுப்பினர் நாட்டுத் தொழில் வளர்ச்சிக்கு உறு 
துணையாக இருப்பர் என்ற எண்ணம் வேலையளிப்போர்களிடையே 
மேலோங்கி இருத்தல் வேண்டும் ; சமூக நல்வாழ்விற்கு , தொழ் 
லாளர் தம் ஒழுக்கம் மற்றும் பொருள்சார் ( material ) முன் 
னேற்றம் அவசியம் என்பதை மக்கள் 

பொதுவாக 
வேண்டும் . 


உணர 


சிறு 


சுதந்திரம் கிடைத்த பிறகும் , மக்கள் அரசாங்கம் ஏற்படுத்தப் 
பட்ட பிறகும் , சமூகநீதியை நிலவச் செய்வதற்கும் , தொழிலாளர் 
வாழ்க்கைத்தரங்களை உயர்த்துவதற்கும் தேவையான சட்ட நட 
வடிக்கைகளை எடுப்பதில் அரசாங்கம் ஆர்வம் காட்டி வருகிறது . 
வாழ்க்கைக் கூலியை மட்டுமே பெறத் தகுதியுள்ள 
கூட்டாளியாகக் கருதப்படாது , உற்பத்தியின் இலாபத்தில் உரிய 
பங்கினைப் பெறத் தகுதியுள்ள சாதனமாக , உற்பத்தித் துறையில் 
முதலுக்கிணையான காரணியாக உழைப்பு கருதப்பட வேண்டும் 
என்பது தற்போது வலியுறுத்தப்படுகிறது . இப் புதிய உணர்வு 
தொழிலாளர் பற்றிய அரசாங்கக் கொள்கைகளில் இடம் பெற் 
றிருக்கிறது என்பதற்கு , இந்திய அரசியலமைப்பில் காணப்படும் 
அடிப்படை உரிமைகள் , வழிகாட்டும் கொள்கைகள் முதலியவை 
மூலம் தரப்பட்டுள்ள உத்தரவாதங்களைவிட வேறு சான்றுகள் 
தேவையில்லை . 


4. தொழில் சீரமைப்பு 

( Rationalisation ) 


( 1 ) தொழில் சீரமைப்பு என்றால் என்ன ? 


விவேகத்தின் கட்டளைகள் ( Dictates of reason ) : வேலையாள் 
நிர்வாகி உறவுகளைப் பொறுத்தவரை , இந்தியாவில் தற்போது 
தொழில் சீரமைப்பு மிகவும் விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக 
இருந்து வருகின்றது . முதுமை எய்திய நிறுவனங்களைப் புதுமைப் 
படுத்துவதற்காகத் தொழிலதிபர்கள் திடீரென்று பயன்படுத்திய 
ஒரு புதிய அல்லது மாயவித்தைக் கருத்தன்று அது . மனித 
நடவடிக்கையை விவேகத்தின் கட்டளைக்கேற்றவாறு இருக்கச்செய் 
கின்ற ஒரு வழி முறையாக அது மனித குலத்தின் தொடக்கத்தி 
லிருந்து இருந்து வந்திருக்கிறது . மிகவும் கூர்மையாகவோமழுங்கிய 
தாகவோ , மிகவும் நீண்டதாகவோ மிகவும் குட்டையாகவோ 
இருந்த கல்லாலான கருவியை முதன் முதலில் மனிதன் பார்த்த 
பழைய நாள் முதலே இக் கருத்துத் தொழிலில் ஆளப்பட்டு 
வந்துள்ளது . 


தொழில் சீரமைப்பை நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக 
வும் , எண்ணிறந்த பிரச்சினைகளைப் பற்றிய விசாரணை , 

ஆராய்ச்சி 
மூலமாகவும் மட்டுமே மனித குலம் முன்னேறுவது சாத்திய 
மாயிற்று . இவைகளின் நோக்கம் குறைந்த முயற்சியில் நிறைந்த 
பயன்களைப் பெறுவதாகும் . நீராவி இயந்திரம் , நூற்பு ஜென்னி 
( spinaing jenny ) , விசைத்தறி ( power - loom ) போன்ற குறிப்பிடத் 
தகுந்த புதுமைகளோடு அடியெடுத்து வைத்த பத்தொன்பதாம் 
நூற்றாண்டில் தொழில் புரட்சி (Industrial Revolution ) உண்மையில் 
உலகம் அதுவரை கண்டிராத ஒரு வியத்தகு தொழில் சீரமைப்பு 
முறையாகும் . அதற்குப் பிறகு விஞ்ஞானி , புத்தமைப்பாளன் 


தொழில் சீரமைப்பு 


197 


* 


( inventor ) தொழில் நுட்ப வினைஞன் முதலியோர் பல புதுமை 
களைச் செய்திருக்கின்றனர் . இயற்கைச் சக்திகளின் மீதுள்ள 
மனிதனின் ஆதிக்கம் எந்த அளவுக்குப் பெருகியிருக்கிறதென்றால் , 
சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது வரலாற்றுப் பிரசித்தி 
பெற்ற புத்தமைப்பு (invention ) அல்லது கண்டுபிடிப்பு செய்யப் 
படவில்லையென்றால் , அவன் மன அமைதியற்றவனாகவும் ஏமாற்ற 
மடைபவனாகவு மிருக்கிறான் . 

தொழில் சீரமைப்பு என்பதற்கு , தொழில் அல்லது வேறு 
எல்லா நடவடிக்கைகளுக்கும் விவேகத்தின் கட்டளைகளைப் பயன் 
படுத்துவது என்பது பொருள் என்றால் , இந்தக் கருத்து முற்றிலும் 
மாறுபட்ட பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகளுக்கேற்ப பல நாடு 
களில் வெவ்வேறான வழிகளில் ஆளப்பட்டு வந்திருக்க வேண்டும் 
என்று நாம் கொள்ளவேண்டும் . முதல் உலகப் போருக்குப் பிந்திய 
வருடங்களில் தொழில் சீரமைப்புக்கு ஜெர்மனியில் மிகுந்த 
ஆதரவு கிடைத்தது . ஒருவித அரசாங்கமென்று தொழில் கருதப் 
பட்டு வந்த ஜெர்மனியில் தொழில் சீரமைப்பு தொழிலின் சிறந்த 
முறையெனக் கொள்ளப்பட்டது. வேலைபாகுபாடுகள் , பலவீன 
மான நிறுவனங்களை வெளியேற்றுதல் , புதிய நிறுவனங்கள் நுழை 
வதைக் கட்டுப்படுத்துதல் முதலியவைபற்றிய கொள்கைகளை 
செயல்படுத்துவதற்கேற்ற 

வகையில் 

உற்பத்தியாளரிடையே 
நெருங்கிய உறவுகள் அங்கே காணப்பட்டன . சக்தி வாய்ந்த 
தொழில் கூட்டுகளும் , டிரஸ்ட்டுகளும் அமைக்கப்படுவதை 
விரும்பிய இக் கருத்தில் பல மாறுதல்கள் நிகழ்ந்து , பல்வேறு நாடு 
களில் வெவ்வேறு 

உருவங்களில் இது நடைமுறையிலிருந்து 
வருகிறது . 

தொழில் சீரமைப்பின் இலக்கணம் ( Definition ) : தொழில் 
சீரமைப்புக்கு பல்வேறு வழிகளில் இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது . 
இதற்குக் கூறப்பட்ட பழைய இலக்கணங்களில் ஒன்று , 1927 ஆம் 
ஆண்டு சர்வதேசப் பொருளாதார மாநாடு கொடுத்ததாகும் . 
உழைப்பு அல்லது சாதனத்தை குறைந்தபட்சமாக விரயம் செய் 
கின்ற தொழில் நுட்ப , தொழிலமைப்பு முறையென அது தொழில் 
சீரமைப்பை விவரித்தது . 1 இம் முறையில் , அறிவியலான உழைப் 
பமைப்பு ( Scientific Organisation of Labour ) , சாதனங்களையும் , 
பண்டங்களையும் தரப்படுத்துதல் , உற்பத்தி நடவடிக்கைகளைச் சீர் 
படுத்துதல் , போக்குவரத்து , விற்பனை முறைகளைத் திருத்தியமைத் 
* மேக்ரகோர் : தொழில் துணிவின் நோக்கமும் இலாபமும் , பக்கம் 129 

சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு : தொழில் சீரமைப்பின் சமூக அம்சங்கள் 
பக்கம் 6 


198 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தல் முதலியவை இடம் பெறுகின்றன . மாநாட்டின் கருத்துப்படி 
தொழில் சீரமைப்பின் குறிக்கோள்கள் பின்வருவனவாகும் : 


1. குறைந்தபட்ச முயற்சியில் தொழிலாளரின் உயர்ந்த 

பட்சத் திறமையைப் பெறுதல் . 
2 . மாதிரி (patterns ) வகைகளைக் குறைப்பதன் மூலம் (இவை 

களால் நன்மை ஏற்படாதபோது ) தரப்படுத்தப்பட்ட 
எந்திரப்பகுதிகளை உற்பத்தி செய்வதற்கும் , பயன்படுத்து 

வதற்கும் , பழுது பார்ப்பதற்கும் வழிசெய்தல் . 
3 . கச்சாப் பொருள்கள் , எந்திரங்கள் வீணாவதைத் 

தவிர்த்தல் . 
4. பொருள்களின் விநியோகத்தைச் சுலபமாக்குதல் . 
5. வினியோகம் ( distribution ) செய்வதில் தேவையற்ற 

கடத்துச் செலவுகளையும் , தரகர்களின் (middlemen ) பணி 
யினையும் தவிர்த்தல் . 


நிர்வாகத்தைப் பற்றிய சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
ஆலோசனைக் கமிட்டி ( Advisory Committee on Management of 
the International Labour Organisation ), வழக்கமான பழைய 
முறைகளுக்குப் பதிலாக , அறிவு நுட்பத்தை 

அடிப்படையாகக் 
கொண்ட முறைகளைச் செயல்படுத்துகின்ற ஒரு சீர்திருத்தமென 
தொழில் சீரமைப்புக்கு இலக்கணம் கூறியது .. குறுகிய அர்த்தத் 
தில் , பொது அல்லது தனியார் துறையிலுள்ள ஒரு நிறுவனத்தின் 
நிர்வாக அல்லது வேறுபிரிவின் சீர்திருத்தம் எனத் தொழில் 
சீரமைப்பு விளக்கப்பட்டது . பரவலான அர்த்தத்தில் , தொழில் 
நிறுவனங்களை ஓர் இனமாகக் கருதி , தடையிலா போட்டியினால் 
விளைகின்ற விரயத்தையும் இழப்பையும் அறிவு நுட்பத்தை அடிப் 
படையாகக் கொண்ட கூட்டு நடவடிக்கை மூலம் குறைக்க முயலு 
கின்ற ஒரு சீர்திருத்தமென விளக்கப்பட்டது . 


இயந்திர மயமாக்குதலும் ( Mechanisation ) தொழில் சீரமைப்பும் : 
இயந்திரமயமாக்குதலும் தொழில் சீரமைப்பும் ஒன்றெனச் சில 
வேளைகளில் கருதப்படுகிறது . ஆனால் , அறிவு நுட்பத்தையும் , 
அறிவியல் ஆராய்ச்சியையும் அடிப்படையாகக்கொண்டு ஆட் 
களுக்குப் பதிலாக எந்திரங்கள் பதிலீடு ( substitution ) செய்யப் 
படும்போதுமட்டுமே 

உண்மையாக இருக்க முடியும் . 
தொழில் சீரமைப்புக்குப் பின்னாலிருக்கின்ற முறையான அறிவு 


சர்வத்தேச தொழிலாளர் செய்தி இதழ் , ஆகஸ்ட் 1937. பக்கங்கள் 251 , 254 


தொழில் சீரமைப்பு 


199 


நுட்பமானது பொருளாதார , தொழில் நுட்பக் காரணிகளை யன்றி 
சமூக நிலவரங்களையும் கணக்கிற்கு எடுத்துக்கொண்டால் ஒழிய , 
அதோடுகூட , நெடுங்கால பயன்களும் உடனடியான விளைவுகளும் 
கவனத்திற்கு , எடுத்துக் கொள்ளப்பட்டால் ஒழிய , தொழில் 
சீரமைப்புக்கு அப்பெயர் உண்மையில் பொருந்தாது . குறிப்பாக , 
இந்தியாவில் தொழில் சீரமைப்புபற்றி விவாதம் நடைபெற்று 
வருகின்ற தற்போதைய சூழ்நிலையில் (context ), சமூக நிலவரங்கள் , 
கணக்கிற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியதை நாம் வலி 
மறுத்த வேண்டியது அவசியமாகிறது . 

நெசவுத் தொழிலாளர் விசாரணைக் கமிட்டி ( 1940 ) யின் கருத்து : 
1940 ஆம் ஆண்டில் தொழில் சீரமைப்புபற்றி ஆய்வு நடத்திய 
பம்பாய் நெசவுத் தொழிலாளர் விசாரணைக் கமிட்டியானது 
( Textile Labour Enquiry Committee of Bombay ) , உழைப்பைக் 
குறைக்கும் (labour saving ) நடவடிக்கைகள் , புத்தம்புதிய 
எந்திரங்களை நிறுவுதல் , நிறுவனங்களை ஒருங்கே இணைத்தல் 
முதலியவை தொழில் சீரமைப்பின் பல்வேறு அம்சங்கள் என 
எழுதியபோது , சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இந்த 
எச்சரிக்கையைத்தான் 

கருத்தில் கொண்டிருந்தது * . தொழி 
லாளர்களை வேலையைவிட்டுப் போகச்செய்கின்ற வகையில் 
புத்தம்புதிய எந்திரங்கள் நிறுவப்பட்டுவிட்டால் தொழில் 
சீரமைப்பு செய்யப்பட்டு விட்டது என்று பொருளல்ல . உற்பத்தி 
அதிகரிப்பையும் வேலையிழந்த தொழிலாளரையும் பயன்படுத்து 
வதற்கு அறிவு நுட்பத்தின் மூலமாகவும் , ஆராய்ச்சி மூலமாகவும் 
ஏக காலத்தில் உரிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை 
யென்றால் , இச் சீர்திருத்தம் தொழிலுக்கும் சமுதாயத்திற்கும் 
திமை விளைவிக்குமேயன்றி நன்மை பயக்காது . இத்தகைய 
மாறுதல் பொய்யான தொழில் சீரமைப்பேயன்றி , மெய்யான 
தொழில் சீரமைப்பு அன்று . அனுபவ ( empirical ) முறையைப் 
போல் அல்லாது , பகுத்தறிவு முறை ( rational method ) தொழி 
லமைப்பு என்ற மாறுதலோடு தொடர்புடைய பொருளாதார , 
தொழில்நுட்ப , சமூகக் காரணிகளைக் கணக்கிற்கு எடுத்துக் 


கொள்கிறது . 


தொழில் சீரமைப்பின் செயல்வகை ( Modus operandi of 
Tatianalisation ) : குறைவான உழைப்பையும் சாதனங்களையும் 
வைத்து நிறைவான பயன்களை உற்பத்திச் செய்யவேண்டும் என்பது 
தொழில் சீரமைப்பின் நோக்கமாகும் . தொழிலில் இரு கூட்டாளி 
யாக இருக்கின்ற வேலையளிப்போர்களுக்கும் , தொழிலாளர்களுக் 

நெசவுத் தொழிலாளர் விசாரணைக் கமிட்டி அறிக்கை . பக்கம் 183 


200 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினை கள் 


கும் , நுகர்வோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் கூடுதலான 
இலாபத்தைத் தரவேண்டும் என்பது அதன் குறிக்கோளாகும் , 
தாழில் சீரமைப்பின் செயல்வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் 
இடம் பெறுகின்றன . டிரஸ்ட் - கார்ட்டல் , ( cartel ) கூட்டுறவுத் 
தொழில் , நாட்டுரிமையாக்கப்பட்ட தொழில்என்ற பெரும் பொரு 
ளாதார அங்கங்களாக ( larger economic units ) பலதரப்பட்ட 
தொழிற்சாலைகளை ஒன்றாக இணைத்தல் , பலவீனமான நிறுவனங் 
களைச் சேதப்படுத்தாது வெளியேற்றுதல் , தொழிற்சாலைகளின் 
திறமைக்கேற்றவாறு உற்பத்தியைப் பகிர்வுசெய்தல் முதலியவை 
மூலம் ஜெர்மனியில் தொழில் சீரமைப்பு செய்யப்பட்டது 


அரசாங்கம் . 


நாட்டுரிமையாக்கு தலின்போது , தொழிலில் 
பொதுத் துறையை விரிவுபடுத்த முயலும் கட்டத்தில் தொழில் 
சீரமைப்பின் இந்த அடிப்படை வகையை ( basic type) நடை 
முறைக்குக் கொண்டு வருவது சுலபம் . இது உற்பத்தியின் தரத்தை 
யும் அளவையும் உயர்த்தும் . திட்டம் , கட்டுப்பாடு ( control) 
மூலமாக இல்லாவிட்டாலும் பொருளாதார சூழ்நிலைகளின் சக்தி 
யின் மூலம் இது கொண்டுவரப்படும் . உதாரணமாக , இந்தியாவி 
லுள்ள நெசவுத் தொழில் போன்ற பழமையான தொழிலில் பய 
னற்ற பல நிறுவனங்கள் இருந்து வருகின்றன. பேராசை மிக்கவர் 
களாகவும் , கருணையற்றவர்களாகவும் இருந்த முன்னைய நிர்வாகி 
களின் தவறாமல் பல கட்டுபடியான நிறுவனங்கள் ( economic units) 
தற்போது துயர நிலைக்குள்ளாகி இருக்கின்றன . தொழிலாளருச் 
கும் நுகர்வோர்களுக்கும் இவை பெரும் சுமையாக இருக்கின்றன 
அழிவுப் பாதையில் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற 
இவை , வேலையாள் - நிர்வாகி நல்லுறவுகளுக்கு குந்தகம் விளைவிப்ப 
தாய் உள்ளன . தங்களது பொருளாதாரப் பலவீனத்தைச் சுட்டிக் 
காட்டிச் சட்டங்களிலிருந்தும் , தீர்ப்புகளிலிருந்தும் இவை விலக்கு 
கோருகின்றன . 

வருங்கால சேமநிதிக்கு பங்களிப்பு (contribution ) 
தருதல் , ஊழியக் கைம்மாறு ( gratuity ) , ஆட்குறைப்பு இழப்புாடு 
முதலியவைகளைக் கொடுத்தல் போன்ற அடிப்படைக் கடமைகளைச் 
செய்வதிலிருந்து இவை தவறுகின்றன . மூடிவிடப் போவதாகப் 
பயம் காட்டி , அரசாங்க அதிகாரிகளை நிர்ப்பந்திக்குமாறு இவை 
தொழிலாளர்களைக்கூடத் தூண்டிவிடுகின்றன . இத்தகைய நிறு 
வனங்கள் , பொருளாதார சூழ்நிலைகளின் சக்தி காரணபாக . 
விரைவில் மறையுமானால் , அதன் மூலமாகச் சம்பந்தப்பட்ட 
அனைவரும் நன்மை பெறுவர் . 


வேலையளிப்போர்களுக்கு மிகவும் அவசியமாகப் படுகின்ற இரு 
விஷயங்களைப் பொறுத்தவரை , தொழில் சீரமைப்புப் பிரச்சினை 


தொழில் சீரமைப்பு 


201 


இந்தியாவில் முக்கியமானதாக இருக்கிறது . அதாவது , போதிய 
வேலைப்பளுவை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் 
என்பதும் , 

பழையனவாகவும் , பயனற்றனவாகவுமிருக்கின்ற 
எந்திரங்களுக்குப் பதிலாக நவீன எந்திரங்கள் நிறுவப்பட்டு புத்தம் 
புதிய தொழில் நுட்பங்களும் , உழைப்பைக் குறைக்கும் முறைகளும் 
நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதும் அவர் 
களுக்கு அவசியமான தாகப்படுகிறது . தானே இயங்கும் இயந்திரத் 
திற்கு ( automatic machinery ) , குறிப்பாக , தானே இயங்கும் 
விசைத்தறிக்கு உறுதியான தேவை இருந்து வருகிறது . இவ் விரு 
காரணங்களுக்காக தொழில் சீரமைப்பு வேண்டும் என்று கேட்கப் 
படுவதை உணர்ந்த தொழிலாளர்கள் , நிர்வாக , உற்பத்தி 
முறைகள் திருத்தியமைக்கப்பெற வேண்டும் , விரும்பத் தகாத 
நிர்வாக பழக்க வழக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் , பணியாளர் 
தொகுதிக்குப் பயிற்சியளிக்கப்பட வேண்டும் , கச்சாப் பொருள் 
களின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் , தரப்படுத்தலும் வேலைத் 
தேர்ச்சியும் ( specialisation ) சீர்படுத்தப்பட வேண்டும் என்றும் , 
இவற்றிற்கெல்லாம் மேலாக , தொழிலாளர்களின் தேவைகளுக்கும் 
வசதிகளுக்கும் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும் 
என்றும் கேட்கிறார்கள் . 


( 2 ) தொழில் சீரமைப்பின் நன்மைகள் 


தொழில் சீரமைப்பு என்பதற்கு , சிறந்த நிர்வாகக் கொள்கை , 
சிறந்த உற்பத்தி முறைகள் , சிறந்த உழைப்பமைப்புத் திட்டம் 
( work lay - out ), சிறந்த கச்சாப் பொருள்கள் , சிறந்த தரப்பிரிவு , 
பாகுபாடு , சிறந்த பயிற்சியுள்ள தொழிலாளர்கள் , சிறந்த 
இயந்திரங்கள் அல்லது வேறு சில வழிகள் மூலமாக ஒவ்வொரு 
வகையிலும் முன்னேறுதல் என்று பொருள் என்றால் , தொழிலைப் 
பொறுத்தவரை அது விரும்பக் கூடியது மட்டுமல்லாது அவசிய 
மானதும்கூட என்பதில் சந்தேகமில்லை. தொழில் மயமாக்கல் 
என்ற நடவடிக்கையை மேற்கத்திய நாகரீகத்தின் ஒரு விளைவு தான் 
என வேண்டும் . இந்தியா விரைவில் தொழில் மயமாக்கப்பட 
வேண்டும் என்றால் , மேற்கத்திய நாடுகளின் அனுபவத்தையும் 
எடுத்துக்காட்டையும் நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி : தொழில் துறையைப் 
பொறுத்தவரை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சிறப்புமிக்க இடத் 
தைப் பெற்றிருப்பதனால் , அதனிடமிருந்து பேரளவு தொழில் 


202 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மயமாக்கலைப் பற்றி நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக் 
கிறது . தொழில் சீரமைப்பு என்ற பதத்தை அமெரிக்கர்கள் 
அதிகமாகப் பயன்படுத்துவதில்லை என்றாலும் , உற்பத்தியைப் 
பெருக்குகின்ற ஒரு வழி என்கின்ற வகையில் தொழில் சீரமைப்பு 
அந்த நாட்டில் சுமார் ஐம்பதாண்டு காலமாகத் தீராத ஆர்வத் 
துடன் தொழிலில் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது . ஐம்ப 
தாண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் தொழில்துறை தொழி 
லாளியின் ஆக்கத்திறனும் (productivity ) வாழ்க்கைத்தரமும் , 
பிரிட்டன் அல்லது வேறு ஐரோப்பிய நாட்டுத் தொழிலாளியின் 
ஆக்கத்தையும் வாழ்க்கைத்தரத்தையும் ஒத்திருந்தது . இன்று 
ஒரு பிரிட்டிஷ் அல்லது ஐரோப்பிய தொழிலாளியின் ஆக்கத்தை 
யும் , உண்மைக் கூலியையும் ( real wage ) விட ஒரு அமெரிக்கத் 
தொழிலாளியின் ஆக்கமும் , உண்மைக் கூலியும் முறையே இரண்டு 
மடங்கு முதல் ஐந்து மடங்கும் , ஒன்றரை மடங்கு முதல் நான்கு 
மடங்கும் உயர்வாக இருக்கின்றன . 


பிரிட்டிஷ் அல்லது வேறு ஐரோப்பிய தொழிலாளர்களைவிடத் 
தங்களது தொழிலாளர்கள் திறமை வாய்ந்தவர்கள் அல்லது 
அறிவு மிக்கவர்கள் என்று அமெரிக்கர்கள் கூறிக்கொள்ளவில்லை. 
ஆனால் , பயிற்சி , இயந்திரங்கள் , தொழில் ஒருங்கமைப்பு ( organi 
sation ) மூலம் இவ்வுற்பத்தி சாதனங்களைத் தாங்கள் அடைந்திருப் 
பதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் . அமெரிக்காவில் 
காணப்படும் உயர்ந்த தொழில் உற்பத்தி அல்லது திறமைக்குக் 
காரணமாக இருக்கின்ற காரணிகளில் அடியிற் கண்டவை 


பெறுகின்றன . 


டம் 


1. போதிய கட்டடங்களும் 

இயந்திரங்களும் , உற்பத்தி 
மூலதனச் சாதனங்களும் உச்சமாக ஆளப்பட்டு அடிக்கடி 

புதுப்பிக்கப்படுகின்றன . 
2. இயந்திரங்களனைத்தையும் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய 

திறம்பட்ட, திறம்படா தொழிலாளர்கள் போதிய 
அளவில் இருக்கின்றனர் . 
கச்சாப் பொருள்கள் , எரிபொருள் , மின்சாரம் , போக்கு 
வரத்துச் சாதனம் முதலியவைகளும் வேறு வசதிகளும் 

தேவையான அளவில் சீராகக் கிடைக்கின்றன . 
4. நிர்வாகத் திறனும் , தொழில்நுட்ப அறிவும் தொழி 

லமைப்பில் பயன்படுத்தப்பட்டு , உற்பத்தி செலவுகள் 
குறைக்கப்பட்டிருக்கின்றன . 


3 . 


203 


தொழில் சீரமைப்பு 


5 . 


மேலும் 


உறுதியானதும் 

விரிவு படுத்தக் கூடியதுமான 
அங்காடிகள் இருக்கின்றன . 
6. சமூக ஒழுங்குபாட்டுக்கும் (social order ) நிலையான அரசி 

யலுக்கும் சாதகமான கருத்து நிலவி வருகிறது . 


என்ற 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நிலவரங்களோடு பிரிட்டனின் 
நிலவரங்களை ஒப்பிட்டுப்பார்த்து , இங்கிலாந்திலிருந்து அமெரிக் 
காவுக்குச் சென்றுவந்த குழுக்களின் கருத்துகளை அடிப்படையாகக் 
கொண்டு , தனது ‘நாமும் முன்னேறலாம் ( We Too Can Prosper ) 

நூலில் திரு . கிரஹாம் ஹட்டன் ( Graham Autton ) , 
பிரிட்டிஷ் தொழிலின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அடியிற் 
கண்ட ஆக்க யோசனைகளைத் தெரிவிக்கிறார் : 
1. உற்பத்தி இயந்திரங்கள் (பழையனவும் , புதியனவும்) 

யாவையும் மிகவும் உச்சமாக ஆளப்பட வேண்டும் . 
மிக விரைவாகவும் , பயனுள்ளவாறும் அவை செயல் 

படுவதற்கு ஆவன செய்தல் வேண்டும் . 
2. நாட்டில் சேமிப்பு நிறைய செய்யப்பட வேண்டும் . இச் 

சேமிப்புகள் , அரசாங்க , தனியார்துறை தொழில்களுக் 
குரிய உற்பத்திச் சாதனம் , சாலைக்கும் இருப்புப் 
பாதைக்கும் உரிய தளவாடங்கள் , கப்பல்கள் , இயந் 
திரங்கள் , கருவிகள் , பொறி முதலியவற்றில் மூல தனம் 
செய்யப்பட வேண்டும் . 


3. கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரங்களில் மிகவும் பயனுள்ள 

வகையில் தொழிலாளர்களை உழைக்கச் செய்யவேண்டும் 
அல்லது அவர்களை நீண்ட நேரங்களுக்கு உழைக்கச் 
செய்ய வேண்டும் . 


பொறிகளை அதிகரிக்குமுன் ஏற்கெனவே இருந்துவரும் பொறி 
களைச் சிறப்பாக ஆள்வதும் , தொழிலாளர் மீது பளுவேற்றாது , 
ஏற்கெனவே உள்ள தளவாடத்தை அதனால் இயன்றதெல்லாம் 
அளிக்கச் செய்வதும் புத்திசாலித்தனம் என்று திரு . கிரஹாம் 
ஹட்டன் மேலும் கூறுகிறார் . 


அமெரிக்காவில் தொழில் நிர்வாகம் ( industrial management ) 
வியாபாரமாகவோ அல்லது வாழ்க்கை நெறி ( career ) யாகவோ 
மட்டுமில்லை ; உயர் ஆக்கத்தின் மூலவிசையாகவும் அது எல்லா 
வகையிலும் கருதப்படுகிறது . நவீன தொழில் நிர்வாகம் ஒரு கலை 
யாகவும் ( art ), அறிவியலாகவும் ( science ) இருக்கிறது . இயந் 


204 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


திரத்தோடும் , தொழில்நுட்பத்தோடும் அதன் தொடர்பு 
பொறுத்தவரை ஓர் அறிவியலாகவும் , மனித உயிர்களோடு அதன் 
தொடர்பு பொறுத்தவரை ஒரு கலையாகவும் அது இருக்கிறது . 


அமெரிக்காவில் ஆக்கத்திறன் உயர்வாக இருப்பதற்கான 
மற்றொரு காரணம் , நவீன இயந்திரங்கள் மிகவும் கூடுதலான 
அளவில் பயன்படுத்தப்படுவதாகும் . வேறெங்கணும்விட அங்கே 
தளவாடம் மிக ஆழ்ந்த வகையில் ஆளப்படுகிறது ; மிக விரை 
வாக மாற்றப்படுகிறது ; மிகத் துரிதமாகப் புதுப்பிக்கப்படுகிறது ; 
வெகு சீக்கிரத்தில் விரிவு செய்யப்படுகிறது . இயந்திரப் பாது 
காப்புத் தரங்களும் , சீரமைப்பின் விரைவும் மிகவும் உயர் 


வானவை . 


அமெரிக்க அனுபவத்தை வைத்து தரப்பட்ட யோசனைகள் : 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குச் சென்று வந்த பல்வேறு 
பிரிட்டிஷ் உற்பத்திக் குழுக்கள் , தாங்கள் அங்கே கண்டவைகளை 
அடிப்படையாக வைத்து , நெடுங்கால நோக்கங்களையும் , குறுங் 
கால நோக்கங்களையும் அடைவதற்குரிய இரு வகையான வழி 
முறைகளைச் சிபாரிசு செய்தன . நெடுங்கால நோக்கங்களை அடை 
வதற்கு இவைகளின் யோசனைகளாவன : ஒவ்வொரு தொழி 
லாளிக்கும் உற்பத்தி தளவாடம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் . 
தொழிலாளர் அலுவலர்கள் மாற்றப்பட்டு அவர்களது வேலைகள் 
மறுபடியும் மாற்றியமைக்கப்பட 

வேண்டும் ; சிறந்த இயந் 
திரங்கள் மிகவும் நன்றாக ஆளப்பட வேண்டும் ; தொழில் வல்லு 
நர்களும் , தனித்திறமை பெற்றவர்களும் , நிர்வாகிகளும் எண்ணிக் 
கையில் மிகவும் அதிகரிக்கப்பட வேண்டும் ; உழைப்பு முறையை 
முன்பே திட்டமிட்டுக்கொள்ள வேண்டும் . குறுங்கால நோக்கங் 
களை நிறைவேற்றுவதற்கான வழிகள் : நிர்வாகம் சீர்படுத்தப்பட 
வேண்டும் ; தொழிலாளர்களும் , ஏற்கெனவே உள்ள இயந்திரங் 
களும் நன்கு பயன்படுத்தப்பட வேண்டும் . இத்தகைய வழிமுறை 
கள் இந்தியத் தொழிலுக்குப் பெரிதும் நன்மை பயக்கக் கூடியன 
வாகும் . 


( 3 ) இந்தியாவில் தொழில் சீரமைப்புக்குள்ள தேவை 


வேலையளிப்போர் , தொழிலாளர் முறையீடுகள் : கடைசி உலகப் 
போருக்குப் பிறகு , இந்தியத் தொழிலாளரது உற்பத்தித்திறன் 
அதிகரிப்பதை விட்டு உண்மையில் குறைந்திருக்கிறது என்றும் , 
நாணயமாகத் தினமும் உழைப்பதற்குத் தொழிலாளர்கள் ஒப்புக் 


தொழில் சீரமைப்பு 


205 


கொள்வார்களேயானால் , வேறு உற்பத்திக் காரணிகளில் எந்தவித 
மாறுதலுமின்றியே உற்பத்தித் திறனையும் உற்பத்தியையும் கணிச 
மாக அதிகரிக்கச் செய்ய முடியும் என்றும் வேலையளிப்போர்கள் 
கடந்த பல ஆண்டுகளாக அடிக்கடி முறையிட்டு வருகின்றனர் . 
இதற்கெதிராகத் தொழிலாளர்கள் கூறுவது : உற்பத்தித்திறன் 
மொத்தத்தில் குறையவில்லை ; அவ்வாறு அது எங்கேயாவது குறைந் 
திருந்தால் , அதற்கு நேரடியான காரணம் , தரம் குறைந்த கச்சாப் 
பொருள்களை அளித்தல் ,, 

இயந்திரங்களைப் புறக்கணித்தல் , 
உற்பத்தியைத் திட்டமிடாதிருத்தல் , பொறுக்க முடியாத வேலைச் 
--சூழ்நிலைகளைச் சீர்ப்படுத்த விடாப்பிடியாக மறுத்தல் முதலியவை 
மூலம் நிர்வாகத்தினர் செய்த தவறுகளேயாகும் . 


இவ்விரு குற்றச்சாட்டுகளுமே பெரும்பாலும் உண்மையாக 
இருக்கின்றன . தொழிலாளர்களும் , நிர்வாகத்தினரும் தங்களது 
குறைபாடுகளை உணர்ந்து , அவற்றை நீக்குவதற்கு முயலவில்லை 
யென்றால் , நாட்டுப் பொருளாதாரத்திற்குக் கணிசமான இலாபம் 
கிடைக்காது போய்விடும் . புதிய இயந்திரங்களை நிறுவுவதன் 
மூலமோ பழைய இயந்திரங்களை மென்மேலும் ஆள்வதன் மூலமோ 
மொத்த உற்பத்தியைப் பெருக்க முடியும் என்பதில் சந்தேக 
மில்லை ; ஆனால் உற்பத்திமுறை திறமையற்றதாக இருந்துவரும் . 


இந்தியத் தொழிலாளரது தாழ்வான அல்லது குறைவான உற் 
பத்தித்திறன் குறித்து , இரும்பு , எஃகு , நிலக்கரித் தொழில்களில் 
ஒவ்வொரு தொழிலாளியின் வேலை நேரத்திலும் செய்யப்படுகின்ற 
உற்பத்தி , 

பற்றிய புள்ளி விவரங்களை , 1950 ஆம் ஆண்டில் 
ஆராய்ந்து பார்த்த நாட்டு வரிவருமான விசாரணைக் கமிஷன் 
( Fiscal Commission ) நுட்பமான புள்ளி விவர ஒப்புமைகளைச் 
( statistical comparisons) செய்ய முடியாவிட்டாலும் அண்மை 
ஆண்டுகளில் தொழிலாளர் திறமை குறைந்து வந்திருப்பதற்கான 
தெளிவான அறிகுறிகள் இருக்கின்றன என்றும் , இப் பிரச்சினை 
யானது அரசாங்கம் , தொழில் நடத்துவோர் , தொழிலாளர் 
முதலியவர்களின் கூட்டு முயற்சியால் சாதுரியமாகத் தீர்க்கப்பட 
வேண்டும் என்றும் கூறியது . 


தளவாடத்தின் அளவு , பயன்படுத்தப்படும் கச்சாப் பொரு 
ளின் தன்மை , ஆளப்படும் தொழில் நுட்ப முறையின் ஆற்றல் , 
தொழிலாளர் அணியின் தரம் , சிறந்த இலாபம் கிடைக்கின்ற 
வகையில் பல்வேறு உற்பத்திச் சாதனங்களை ஒன்றாக இணைப்பதற்கு 
நிர்வாகிகளிடமுள்ள திறமை என்பன போன்ற மாறும் காரணி 
களின் ( variables ) கூட்டால் விளைவது தான் உற்பத்தித்திறன் என 


806 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


திட்டக் கமிஷன் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது . 
உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பல சாதனங்கள் வழியாக உற்பத்தித் 
திறன் விளைவதாக இருப்பதனால் , இலாபம் அல்லது இழப்புக்கு 
இவை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்குக் காரணமாக இருந்திருக் 
கின்றன என்பதைக் கணக்கிடுவது சாத்தியமன்று . 


ஆக்கத்திறன் குறைவாக இருப்பதற்குக் காரணங்கள் : நாட்டில் 
கிடைப்பதா கஇருக்கின்ற புள்ளி விவரங்களை வைத்து உண்மைகளை 
ஒப்பிட்டுப்பார்க்க முடியவில்லையென்றாலும் , முக்கியத் தொழில் 
களின் போக்குகளை வைத்துக் குறைந்த ஆக்கத் திறனுக்குரிய 
காரணங்களை நம்மால் அறிய முடியும் . 


போருக்குப் பிறகு , பல்வேறு சந்தர்ப்பங்களில் உற்பத்தி 
பாதிக்கப்பட்டிருக்கிறது . அதற்குரிய முக்கிய 

காரணங்கள் 
தொழிலாளரது உழைப்புத் திறமை அல்லது ஆற்றலோடு எவ் 
வகையிலும் சம்பந்தப்பட்டவை அல்ல . உதாரணமாக , 1946 , 
1947 ஆண்டுகளில் நெசவுத்தொழிலில் பெரும் வேலைத்தடங்கல்கள் 
ஏற்பட்டன ; 1949 ஆம் ஆண்டின் முற்பகுதியில் துணி மற்றும் 
நூல் பகிர்வு திட்டத்தில் முறிவு ஏற்பட்டு துணியும் நூலும் மிகவும் 
தேங்கிவிட்டன . மறுபடியும் 1951 , 1952 ஆண்டுகளில் மின்சார . 
அளிப்பின் பற்றாக்குறை விளைவாகப் பம்பாய் பிராந்தியத்தில் 
உழைப்பு நேரங்கள் குறைக்கப்பட்டன. 


குறைவான வேலைப்பளு : வேலையளிப்போர்கள் கூறுகின்ற 
மற்றொரு காரணம் , குறிப்பிட்ட அளவு இயந்திரங்களோடு 
தொழிலாளர்கள் உழைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக் 
கின்றபோது , தொழிலாளர்கள் போதிய வேலைப்பளுவை ஏற்றுக் 
கொள்வதில்லை என்பதாகும் . வேலைப்பளுவை அதிகப்படுத்து 
கின்ற வகையில் , கடந்த இருபது அல்லது முப்பது ஆண்டுக் கால 
மாக தொழில் சீரமைப்பு செய்யப்பட்டு வந்திருப்பது உண்மையே 
என்றாலும் , நெசவு , நிலக்கரி , சர்க்கரை , இரும்பு , எஃகு போன்ற 
பழம்பெருந் தொழில்களில்கூட , தொழிலாளர்கள் இன்னும் சற்று 
கூடுதலான வேலைப்பளுவை ஏற்றுக்கொள்வதற்கு இடமிருக் 
கிறது . 


தேவைக்கதிகமான தொழிலாளர்கள் : வேலையளிப்போர் 
கருத்தில் , உற்பத்தித்திறன் குறைவாயிருப்பதற்குரிய மற்றொரு 
காரணம் 

தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் உபரிநிலை 
( surplus ) ஆகும். இது அனாவசிய செலவுகளை விளைவிப்பதோடு 
திறமையின்மையையும் , சோம்பேறித்தனத்தையும் வளர்த்து , 


தொழில் சீரமைப்பு 


207 


காரணமாக , 


தொழிலின் சக்தியைப் பாழ்படுத்திவிடுகிறது என்று அவர்கள் 
கூறுகின்றனர் . 

தொழிலாளர்கள் உபரியாக இருப்பதன் 
உற்பத்தியைப் பெருக்குவதிலும் , செலவுகளைக் குறைப்பதிலு. 
மிருக்கின்ற சிரமங்களை உணர்ந்து , அந்த உபரியை நீக்கும் 
பொருட்டு, திட்டக்கமிஷன் , சம்பந்தப்பட்டவர்களின் ஆலோசனை 
யுடன் பல சிபாரிசுகளைச் செய்திருக்கிறது . * 


ஆக்கத்திறனை அதிகப்படுத்துவதற்கான வழி முறைகள் : நவீன 
இயந்திரங்கள் நிறுவப்பட வேண்டிய அவசியம் பற்றிய தகவல் 
போதிய அளவில் கிடைக்கப் பெறவில்லை . எனினும் , பஞ்சு 
நெசவுத் தொழிலின் தேவைகள் பற்றி , நடைமுறைக் குழு ( working 
party ) ஒரு பயனுள்ள சர்வேயைச் செய்துள்ளது . தேர்ந்தெடுக்கப் 
பட்ட பல ஆலைகள் ஒவ்வொன்றையும் பற்றி , ஒரு தொழில் நுட்ப 
துணைக் கமிட்டி ( Technical sub - Committee ) விவரமான சர்வே 
ஒன்றை எடுத்து , 1910 ஆம் ஆண்டிற்கு முன்பும் , 1910 ஆம் ஆண்டு 
முதல் 1925 ஆம் ஆண்டு வரையிலும் , அதற்குப் பிறகும் எத்தனை 
எத்தனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டன என்பதைப்பற்றி குறித்துக் 
கொண்டது . அதற்குப் பிறகு அது வெளியிட்ட கருத்து : 1910 க்கு 
முன்பு நிறுவப்பட்ட இயந்திரங்கள் பழையனவாகவும் , பயனற்றன 
வாகவும் உள்ளன ; அவைகளுக்குப் பதிலாக நவீன இயந்திரங்கள் 
விரைவில் நிறுவப்பட வேண்டும் ; இரண்டாவது காலப்பிரிவில் 
நிறுவப்பட்ட இயந்திரங்களில் சிலவற்றைப் பயன்படுத்துவது. 
சிக்கனமற்றதாக இருக்கிறதென்றாலும் , மொத்தத்தில் இவை 
இன்னும் பத்தாண்டுகளுக்குத் திருப்திகரமாகப் பணிபுரியக் கூடி 
யவையாகும் . இக் கருத்தை ஒப்புக்கொண்ட நடைமுறைக் குழு , 
தொழிலில் ஆளப்பட்டுவரும் பொறிகள் , இயந்திரங்களில் பெரும் 
பாலானவை பழையனவாகவும் , காலத்திற்கு ஒவ்வாதனவாகவு 
மிருக்கிறது என்றும் , அவற்றைப் புதுப்பிப்பது என்பது தொழிலின் 
உடனடியான பிரச்சினை என்றும் கூறியது . 


இந்தியாவின் மற்றொரு முக்கிய தொழிலான சணல் ஆலைகளைப் 
பொறுத்தவரை , பழைய இயந்திரங்களுக்குப் பதிலாகப் புதிய 
இயந்திரங்களை நிறுவுவதற்கும் , இயந்திரங்களைப் புதுப்பிப்பதற்கும் 
ரூ . 5 கோடியை உதவியாக அளிக்கும்படி இந்திய சணல் ஆலைச் 
சங்கம் ( Indian Jute Mills Association ) அரசாங்கத்தைக் கேட்டுக் 
கொண்டதாகச் சணல்தொழில் விசாரணைக் கமிஷன் ( Jate Enquiry 
Commission ) கூறியது . இவற்றைச் செய்து முடிப்பதற்கு , 


ஐந்தாண்டுத் திட்டம் , பக்கம் 590 . 


208 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


குறைந்த பட்சம் 5 ஆண்டுகள் தேவைப்படும் . இயந்திரங்களைப் 
புதுப்பிப்பதில் ஏற்கெனவே இந்திய சணல் ஆலைச் சங்கம் நிறைய 
பணத்தைச் செலவிட்டிருக்கிறது . 


நிலக்கரி சுரங்கங்களில் இயந்திரங்கள் நிறுவப்பட்டதனால் 
இதுவரை எந்த ஒரு பிரச்சினையும் எழவில்லை . இயந்திர மயமாக்கு 
தலுக்குத் தொழிலாளர்களி! -மிருந்து பெரும் எதிர்ப்புக் கிளம்பும் 
என எதிர்பார்க்கப்பட்டது ; ஆனால் , சில சூழ்நிலைகளில் இயந் 
திரங்கள் ஆளப்படுவதை அவர்கள் பெரிதும் ஆதரித்ததாக நிலக் 
கரித் தொழிலின் நடைமுறைக் குழு அறிவித்தது . எனினும் , 
இயந்திரங்களின் உதவி கொண்டு நிலக்கரியைத் தோண்டி எடுத்து 
வரும் பெரும் கம்பெனிகளின் பொறியாளர்கள் , இயந்திர 
மாக்குதல் வளர்வதையோ பரவலாக்கப்படுவதையோ 
அவ்வளவாக விரும்பவில்லை. சில நிர்வாகிகள் அவ்வாறு இதில் 
ஆர்வமின்றி இருப்பதற்கு ஒரு காரணம் . ஒரு நிலக்கரிச் சுரங்கத் 
தின் உற்பத்தி மாதம் ஒன்றிற்கு 10,000 டன்களுக்கு மிகையாக 
இருந்தால் மட்டுமே தொழில் மயமாக்குதல் இலாபகரமாக 
இருக்கும் என்று கூறப்படுவதாகும் . 


இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலக்கரியின் 80 சத 
வீதம் இயந்திரங்கள் மூலமாகத் தோண்டி எடுக்கப்படுகிறது 
என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் . நிலக்கரியைப் 
போக்குவரத்து வாகனங்களில் ஏற்றுவதற்கு இயந்திரங்கள் மிக 
அதிகமாகப் பயன்படுத்தப் பெறவில்லை ; ஆனால் , 90 சதவீத 
நிலக்கரி இயந்திரங்கள் மூலமாகத்தான் ஓரிடத்திலிருந்து மற்றோ 
ரிடத்திற்குக் கடத்திச் செல்லப்படுகிறது . ஒரு தொழிலாளி தின 
வேலை நேரத்தில் ( shift ) செய்யப்படும் உற்பத்தி வியத்தகு முறை 
யில் வளர்ந்திருப்பதாகத் தெரியவில்லை . இயந்திர மயமாக்கு 
தலின் விளைவுகள் இங்கிலாந்தில் இடத்திற்கு இடம் மாறிக் காணப் 
படுகின்றன . சில சுரங்கங்களில் , குறிப்பாகக் கிழக்கு மத்திய பகுதி 
யில் ஆக்கத்திறன் மனங்கவர் முறையில் அதிகரித்தது . மற்ற 
சுரங்கங்களுக்கு , இயந்திர மயமாக்குதல் மூலம் எந்த ஒரு பயனும் 
விளையவில்லை , சில இடங்களில் இயந்திர மயமாக்கு தலினால் 
ஒவ்வொரு தொழிலாளி ஷிப்டின் உற்பத்தியும் குறைந்து விட்டது . 


இது நிகழ்ந்திருப்பதற்குக் காரணம் இயந்திர மயமாக்கியபின் 
தொழிலாளர் பணிக் குழுக்கள் மிகப் பெரிதாக இருப்பதோடு , 
சுரங்கத் தொழிலாளியும் தனது சொந்த பொறுப்புணர்வையும் 
முயற்சியையும் இழந்திருக்கிறான் என்பதாகும் . நெகிழ்ச்சியற்ற 
உழைப்புச் சுழற்சி ( cycles of work ) வேலையைச் சலிப்புள்ளவை 


தொழில் சீரமைப்பு 


209 


தாழில் 


யாக்கி விட்டன . பெரும்பாலான வேலையைச் 

செய்வதற்கு 
சுரங்கத் தொழிலாளி முன்பு போல் திறமை பெற்றிருக்கத் தேவை 
யில்லை . சுழல் வகை உழைப்போடு ( cyclical methods of work ) , 
வேலைக்கு வராமை ( absenteeism ) யின் விளைவு பேரிழப்பு தருவதாக 
இருக்கிறது . 

எனவே , இங்கிலாந்தின் உதாரணத்தை வைத்துப்பார்த்தால் , 
இயந்திர மயமாக்குதல் மட்டுமே ஆக்கத்திறன் பிரச்சினைகளைத் 
தீர்த்து விடுவதாக இல்லை என்பது புலனாகிறது . இதன் வெற்றி 

லாளர்களின் மனப்பான்மையைப் பொருத்திருக்கிறது . 
நிலக்கரித் தொழிலின் நிலைமை எவ்வாறிருந்தாலும் , இந்தி 
யாவிலுள்ள ஏனைய பழைமையான தொழில்களான நெசவுத் 
தொழிலிலும் , சணல் தொழிலிலும் பழைய இயந்திரங்களுக்குப் 
பதிலாகப் புதிய இயந்திரங்கள் படிப்படியாக ஆளப்பட வேண்டிய 
அவசியம் இருக்கிறது . 

நிர்வாக முறைகளைச் சீரமைத்தல் : சில நிர்வாகிகள் முற்றிலும் 
திறமையற்றவர்களாக இருக்கின்றனர் என்றும் , இயந்திரங்களை 
இவர்கள் அசட்டை செய்கின்றனர் ; என்றும் , தரம் குறைந்த 
கச்சாப் பொருள்களை இவர்கள் அளித்து வருகின்றனர் என்றும் , 
இவர்களது ஒரே நோக்கம் குறைந்தபட்ச காலத்தில் உயர்ந்த 
பட்ச விளைவைப் பெறுவதே என்றும் தொழிலாளர்களும் , அவர் 
களது சங்கங்களும் முறையிட்டு , கவனிக்கப்பட வேண்டுமென 
நீண்ட நாட்களாகக் கூறி வருகின்றன. 

1953 ஆம் ஆண்டின் பல மாதங்கள் இந்தியாவில் பணிபுரிந்து 
வந்த சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் உற்பத்தித்திறன் குழு 
( International Labour Organisation Productivity Team ) நெசவு , 
பொறி இயல் தொழில்களை ஆராய்ந்து நிர்வாக நடவடிக்கைகளைச் 
சீர்படுத்த வேண்டிய அவசியம்பற்றி எடுத்துக் கூறியது . தனிப் 
பட்ட நடைமுறைகளைப் பொறுத்தவரை , இயந்திரங்களுக்கும் , 
உற்பத்தி முறைகளுக்கும் கூடுதலான கவனம் செலுத்த முடியு 
மென்றால் , அதே உழைப்பையும் , இயந்திரங்களையும் வைத்து 
உற்பத்தியைக் கணிசமான அளவில் 15 முதல் 50 சதவீதம் வரை 
யிலும் , சிலவேளைகளில் இதற்கு மிகையாகவும் அதிகப்படுத்த 
முடியும் என்று அக் குழு நிரூபித்துக் காட்டியது . நெசவுத் 
தொழிலிலுள்ள சில ஆலைகளின் நிலைமை படுமோசமாக இருப் 
பதைக் கண்ணுற்ற இக் குழு , உழைப்புச் செலவுகளைக் குறைப்பதற் 
கான ஒரேவழி, ஒன்று கூலிகளைக் குறைப்பது அல்லது தொழி 
லாளர்களின் எண்ணிக்கைக் குறைப்பதற்காக நவீன , பயன் தரத் 

14 


210 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தக்க இயந்திரங்களை ஆள்வது என்று கூறுவது ஒரு தவறான கருத்து 
என்று விளக்கியது . க் கொள்கையைப் பின்பற்றினால் வேலை 
யின்மை உருவாகும் ; இதனால் உள்நாட்டு அங்காடியில் வாங்குந் 
திறன் குறையும் என அக் குழு கருத்து தெரிவித்தது . 


நிலவும் சூழ்நிலைகள் , தரம் , ஏற்படும் விளைவுகள் முதலியவை 
பற்றி கவலைப்படாது உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் 
என்று முயல்வது குறித்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 
குழு கூறியதாவது : இயந்திரங்களைச் சுத்தப்படுத்துவதற்கும் , 
மேற்பார்வையிடுவதற்கும் , பழுதுபார்ப்பதற்கும் போதிய அவகாச 
மளிக்காது அவற்றை நாள் ஒன்றிற்கு மூன்று ஷிப்டுகளில் இயக்கு 
வது என்பது உற்பத்தியின் தரத்தைக் குறைத்துவிடும் ; அளவுக்கு 
மீறிய சேதங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் பிந்தின கட்டத்தில் 
உற்பத்தி குறைந்துவிடும் ; அதோடு பழுதுபார்க்கின்ற செலவு" 
களும் , தேய்மானச் செலவுகளும் ( depreciation costs ) மிகை 
யாகும் . இயந்திர LOIT OD DU45201 (machine spare parts ), 
போதிய அளவில் சில நிர்வாக ஏஜண்டுகள் ( Managing Agents ) 
வைத்துக்கொள்ள விரும்பாததனால் ஆக்கத்திறன் குறைந்து விடு 
வதோடு , நிர்வாகிகள் , தொழில் வல்லுநர்கள் இவர்களிடையே 
விரக்தியும் மனக்குலைவும் ஏற்படுகிறது . 


சில தொழிலாளர்கள் உழைத்து வரும் சூழ்நிலைகளைப் பார்க் 
கும்போது , ஓய்வுக்காகத் தொழிலாளர்கள் அவ்வப்போது 
வெளியே சென்று வருவதைக் குற்றமெனக்கொள்ள முடியாதென்று 
ச.தொ.அ. (I.L.O. ) குழு கூறியது . தரம் குறைந்திருப்பதற்கு . 
க் குழு தருகின்ற மற்றொரு காரணம் சில நிர்வாகிகள் , திறமை 
யான , தகுதிவாய்ந்த மேற்பார்வையாளர்களை வேலைக்கு எடுத்துக் 
கொள்வதில்லை என்பதாகும் . இதன் விளைவு , தொழிலாளர்கள் 
பயன் தரா 

உழைப்பைத் தருவதிலிருந்து தடுக்கப்படுவதில்லை . 
ஆக்கத்திறன் குறைவாயிருப்பதற்கான காரணங்களை , ச . தொ . அ . 
உற்பத்திக் குழு அடியிற்கண்டவாறு சுருக்கிக் கூறியிருக்கிறது . 


1 . 


உலக்கை போவதை விட்டு விட்டு ஊசி போவதைக் 
கணக்குப் பார்க்கிற கொள்கை . ( Penny- wise , Pound 
foolish policy ) . 


2. தொழிலைப் பற்றிய விஞ்ஞான அறிவு இல்லை . 


3. தொழிலாளர் பற்றியும் மற்ற வேலையாட்கள் பற்றியும் 

எண்ணிப் பார்க்கப்படுவதில்லை . 


தொழில் சீரமைப்பு 


211 


4. சிறந்த பண்டங்களை உற்பத்தி செய்து 

புகழடைய 
வேண்டும் என்ற கருத்தில்லை ; அதாவது பண்டங்களின் 

தரம் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை . 
5. வெட்டுக்கிளி ( grasshopper ) விற்பனைக் கொள்கை . 
6 . பணியாளர்களையும் , தொழிலாளர்களையும் நடத்துவதி . 

காலத்திற் கொவ்வாத எதேச்ச திகாரக் கொள்கை பின் 
பற்றப்படுதல் . 


மாற 


ஒளிவு மறைவின்றி அல்லது கடுமையான மொழியில் கூறப் 
பட்டுள்ள இவ் விமர்சனங்கள் நியாயமானவையே என்பது பஞ்சு 
நெசவுத் தொழில் நடைமுறைக் குழுவின் ( 1952 ) அறிக்கையி 
லிருந்து தெரிய வருகிறது . இக் குழுவில் ஆலை அதிபர் சங்கங்களின் 
பிரதிநிதிகளும் இடம் பெற்றனர் . கடந்தபோர் முடிவுற்ற பிறது , 
சில முன்னணிப் பஞ்சாலைகளின் நிர்வாகம் மாறியிருப்பது எல்லோ 
ருக்கும் தெரிந்த உண்மை என நடைமுறைக் குழு அறிவித்தது . 
பல விஷயங்களில் இப் புதிய நிர்வாகத்தினர் நெசவுத் தொழிலில் 
அனுபவம் பெற்றிராதவர் ஆவர். தொழிலதிபர்களாக 
வேண்டும் என்ற பேரவா கொண்டிருந்த பண முதலாளிகள் 
( Financiers ) இப்படிப்பட்ட சில நிறுவனங்களை விலைக்கு வாங்கி , 
எந்தவித தொழில் நிறுவனத்தையும் நடத்துவதில் அனுபவம் 
பெற்றிராத நிலையிலேயே தொழிலதிபர்கள் வரிசையில் இடம் 
பெறலாயினர் . சிலவேளைகளில் , திறம் வாய்ந்த நிர்வாகத்திற்கு 
எடுத்துக்காட்டாகவிருந்த நிறுவனங்கள் தொழில்நுட்ப அறிவு 
செறிந்திருந்த நிர்வாகத்தைப் பெற்றிருந்த நிறுவனங்கள் புதிய 
தாழிலதிபர்களின் கரங்களுக்கு வந்தன ; தொழிலறிவு இல்லா 
திருந்தும்கூட , இவர்கள் ஆலைகளின் தொழில் நுட்ப முறையில் 
தலையிடலாயினர் . பரம்பரை நிர்வாக ஏஜண்டுகள் முறை தரங் 
கெட்டுப் போன தாலும் , தொழில் நிறுவனங்களை நிர்வகிப்பதற் 
கான இயற்கை விருப்பமின்றி வெறும் பண முதலாளிகளாக 
நுழைந்த இப் புதிய தொழில் முயல்வோர்களாலும் ( entrepreneurs ) 
தாழிலில் கட்டுப்பாட்டுணர்ச்சி சிதைவுற்றிருக்கிறது ; இத்தகைய 
நிர்வாகத்தினருக்குத் தொழிலாளர்கள் நன்மதிப்பு தருவது மில்லை . 


இந்திய பஞ்சு நெசவுத் தொழில் பற்றிய தனது நூலில் ( 1953 ) 
ஆசிரியர் , வேறுசில குறைபாடுகளோடு இக் குறைபாட்டினையும் 
குறிப்பிடுகிறார் . முடிவுகளை எடுக்கப் போதிய அடிப்படையாக 
இருக்கக்கூடிய செலவு பற்றிய தகவல்களைத் தருகின்ற செலவைக் 
கணக்கிடும் துறைகள் சுமார் இருபது இந்திய ஆலைக் கம்பெனி 
களில் மட்டுமே இருக்கின்றன என்று கூறி , அவர் தனது நூலை 
முடிக்கிறார் . 


212 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 4 ) தொழில் சீரமைப்பின் சமூக அம்சங்கள் 


வளர்ச்சி யடைந்த நாடுகளும் , வளர்ச்சி குறைந்த நாடுகளும் 
( Developed and under - developed countries ) : சமூகத்தைப் பற்றிக் 
கவலைப்படாது யாரும் தேவையான தொழில் சீரமைப்புத் திட்டங் 
கள் அனைத்தையும் நேரடியாக அமல் செய்துவிட முடியாது . 
முன்னேறிய நாடுகளில் முக்கியமாக இருக்கின்ற சமூகப் பிரச்சினை 
கள் , உழைப்புப் பற்றாக்குறையாகவும் , இயந்திரங்கள் அபரிமித 
மாகவு மிருக்கின்ற நாடுகளில் கடுமையான இக்கட்டுகளை உருவாக்கு 
வதில்லை . வளர்ச்சி குறைந்த நாடுகளிலும் , மக்கள் தொகை மிகுந்த 
நாடுகளிலும் வேலையின்மைப் பிரச்சினை எல்லையற்ற பேரளவில் 
காணப்படுகிறது . இவ் விஷயத்தில் , தொழில்மயமான , மக்கள் 
தொகை குறைந்த நாடுகளின் அனுபவம் நமக்கு உதவியளிப்பதாக 
இல்லை , 


முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளின் அனுபவத்தை அடிப் 
படையாக வைத்தே இந்தியாவில் தொழில் சீரமைப்பு செய்யப் 
படவேண்டுமென்று வாதம் செய்யப்படுகிறது ; சமூகப் பொரு 
ளாதாரச் சூழ்நிலைகளிடையே காணப்படும் வேறுபாடுகள் கணக் 
கிற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை . தொழிலை வைத்துப்பார்க்கும் 
போது , வேலையளிப்போர்களின் யோசனைகளும் , கோரிக்கைகளும் 
நிய 

என்றே படுகின்றது . ஆனால் , வேலையில்லாப் 
பிரச்சினையையும் சேர்த்து நாட்டின் எல்லாப் பொருளாதாரப் 
பிரச்சினைகளையும் , ஏழைகளின் பிரச்சினைகளையும் , தொழில் 
துறையில் செய்யப்படக்கூடிய நேரங்கெட்ட (ill - time) நடவடிக்கை 
யினால் எழக்கூடிய பெருங் கிளர்ச்சியையும்பற்றி அவர்கள் அடிக்கடி 
யோசித்து வரவில்லையென்றால் , அவர்களால் சரியான முடிவு 
களுக்கு வரமுடியாது . 


யாயமானவை 


மனித அம்சம் (Human aspect ) : ஏற்கெனவே இருந்துவரும் 
தொழிலாளர்கள் , குறைந்த அளவில் பாதிக்கப்படுகின்றது 
போலும் தற்காலிகமாக ஆட்குறைப்புச் செய்யப்பட்டவர்களுக்கு 
முடிவில் வேலைகிடைக்கின்றது போலும் தொழில் படிப்படியாகச் 
சீரமைப்பு செய்யப்பெற வேண்டும் என்று யோசனை தெரிவிக்கப் 
படுகிறது . சீரமைப்பு காரணமாகத் துணி மற்றுமுள்ள பண்டங்கள் 
ஆகியவற்றின் விலைகள் இறங்குமானால் அவைகளுக்குள்ள தேவை 
உயருமென எதிர்பார்க்கலாமென்று கூறப்படுகிறது . எவ்வளவு 
சீக்கிரத்தில் ஆட்குறைப்புக்குள்ளான தொழிலாளர்கள் வேலைக்குத் 
திரும்பவும் எடுத்துக்கொள்வர் என்று கூறுவது சாத்தியமன்று ; 
தற்காலிக ஆட்குறைப்பு என்ற பதத்தின் முழுப்பொருள் தெளி 


தொழில் சீரமைப்பு 


213 


வாக இல்லை . தொழில் சீரமைப்பின் தீமை பயக்கின்ற விளைவுகள் 
உடனடியாகக் குறைக்கப்படாவிட்டால் , சீரமைப்பு செய்யப்பட 
வேண்டும் என்ற வேலையளிப்போர்களின் கோரிக்கைக்கு ஆதர 
வில்லாது போய்விடும் . 


பீடி உற்பத்தியில் உழைப்பைக் குறைக்கும் இயந்திரங்கள் 
நுழைக்கப்படுவதை இந்திய அரசாங்கம் 1953 - ல் தடைசெய்ததை 
இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் . இது செய்யப்படாதிருந்தால் 
இந்தியாவின் கிராமப் பகுதிகளில் இத் தொழிலை நம்பி வாழ்ந்து 
வரும் ஆறு லட்சத் தொழிலாளர்களில் , ஐந்து லட்சம் தொழி 
லாளர்கள் தங்களது வேலைகளை இழந்திருப்பர் . தொழில் சீரமைப் 
பின் மனித அம்சத்தை வைத்துப் பார்க்கும் போது , அரசாங்கத் 
தால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஒரு சிறந்த செயலாக 
நமக்குப்படுகிறது . 

இந்தியாவிலுள்ள வேலையின்மையும் , குறைந்த வருமானங்களும் : 
வேலையின்மையும் , வேலைவாய்ப்புக் குறைவும் , இந்தியாவில் நம்மை 
மலைக்க வைக்கும் பிரச்சினைகளாக இருந்து வருகின்றன . 

வேலை 
யின்மை வளர்ந்து 

கொண்டிருப்பதாகப் புள்ளி விவரங்கள் 
சுட்டிக் காட்டுகின்றன . திட்டக் கமிஷனின் மதிப்பீட்டின் 
( estimate ) படி , இரண்டாவது ஐந்தாண்டுத்திட்ட முடிவில் வேலை 
தேடுவோர்களின் எண்ணிக்கை 15.3 லட்சமாக இருக்குமெனத் 
தெரிகிறது . 

1926 - ல் மகாத்மா காந்தியவர்கள் , சர்க்காவை ( Charkha ) 
ஆதரித்து இவ்வாறு எழுதினார் : இந்தியாவின் மக்கள் தொகை 
யில் 71 சதவீதம் விவசாயத்தை நம்பியிருக்கிறது ; விவ்சாயிகள் 
வருடத்தில் சுமார் 

ஆறு மாதங்களுக்கு வேலையின்றியிருக்க 
வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகின்றனர் . இவர்களில் பெரும் 
பாலோருக்கு வேலையளிக்க ஒரு துணைத்தொழில் (supplementary 
industry ) தேவைப்படுகிறது . இத் தொழில் எல்லோருக்கும் பொது 
வான ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் , அது கை நூற்பாகத் 
( handspinning ) தானிருக்க முடியும் . இன்று கூட , நிலைமை 
மாறாமலே இருந்து வருகிறது . 

நாட்டுப்புறத்தைப் பொறுத்தவரை வேலையில்லாப் பிரச் 
சினைக்கு மற்றொரு அம்சமிருப்பதையும் நாம் உணரவேண்டும் . 
அண்மையில் வெளிவந்த விவசாயத் தொழிலாளர் விசாரணையின் 
புள்ளி விவரங்கள் , விவசாயத் தொழிலாளர்களின் கூலிகளையும் , 
மொத்த வருமானத்தையும் பற்றிச் சலிப்பூட்டும் செய்திகளைத் 
தருகின்றன . விவசாயத் தொழிலாளர் அணியின் 85 சதவீதம் 


214 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அன்றாடத் தொழிலாளர்களாவர் . இவர்களில் ஆண்டுகளுக்குக் 
கிடைகின்ற தினக்கூலி ரூ .1.9 ; பெண்களுக்கு 65 பை . தொழிற் 
சாலையில் இருக்கின்ற ஆண் தொழிலாளர்களின் சராசரிக் கூலி 
ரூ .3.37 . 

விவசாயத் தொழிலாளர்களின் சராசரி தலைவீத வருட் 
வருமானம் ரூ 104 ; 

நாட்டு மக்கள் தொகையின் தலைவீத 
வருமானம் ரூ . 264. இந்திய மக்கள்தொகையின் ஒரு பெரும் பகுதி 
யினராகவும் , வருடத்தின் மூன்றின் ஒரு பகுதியில் வேலையின்றி 
யிருப்பவர்களாகவும் உள்ள விவசாயத் தொழிலாளர்கள் எவ்வித 
சிரமங்களுடன் தங்களது வாழ்க்கையைத் தள்ளி வருகின்றனர் 
என்பது இப் புள்ளி விவரங்களிலிருந்து தெரிய வருகிறது . நாட்டுப் 
புற வேலைவாய்ப்பு குறைவது என்பது , தாங்கும் சக்தியைக் 
கொஞ்சமும் பெற்றிராத விவசாயத் தொழிலாளர்களுக்குத் 
திகிலூட்டுவதாக இருக்கும் . 


வகை 


இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டக் காலத்தில் , தலைவீத துணி 
நுகர்வு ( consumption of cloth ) 15 கஜத்திலிருந்து 18 கஜத்திற்கு 
உயரும் என்று நெசவுத் தொழில் விசாரணைக் கமிட்டி நம்பிக்கை 
தெரிவிக்கிறது . விவசாயத் தொழிலாளர் பற்றிய மற்றொரு 
யான புள்ளி விவரங்களை இங்கே கவனிக்க வேண்டியது முக்கியம் . 
விவசாயக் குடும்பத்தின் செலவீட்டுமுறை( pattern of expenditure) 
பற்றியும் , அத்தியாவசியப் பொருள்களிடையே (necessities ) செல 
வீடு எவ்வாறு பகிர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் 
இப் புள்ளி விவரங்கள் எடுத்துச் சொல்கின்றன . அகில இந்திய 
சராசரி வருட வருமானம் ஒவ்வொரு விவசாயக் குடும்பத்திற்கும் 
ரூ . 447 என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ; சராசரி வருடச் செலவு 
ரூ . 461. இதில் சடங்குகளுக்காகச் ( ceremonies ) செலவிடப்படும் 
ரூ . 7 சேர்த்துக் கொள்ளப் பெறவில்லை . 

ஆக , நுகர்வுச் செல 
வீட்டினால் (consumption expenditure ) மட்டுமே விளைகின்ற 
பற்றாக்குறை ரூ. 14 மொத்தச் செலவீடான ரூ . 468 - ல் , ரூ . 393 
உணவுமீதும் , ரூ . 29 துணி மற்றும் மிதியடிகள் மீதும் , ரூ . 39 
குடியிருப்பு , எரிபொருள் , விளக்கு போன்ற ஏனைய அத்தியா 
வசியப்பொருள்கள் மீதும் , ரூ . 7 சடங்குகள் மீதும் செலவிடப்படு 


கின்றது . 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் கருத்துகள் : நகர்ப்புறங் 
களிலும் , நாட்டுப்புறங்களிலும் வேலையின்மை அதிகரித்து 
வருகின்ற ஒரு சூழ்நிலையில் , தொழில் சீரமைப்புபற்றிய உலக 
வல்லுநர்களின் கருத்தை ஆராய்வது நலம் பயக்கக் கூடியதாகும் . 
தொழில் சீரமைப்புத் திட்டங்களுக்கும் , தொழில்களில் ஆக்கத் 
திறன் அதிகரிக்க வேண்டும் என்பதற்கும் சாதகமான வகையில் , 


215 


தொழில் சீரமைப்பு 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு பல்லாண்டுகளாகவே பிரச் 
சாரம் செய்து வந்திருக்கிறது . அண்மையில் ( 1954 ) வந்த ஒரு 
வெளியீட்டில் * கூறப்பட்டுள்ளதாவது : உழைப்பு உபரியாக இருக் 
கின்ற இடங்களில் , வேலையிழந்த தொழிலாளர்களைத் திரும்பவும் 
வேலைக்கு எடுத்துக் கொள்வது என்பது சிரமம் . இத்தகைய ஒரு 
சூழ்நிலை நிலவுகின்ற நாடுகளில் ஆக்கத்திறனை அதிகப்படுத்துவதை 
விட , 

உற்பத்தியையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகப்படுத்து 
வதே கொள்கைகளின் நோக்கமாக இருத்தல் வேண்டும் . ஆக்கத் 
திறனை அதிகப்படுத்துவதற்காக இந் நாடுகளில் எடுக்கப்படுகின்ற 
நடவடிக்கைகள் , வேலை வாய்ப்புகளைப் பெருக்குவதற்கும் , 
உற்பத்தியை உயர்த்துவதற்கும் இயற்றப்படுகின்ற பொருளா 
தார வளர்ச்சித் திட்டத்தின் ஓர் அங்கமாக இருக்கவேண்டும் . 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் கனடாவிற்கும் பொருந்தக் 
கூடியனவாக உள்ள முதல் செறிந்த , உழைப்பைக் குறைக்கும் 
உற்பத்தி முறைகளை , உழைப்பு அபரிமிதமாகவும் , மலிவாகவும் , 
முதல் அரிதாகவும் , விலை உயர்ந்ததாகவு மிருக்கின்ற நாடுகளில் 
ஆளமுயல்வது பொருத்தமற்ற ஒரு செயலாகும் . ஒவ்வொரு 
தொழிலாளியின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதைவிட , ஒவ் 
வொரு இயந்திரம் அல்லது ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தின் 
உற்பத்தியை அதிகப்படுத்துவதை அவசியமாக்குகின்றது போல் 
வளர்ச்சி குறைந்த நாடுகளில் முதல் பற்றாக்குறையாகவும் , 
உழைப்பு அபரிமிதமாகவும் இருக்கிறது . 

1953 ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த சர்வதேசத் தொழி 
லாளர் அமைப்பின் உற்பத்திக் குழு இதையேதான் எடுத்துக் கூற 
முயன்றது . 

எந்த ஒரு தொழிலாளியையும் வேலையைவிட்டு 
நீக்காமலேயே , எந்த ஓர் இயந்திரத்தையும் அப்புறப்படுத்தாம 
லேயே , ஏற்கெனவே இருந்து வரும் இயந்திரங்களை நன்கு பரா 
மரிப்பதன் மூலமும் , பயன்படுத்துவதன் மூலமும் ஆக்கத்திறனை 
யும் , உற்பத்தியையும் அதிகப்படுத்த முடியும் என்பதாக இக் குழு 
நிரூபித்துக் காட்டியது . 

மூல தனத் தளவாடத்தை அதிகரிப்பதன் மூலமோ அல்லது 
இயற்கைச் சாதனங்களைத் தீர்த்துக்கொள்வதன் மூலமோ 
உழைப்பின் ஆக்கத்திறனை அதிகப்படுத்துவது எப்போதும் சாத்தி 
யமென்று மற்றொரு சூழ் அமைவில் (context ) சர்வதேதேசத் தொழி 
லாளர் அமைப்பு 1953 - ல் கூறியது . ஆனால் ஒன்றுக்கொன்று 
இணைப் பொருத்தமான இச் சாதனங்களை ( complementary 


உயர் 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு : பொறிவழித் துறைகளில் 
ஆக்கத் திறன் . 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு உலகத் தொழிலாளர் அறிக்கை , 1953 


216 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


resoures ) பயன்படுத்துவது என்பது மிதமிஞ்சிப்போய் எல்லாவித 
உற்பத்திக்கும் உள்ளிடுகைக்கும் ( input ) இடையேயுள்ள விதத்தைப் 
பொறுத்தவரை , உற்பத்தித் திறமை குறைந்துவிடக்கூடும் . இத் 
திசையில் , வளர்ச்சி குறைந்த நாடுகளில் மிகப் பெரும் அபாயம் 
காணப்படுகிறது . 


1953 ஆம் ஆண்டின் ஆசியப்பகுதி மாநாட்டிற்கு ( Asian 
Regional Conference ) சமர்ப்பித்த ஆசியப் பகுதி பற்றிய தனது 
விஷேச அறிக்கையில் , உற்பத்தி செய்யப்படுகின்ற கூடு தலான 
தளவாடங்கள் ஏற்கெனவே இருந்துவரும் உபரித் தொழிலாளர் 
களை வேலைக்கு எடுத்துக் கொள்வதற்காகப் பெரும்பாலும் பயன் 
படுத்தப்பட வேண்டுமெனச் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு 
கூறுகிறது . இவ்விதச் சூழ்நிலைகளில் , ஏற்கெனவே இருந்துவரும் 
உற்பத்தி நிறுவனங்களின் ஆக்கத்திறன் முதல் மூலதனம் தேவைப் 
படாத முறைகளை வைத்து அதிகப்படுத்தப் பெற வேண்டும் . 


• மக்கள் தொகை மிகுந்த பொருளாதாரத்திற்கு உழைப்பைக் 
குறைக்கும் தொழில் நுட்ப முறை பெரும் பயன் தர வல்லது அல்ல 
என ஐக்கிய நாடுகள் சபையும் (United Nations ) கருத்துத் தெரிவிக் 
கிறது . * ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தின் விளைவையும் அதிகப்படுத்து 
கின்ற அல்லது சிறிய அளவான முதலீட்டில் பெரும் அளவில் நபர் 
களை இரண்டாம்படித் தொழில்களில் ( secondany industries } 
வேலைக்கு எடுத்துக்கொள்ள உதவியளிக்கும் தொழில் நுட்பமுறை 
அங்கே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் . 

வளர்ச்சி குறைந்த நாடுகளின் தொழில் சீரமைப்புப் பிரச் 
சினைகள் , வளர்ச்சியடைந்துள்ள நாடுகளின் தொழில் சீரமைப்புப் 
பிரச்சினைகளிலிருந்து மாறுபட்டவையா தலால் தொழில் சீரமைப் 
பின் , குறுங்காலத் திட்டங்களில் அடியிற்கண்டவை இடம்பெற 
வேண்டும் : 


2 . 


1. ஏற்கெனவே இருந்துவரும் இயந்திரங்களைக் கொண்டே 
உற்பத்தியை 

தியை அதிகப்படுத்துவது . 
வேலைவாய்ப்புகளைப் பெருக்குவது . 
தாழில் நடவடிக்கையைப் (industrial activity ) பெருக்கு 
வதன்மூலம் வேலைவாய்ப்புகளையும் 

உற்பத்தியையும் 
அதிகப்படுத்துவதற்காகக் கைவசமுள்ள முதல் சாதனங் 


3 . 


ஐக்கிய நாடுகள் சபை : வளர்ச்சி குறைந்த நாடுகளின் பொருளாதார 
முன்னேற்றத்திற்குரிய வழிமுறைகள்- Measures for the Economic Development 
of Under-developed Countries 


தொழில் சீரமைப்பு 


217 


களைப் பயன்படுத்தி , தற்போதைய நடவடிக்கையின் ஒரு . 
துறையை மட்டும் ( sector ) மேம்படுத்துவதைவிட உபரித் 
தொழிலாளரை வேலைக்கு எடுத்துக்கொள்வது . 


வளர்ச்சி குறைந்த நாடுகளில் , உயர்ந்த பொருளாதார 
நடவடிக்கையோடு இணைந்து தான் உயர்ந்த ஆக்கத்திறனை 
அடைய முடியும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க 
வேண்டும் . 


திட்டக் கமிஷனின் கருத்துகள் : இந்தியாவில் அரசாங்கக் 
குழுக்கள் தொழில் சீரமைப்புப் பிரச்சினை பற்றி பல்வேறு சமயங் 
களில் ஆராய்ந்திருக்கின்றன . தொழில் சீரமைப்பைச் சாத்திய 
மற்றதாக்குகின்ற வகையில் தொழிலாளர்கள் தொழில் சீரமைப் 
புத் திட்டங்களை வன்மையாக எதிர்த்து வருவதாக வேலையளிப் 
போர் சங்கங்கள் , நாட்டிற்குச் சுதந்திரம் கிடைத்ததற்குப் பிந்திய 
ஆண்டுகளில் பல புகார்களைச் செய்தன . தொழில், உழைப்புத் 
துறை மத்திய ஆலோசனைக்குழு ( Central Advisory Council of 
Industries and Labour ) வின் கூட்டங்களிலும் , அதன் கீழுள்ள 
அமைப்புகளின் கூட்டங்களிலும் இப் புகார்கள் பற்றி நீண்ட நேர 
பேச்சு வார்த்தைகள் நடந்தன . இப் பேச்சு வார்த்தைகளின் 
காரணமாக 1951 - ல் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டது ; முதல் 
ஐந்தாண்டுத் திட்டத்தில் காணப்பெறும் இப் பொருள் பற்றிய 
சிபாரிசுகளுக்கு இது அடிப்படையாயிருந்தது . 


இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டம் வலியுறுத்துவதைப் 
போன்ன்று , வேலையின்மை வளர்ந்து வரும் சூழ் அமைவில் , தொழில் 
சீரமைப்பு தொழிலாளர்களின் மனநிலையை மிகவும் பாதிப்பதாக 
இருக்கிறது . அப்படியே இருந்தாலும் , தற்போதைய உற்பத்தித் 
தொழில் நுட்ப முறையையே மாறாது தொடர்ந்து நீடித்தால் 
வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு நலம் பயப்பதாக இருக் 
பது . ஆகவே , வேலையின்மையை உருவாக்குவதாக இல்லாதிருக் 
கின்றபோது , தொழிலாளர் அமைப்புடன் கலந்து பேசித் தொழில் 
சீரமைப்புக்கு முயற்சி செய்யப்பட வேண்டும் . மேலும் , வேலைச் 
சூழ்நிலைகள் திருந்திய பிறகும் . இலாபங்களில் ஒரு கணிசமான 
பங்கு தொழிலாளர்களுக்குக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்த 
பிறகும் சீரமைப்பு செய்யப்பட வேண்டும் . 


கா 


தொழில் சீரமைப்புக்குப் பாதுகாப்புகள் ( Safeguards ) : வேலை 
போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாகச் தொழிலாளர்கள் 
எதிர்ப்பு தெரிவிப்பதனால் தொழில் சீரமைப்பைச் செய்வதிலுள்ள 


218 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சிரமங்களைப்பற்றித் திட்டக் கமிஷன் குறிப்பிடும்போது , சில பாது 
காப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்ப்புவாதிகளைச் சமா 
தானப்படுத்தித் தொழில் சீரமைப்பின் வளர்ச்சிக்கு வழிகோல 
முடியும் என்று கூறுகிறது . முதல் ஐந்தாண்டுத் திட்டத்தில் அடியிற் 
கண்ட பாதுகாப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. 


பண 


1. கச்சாப் பொருள்களின் அளவு , 

அங்காடியின் 
நிலைமை , முதற் பொருள்களின் ( capital goods ) அளிப்பு , 
தொழிலின் பண்டங்களுக்குள்ள தேவை முதலியவை 
பொறுத்து , எங்குத் தொழிலின் நிலவரங்கள் அனுமதிக் 
கின்றனவோ அங்குப் புதிய இயந்திரங்கள் நிறுவப்பட 
வேண்டும் . 


2 . 


பணி 

ஆட்குழுக்கள் ( Musters ) தரப்படுத்தப்பட 
வேண்டும் : நிர்வாகிகளாலும் தொழிலாளர்களாலும் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லுநர்களால் செய்யப்பட்ட 
தொழில் நுட்ப ஆய்வுகளை அடிப்படையாகக் கொண்டு 
வேலைப்பளுக்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் . அதனோடு 
வேலைச் சூழ்நிலைகளும் தரப்படுத்தப்பட வேண்டும் . 
புதிய இயந்திரங்களைப் பொருத்தவரை , அவைகளைத் 
தரப்படுத்துவதற்கு முன்னால் பரீட்சார்த்த முறையில் 
அவற்றைப் பயன்படுத்திப் பார்ப்பது அவசியமாகும் . 


.3 . 


எங்குச் சீரமைப்பு உத்தேசிக்கப்படுகின்றதோ அங்குப் 
புதிதாக ஆள் எடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் . 
மரணம் , உத்தியோக ஓய்வு காரணமாக வேலைகள் 
காலியாகுமானால் அவைகளுக்கு மறுபடியும் ஆட்கள் 
எடுக்கப்படக் கூடாது . 


4. வேலையில் முறிவு ஏற்படாத வகையிலும் , முடிந்த 

அளவிற்கு ஊதியங்களைக் குறைக்காத வகையிலும் , 
உபரித் தொழிலாளர்களுக்குச் சாத்தியமான வேறு 
துறைகளில் வேலை தரப்பட வேண்டும் . 


5. தன்னிச்சையாக வேலையிலிருந்து ஓய்வுபெற ஊக்குவிக்கும் 

தூண்டுகோல்களாக இருப்பதற்காக ஊழியக் கைம் 
மாறுகள் ( Gratuities ) தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட 
வேண்டும் . 


6. புதிதாக வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களையே 

முதலில் ஆட்குறைப்புச் செய்யவேண்டும் . 


தொழில் சீரமைப்பு 


219 


7. நிர்வாகிகளும் , தொழிலாளர்களும் ஒப்புக் கொண்டால் , 

ஒரு தற்காலிக நடவடிக்கையாக , வாரம் ஒன்றிற்கு 
7 நாட்கள் உழைப்பது சாத்தியமா என்பது ஆராய்ந்து 

பார்க்கப்பட வேண்டும் . 
8 . மாற்று 

வேலைகளுக்குரிய பயிற்சிக்குத் தேவையான 
வசதிகள் , தொழில் சீரமைப்பு காரணமாக வேலையிழந்த 
தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் . அர 
சாங்கம் , வேலையளிப்போர்கள் , தொழிலாளர்கள் ஆகி 
யோர் கூட்டாக ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்க 

வேண்டும் . 
9 . பயிற்சிக்காலத்தில் தொழிலாளர்களைப் பராமரித்து வரு 

கின்ற பொறுப்பு நிர்வாகத்தைச் சார்ந்தது ; பயிற்சிக் 
சாகின்ற செலவை 

ஏற்றுக் கொள்ள 
வேண்டும் . 


அரசாங்கம் 


10 . 


அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்ட வேலை 
சளில் ( Projects) உபரித் தொழிலாளர்களை வேலைக்கு 
எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் நன்கு ஆராயப் 
பட வேண்டும் . 


11 , தொழில் சீரமைப்பின் இலாபங்களை வைத்து உயர்ந்த 

கூலிகனையும் , சிறந்த வாழ்க்கைத் தரத்துையும் தருவதற்கு 
ஏற்பாடுகள் செய்யப்பெறவேண்டும் . இத்தகைய இலா 
பங்கள் தொழிலாளர்களின் கூடுதலான உழைப்பினால் 
கிடைக்கப்படுகிறதென்றால் , இவைகளில் ஒருபங்கு தொழி 
லாளர்களுக்குத் தரப்பட வேண்டும் ; வாழ்க்கைத் 
தேவைக் கூலிக்குக் குறைவான கூலியைப் பெற்றுவரும் 
தொழிலாளர்களுக்கு இது பெரிதும் பயன்படுவதாக 
இருக்க வேண்டும் . நிர்வாகிகள் சிறிதளவு முதலை மூல 
தனம் செய்திருப்பார்களேயானால் , தொழிலாளரின் பங்கு 
நிர்ணயிக்கப்படும்போது இது கணக்கிற்கு எடுத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . இதன் நோக்கம் , தொழில் 
சீரமைப்பைத் தொழிலாளர்கள் ஏற்றுக் கொண்டால் , 
அவர்களது 

வாழ்க்கைக்குத் தேவையான கூலித்தரம் 
உருவாகும் என்பதற்கான ஏற்பாட்டைச் செய்வதாகும் . 


திட்டக் கமிஷனின் இந்தச் சிபாரிசுகளைப் பல வேலையளிப் 
போர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதாகத் தொழிலாளர் 
சங்கங்களிடமிருந்து புகார்கள் வந்துள்ளன . தொழில் சீரமைப்பு 


220 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


செய்வதில் வேலையளிப்போர்கள் ஆட்குறைப்பு செய்திருக்கிறார்கள் 
என்றும் , திட்டக் கமிஷன் இயற்றிய முறையின் நோக்கம் இது 
அல்ல என்றும் அண்மையில் ஒரு முக்கிய மத்திய தொழிலாளர் 
அமைப்பு கூறியது . வேலையளிப்போர்களுக்கும் தொழிலாளர் 
களுக்குமிடையே நிலவுகின்ற இக் கருத்து வேறுபாடுகள் , திட்டத் 
திற்குப் பல்வேறு அர்த்தங்கள் கற்பிக்கப்படுவதனால் விளைந்தவை 
யாகும் . 


மாக , 


திட்டத்தில் கூறப்பட்டிருக்கும் விதிகளின் நோக்கம் ஆட் 
குறைப்புக்கு எதிரானதென்றாலும் , அவை கூறப்பட்டிருக்கும் விதம் 
வேலையளிப்போர்களுக்குச் சாதகமாக இருக்கிறது . 

உதாரண 
வேலையில் முறிவு ஏற்படாத வகையிலும் , முடிந்த 
அளவிற்கு ஊதியங்களைக் குறைக்காத வகையிலும் , உபரித்தொழி 
லாளர்களுக்குச் சாத்தியமான வேலை துறைகளில் வேலை தரப்பட 
வேண்டும் என்பது ஒரு பாதுகாப்பு . எனவே , முந்திய நிபந்தனை 
கள் , நிலவரங்களை அடிப்படையாகக்கொண்டு தொழிலாளர்களை 
வேலைக்கு எடுத்துக் கொள்வதற்கான 

எல்லா வாய்ப்புகளும் 
தீர்ந்து போகின்றபோது , தொழிலாளர்களை ஆட்குறைப்பு 
செய்யவோ அதற்குப்பதிலாக , குறைந்த ஊதியமளித்து அவர்களை 
மாற்று வேலைகளுக்கு எடுத்துக் கொள்ளவோ தங்களுக்கு 
உரிமை இருப்பதாக வேலையளிப்போர்கள் வாதிடுகின்றனர் . 

அரசாங்கக் குழுக்கள் , பூசல்களைத் தீர்த்துவைக்க வேண்டு 
மென்ற ஆர்வத்தில் அரைகுறை உடன்படிக்கைகளைச் செய்து 
வைப்பதோடு திருப்தியடைந்து விடுவதாக 

இருக்கின்றன ; 
அன்றாடப் பிரச்சனைகளைத் தாங்கி நிலைத்து நிற்கின்ற சக்தி இவ் 
வுடன்படிக்கைகளுக்குக் கிடையாது . வேலையளிப்போர்களுக்கும் 
தொழிலாளர்களுக்குமிடையே செய்யப்படக் கூடிய உடன்படிக் 
கைகள் தெளிவானவையாகவும் , ஐயமில்லாதவையாகவும் பல 
தரப்பட்டவர்களால் பல்வேறு அர்த்தங்களில் எடுத்துக் கொள்ளப் 
பட முடியாதவையாகவுமிருத்தல் வேண்டும் என்பது மிகவும் 
முக்கியம் . 

மேலும் , இந்தியாவில் காணப்படக் கூடிய சூழ்நிலைகளில் 
திட்டக் கமிஷனால் விளக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்புகளில் சில 
வற்றை அமல் செய்வது சுலபமன்று . உதாரணமாக , நிர்வாகி 
களாலும் , தொழிலாளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லுநர் 
களால் செய்யப்பட்ட தொழில் நுட்ப ஆய்வுகளை அடிப்படையாகக் 
கொண்டு வேலைப்பளுவுகள் நிர்ணயிக்கப் படவேண்டும் என்ற 
யோசனை -நேர , இயக்க நிர்ணயங்களை ( time and motion studies ) 
அடிப்படையாகக்கொண்டு அறிவியல் வேலைப்பளுக்களை ( scientific ) 


தொழில் சீரமைப்பு 


221 


work-loads ) தீர்மானிப்பது என்பது மிகவும் சிக்கலான நடவடிக் 
கைகளில் ஒன்றாகும் ; தொழிலாளர்களாலும் , வேலையளிப்போர் 
களாலும் வல்லுநர்கள் நியமிக்கப்படக் கூடிய வளர்ச்சியடைந்த 
நாடுகளிலும் இம் முறையினால் வேலையளிப்போர் வேலையாள் 
இவர்களுக்கிடையே பூசல்கள் எழுவதாக இருக்கின்றன . தகுதி 
வாய்ந்த வல்லுநர்களை நியமிக்க முடியாத நிலையில் தொழிலாளர் 
சங்கங்கள் இருந்து வரும் இந்தியாவில் , இரு தரப்பினரின் பரஸ்பர 
உடன்படிக்கை மூலம் இதைச் செய்ய முடியும் என்று எதிர் 
பார்ப்பது , தொழிலாளர் சங்க இயக்க வளர்ச்சியின் தற்போதைய 
கட்டத்தின் இக்கட்டுகளைக் கணக்கிற்கு எடுத்துக் கொள்ளாத ஒரு 
செயலாகும் . 


உபரித் தொழிலாளர்களை மாற்று வேலைகளுக்குப் பயிற்சி 
அளிப்பது பற்றித் திட்டக் கமிஷன் வேறு சில யோசனைகளைத் 
தெரிவித்திருக்கிறது . பாட புத்தகங்களிலும் , தொழில் சீரமைப்பு 
பற்றிய கட்டுரைகளிலும் ( treatises ) சிறப்பாக விவரிக்கப்பட்டுள்ள 
இச் சிபார்சை மேற்கத்திய நாடுகளிலுள்ள சூழ்நிலைகளில் அமல் 
செய்யமுடியும் ; ஆனால் , இடப்பெயர்ச்சியை (mobility ) விரும்பாத 
தொழிலாளர்கள் இருந்துவரும் இந்தியாவில் இதைக் குறைந்த 
அளவில் அமல் செய்ய முடியும் . தூர இடங்களின் உட்பகுதிகளி 
லிருந்து வந்து பம்பாய் , கல்கத்தா போன்ற பெரும் நகரங்களில் 
குடியேறிய தொழிலாளர்கள் கூடத் தங்களது குடியிருப்பு இடங் 
களை விட்டுச் சுலபத்தில் கிளம்பி விடுவதாக இல்லை . மேலும் , 

தொழிலாளி திறமையற்றவனாகவோ திறமை மிகுந்த 
வனாகவோ இருந்து , எந்த ஓர் இடத்திலும் வேலை செய்ய முடியும் 
என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தால் ஒழிய , வேலையை 
மாற்றிக் கொள்ளுமாறு அவனைக் கேட்க முடியாது . ஏற்கெனவே 
இருந்துவந்த திறமை வீணாவது ஒருபுற மிருக்க , இத்தகைய நபர் 
நிச்சயமின்மையையும் இடர்களையும் 

புதிய 
வாழ்வைத் துவங்குகின்ற மனநிலையில் இருக்க மாட்டார்கள் . 


கள் , 


உடைய 


1957 ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் நடந்த பதினைந்தாவது 
இந்தியத் தொழிலாளர் மாநாடு , திட்டமிட்ட 

பொருளா 
தாரத்தை (planned economy ) வைத்துத் தொழில் சீரமைப்புப் 
பிரச்சினையை ஆராய்ந்து பார்த்தது . நாட்டின் தற்போதைய 
நிலையில் , பொருளாதார நலத்திற்கு நன்மை விளைவிப்பதாக 
இல்லாத தொழில் சீரமைப்புத் திட்டங்களை அரசாங்கம் தவிர்க்க 
வேண்டும் என்று அம் மாநாடு கூறியது . புதிய சீரமைப்புத் திட்டங் 
களுக்கும் , முற்றுப்பெறாமலிருக்கின்ற சீரமைப்புத் திட்டங்களுக்கும் 
து பொருந்தும் . 


222 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேலையளிப்போர்களுக்கும் , சங்கங்களுக்கு மிடையே ஏற்படக் 
கூடிய உடன்படிக்கை மூலமாகத்தான் தொழில் சீரமைப்பு செயல் 
படுத்தப்பட வேண்டும் என்றும் , இத்தகைய உடன்படிக்கை ஏற் 
பட வில்லையென்றால் , மா நாட்டில் ஒப்புக் கொள்ளப்பட்ட 
தொழில் சீரமைப்புத் தத்துவங்கள் பற்றி மத்தியஸ்தம் அல்லது 
தீர்ப்பின் உதவியை நாடுவதன் மூலம் தொழில் சீரமைப்புச் 
செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது . எந்த ஒரு 
சீரமைப்புத் திட்டத்திலும் அடியிற்கண்ட அடிப்படைக் காரணிகள் 
முக்கியமானவையாக இருத்தல் வேண்டும் 

மாநாடு 
கூறியது . 


என்று 


பகிர்வு 


1. தற்போதைய தொழிலாளர்களைப் பொறுத்தவரை ஆட் 

குறைப்போ ஊ ரதிய இழப்போ இருக்கக் கூடாது . 
2. சீரமைப்பின் வாயிலாகக் கிடைக்கின்ற இலாபங்கள் சமு 

தாயம் , வேலையளிப்போர்கள் . தொழிலாளர்கள் ஆகி 
யோரிடையே நேர்மையாகப் 

செய்யப்பட 
வேண்டும் . 
3. இரு தரப்பினராலும் ஒப்புக் கொள்ளப்பட்ட வல்லுநர் 

களால் வேலைப்பளுக்கள் முறையாக மதிப்பீடு செய்யப் . 
பெற வேண்டும் ; வேலைச் சூழ்நிலைகளில் தகுந்த திருத்தம் 
செய்யப்படுகின்றனவா என்பதும் மதிப்பீடு செய்யப்பெற 
வேண்டும் . 


இதன் பொருள் , உபரித் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி 
யளிப்பதோ மாற்று வேலைகளுக்கு அவர்களை மாற்றுவதோ 
அவசியமில்லை என்பதல்ல . சம்பந்தப்பட்டவர்களின் உடன் 
படிக்கை மூலம் , தன்னிச்சை அடிப்படையில் திருப்திகரமாகச் 
செயல்படக் கூடிய திட்டங்கள் இவை அல்ல என்பதே அதன் 
பொருள் . 

இத்தகைய சிரமமான , ஆனால் முக்கியமான விவகாரங்களை , 
சட்டம் , நிர்வாகம் முதலியவை மூலம் தீர்த்துவைக்கின்ற 
பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் கொள்ளவேண்டும் . 


( 5 ) எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை 


புதிய அணுகு நெறி 

(New approach ) பொருளா தார , 
தொழில் நுட்பம் காரணமாகச் சீரமைப்பைச் செய்வது சமூசு 
பிரச்சினைகளை உருவாக்குவதாக இருப்பதனால் , அதைக் குறைத்துக் 
கொள்வதோ தள்ளிப்போடுவதோ 
அவசியமெனப்படலாம் 


தொழில் சீரமைப்பு 


223 


தனக்கென 


தொழில் சீரமைப்பைப் பொறுத்தவரை இந்தியா 
கொள்கையை வகுத்துக்கொள்ள 

வேண்டியிருக்கிறது . மற்ற 
நாடுகளின் அனுபவம் இதில் நமக்கு வழிகாட்டுவதாக இல்லை 
நமது நாட்டின் அனுபவத்தைப் போன்று வேறெந்த நாட்டிற்கும் ... 
இதுவரை ஏற்பட்டதில்லை . இத்தகைய பெரும் மக்கள் தொகையை 
யும் , அளவுக்குமீறிய வேலையின்மையையும் வைத்துக்கொண்டு . 
மிகவும் தொழில்மயமான ஒரு நாடாக விரைவில் மாறுவதற்கு 
இந்தியா முயல்வதைப் போன்று , ரஷ்யாவைத் தவிர வேறெந்த . 
நாடும் முயன்றதில்லை. 


ரஷ்யாவின் அனுபவம் இந்தியாவிற்குப் 

பயன்படாது ; 
காரணம் , இவ்விரு நாடுகளின் அரசியல் அமைப்புகள் முற்றிலும் 
மாறுபட்டவை . எதிர்ப்பினை ஊமையாக்கி எடுத்த காரியத்தை 
விடாப் பிடியாகச் செய்து முடிக்கும் தன்மை ரஷ்ய திட்டத்திற்கு . 
உண்டு ; ஆனால் , இந்தியாவில் இது சாத்தியமன்று . முன்னேற்றம் . 
என்பது இங்கே ஒரு சிலரின் கட்டளைகள் மூலம் ஏற்படுத்தப்படுவ . 
தல்ல ; மாறாகப் பலரது உடன்பாடுடன் செய்யப்படுவதாகும் . 
இந்த உடன்பாட்டினை நாம் அடைந்து முறையான வழியில் : 
அதை செயல்படுத்த வேண்டும் . 

இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டத்தின் வெற்றிக்குத் 
தொழில் சீரமைப்பு மிகவும் முக்கியமாகும் . முதல் ஐந்தாண்டுத் 
திட்டம் விவசாயத்திற்குப் பெரும் ஊக்கமளிப்பதாக அமைந் 
திருந்தது . இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டம் நாட்டைத் 
தொழில் மயமாக்குவதை வலியுறுத்துகிறது . முதல் ஐந்தாண்டுத் 
திட்ட காலத்தில் விவசாயத் துறையில் சில சாதனைகளை அடைய 
முடிந்ததென்றால் அதற்குக் காரணங்களாக இருந்தவை , தொழில் 
நுட்ப முன்னேற்றங்களும் உற்பத்தியின் பெரும் பங்கு உழுபவனுக் 
குத்தான் செல்லுமே தவிர 

செல்லுமே தவிர தலத்திலில்லா நிலக்கிழாருக்கோ 
( absentee landlord) அல்லது கடன் ஈவோனுக்கோ அல்ல என்ற 
தத்துவத்தை அடிப்படையாகக் 

கொண்ட நிலச் சீர்திருத்தங் 
களினால் உருவாகிய சூழ்நிலையும் , நேர்மையுடன் எடுக்கப்பட்ட 
நடவடிக்கையுமாகும் . முதல் திட்ட காலத்தில் காணப் பெற்ற 
எழுச்சியும் , விடாமுயற்சியும் இரண்டாவது திட்ட காலத்தில் - 
தொழில்துறையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக 
இருத்தல் வேண்டும் . 

துரித தொழில் மயமாக்குதல் மூலம் பொருளாதாரச் சுதந்தி 
ரத்தையும் ( economic independence) முதன்மையையும் அடைய 
வேண்டும் என்றால் , இந்தியா தொழிலில் திறமை மிகுந்ததாக 
மாறவேண்டும் ; உலக அங்காடிகளில் தேவைப்படக்கூடிய இறுதிப் 


224 


இந்தியப் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


பண்டங்களை (finished products) வெளி நாடுகளுக்குப் பெரும் 
அளவில் ஏற்றுமதி செய்ய வேண்டும் . உள் நாட்டுப் பொருளா 
தாரத்தைப் பாதிக்காத வகையிலும் , பேரளவு அதிருப்திக்கும் 
கிளர்ச்சிக்கும் இடம் கொடா வகையிலும் இடம் செய்யப்பட 
- வேண்டும் . 

நாட்டின் மனித சாதனங்களையும் இயற்கை வளங்களையும் 
நற்பயன் பெறுவதற்குத் திரட்டி ஆள்வதற்கும் அதே நேரத்தில் 
வேலையளிப்போர்களால் சுரண்டப்படுவதிலிருந்து தொழிலாளர் 
களைக் காப்பாற்றுவதற்கும் வலிவான , மனிதாபிமான, உறுதியான 
நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் . தொழிலாளர்கள் தங்களது 
திறமையைக்காட்டி உற்பத்தியை , அதிகப்படுத்தினால் தான் , வேலை 
யளிப்போர்கள் இலாபத்தில் ஒரு பெரும் பங்கைத் தொழிலாளர் 
களுக்கு அளித்து அவர்களை மகிழ்ச்சியுள்ளவர்களாகவும் , மன நிறை 
வுள்ளவர்களாகவும் செய்தால் தான் , இந்திய பொருளாதாரச் 
சக்தி பெருகும் . உலக அரங்கில் அதன் அந்தஸ்து உயரும் . 

அரசாங்கம் வழிகாட்ட வேண்டும் : தொழிலாளர் களுக்கும் 
நிர்வாகிகளுக்குமிடையே பூசல்களைத் தோற்றுவிப்பதாயிருக்கின்ற 
எந்த ஒரு பேரளவு நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படு 
வதற்கு முன்னால் , அந் நடவடிக்கையின் நோக்கம் பற்றியும் , அது 
செயல் படுத்தப்பட வேண்டிய முறை பற்றியும், அரசாங்கம் 
தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் . இதை , ஒரு சாதாரணமான 
விஷயம் என்று சிலர் நினைக்கக் கூடும் ; ஆனால் , இந்திய நிலவரங் 
-களைப் புரிந்து கொண்டோர் முக்கிய மற்றதாகக் கருத மாட்டார் 
கள் . பொருளாதார , தொழில் துறைகளில் தங்களுக்கு அரசாங் 
கம் வழிகாட்ட வேண்டும் என்று தொழிலாளர்களும் வேலையளிப் 
போர்களும் எதிர்பார்ப்பது பரம்பரை வழக்கமாக இருந்து 
வந்திருக்கிறது . இந்த நிலை இரண்டாவது திட்டக் காலத்திலும் , 
சோசலிசபாணிச் சமூகத் ( Socialist Pattern of Society ) தத்துவம் 
செயல் படுத்தப்படும்போதும் மேலும் அதிகரிக்கும் . 


எனவே , மத்திய , மாநில அரசுகள் ஒற்றுமையோடும் கட்டுப் 
பாட்டோடும் செயல்பட வேண்டும் . எடுத்துரைப்பதிலோ , நடை 
முறைப்படுத்து திவலோ ஐயத்தை எழுப்பாதிருக்கின்ற , தெளி 
வான , செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு கொள்கையை அரசாங்கம் 
உருவாக்க வேண்டும் . எல்லாவற்றிற்கும் மேலாக , அரசாங்கத் 
தின் பல்வேறு கிளைகள் , எந்த ஒரு பிரச்சினையைப்பற்றியும் 
குறிப்பாக அது பல வகையான நலன்களைப் பாதிப்பதாக இருக் 
- கின்றபோது ஒரே விதமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்க 
வேண்டியது அவசியமாகும் . 


தொழில் சீரமைப்பு 


225 


கின்றது . 


கின்றன . 


தொழிலாளர் சங்க ஒற்றுமை : தொழில் சீரமைப்பில் வெற்றி 
பெறுவதற்குத் தேவையான மற்றொன்று , தொழிலாளர் சங்க 
இயக்கத்தின் ஒற்றுமையாகும் . எந்த ஒரு மத்திய அமைப்பின் 
தொடர்பையும் பெற்றிராத பல தனிப்பட்ட சங்கங்கள் இருந்து 
வருவதோடு , நாட்டில் தற்போது நான்கு மத்திய தொழிலாளர் 
அமைப்புகள் இருந்து வருகின்றன. நாட்டின் பல பாகங்களில் 
இவைகளுக்குள்ள ஆதரவு வெவ்வேறு அளவுகளில் காணப்படு 

சில மத்திய அமைப்புகளும் , பல சங்கங்களும் பலவீன 
மாகவும் ஒழுங்குற அமையப் பெறாமலும் இருந்து வருகின்றன . 
தங்களது உறுப்பினர் எண்ணிக்கையை இவை மிகைப்படுத்தி கூறு 

இவைகளிடமுள்ள நிதிவசதிகள் மிகவும் குறைவு ; 
ஆகவே , அறிவியல் ஆராய்ச்சிகளையும் , செயல் முறைகளையும் 
இவைகளால் மேற்கொள்ள முடியாமல் போகிறது . உறுப்பினர் 
களிடையே கட்டுப்பாடு குறைவாயிருக்கிறது . போட்டி அமைப்பு 
களுக்கெதிராக , அவ்வப்போது பெரும் வெற்றியடைந்து வந்தால் 
தான் , உயிர்வாழ முடியும் என்ற நிலையில் இவ் வமைப்புகள் 
இருந்து வருகின்றன . தொழிலாளர்களின் இன்றைய பல துன்பங் 
களுக்கு மூல காரணம் உண்மையற்ற வாக்குறுதிகள் மூலம் தொழி 
லாளர் தங்கங்களிடையே போட்டி மனப்பான்மை வளர்க்கப் 
பட்டிருப்பதாகும் . இத் துன்பங்களைப் போக்குவதற்குரிய ஒரே 
வழி , தொழிலாளர்களிடையே உருவாகியுள்ள தலைவர்கள் 
தன்னலமற்ற , உறுதியான சேவையில் ஈடுபடுவதே யாகும் . 


கிளர்ச்சி , சாதுரியம் முதலியவை வழியாகக் கிடைக்கப் 
பெறும் சாதனைகள் மூலமாக அல்லாமல் , அமைப்பு , செயல்திறன் 
மூலமாகத் தொழிலாளர் சங்கங்களை நிறுவப்படச் . செய்வதற்கு 
ஒரு சீர்திருத்தம் உடனடியாகத் தேவைப்படுகின்றது . தொழி 
லாளர்களுக்குப் பரிந்து பேசுவதற்காக ஒவ்வொரு நிறுவனத் 
திற்கும் ஒரு சங்கம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் , 
ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பிராந்தியத்தில் சங்கம் அல்லது 
கூட்டிணைப்போ இருக்க வேண்டும் என்பதையும் சம்பந்தப்பட்ட 
வர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வதே அச் சீர்திருத்தம் . 


மத்திய நிர்வாகச் சபை (Central Control Board ): நியாயமான 
முறையான தொழில் சீரமைப்பைச் செயல்படுத்தும்போது 
அடியிற்கண்டவைகளைக் கருத்தில் வைத்திருக்க 

வேண்டியது 
மிகவும் முக்கியமாகும் , 


1. மிகையான வேலைப்பளுக்களை ஏற்றுக்கொள்கின்ற தொழி 

லாளர் களுக்குப் போதிய ஈடு தருகின்ற வகையில் , தொழி 
15 


226 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


லிலுள்ள நிலவரங்களையும் , ஊட்டங் குறைந்த தொழி 
லாளர்களின் சக்தியையும் கவனத்திற்கு எடுத்துக் 
கொண்டு வேலைப் பளுக்களைச் சரியான முறையில் 

நிர்ணயிக்க வேண்டும் . 
2. அனுமதிக்கப்பட்ட அளவே புதிய இயந்திரங்கள் ஆளப் 

படுகின்றனவா என்பதை மேற்பார்வை இடுதல் மூலம் 

உறுதிப்படுத்த வேண்டும் . 
3. புதிய நிறுவனங்களிலோ , தற்போதைய நிறுவனங்களி 

லுள்ள காலியான இடங்களிலோ உபரித் தொழிலாளர் 
களுக்கு மாற்று வேலை தருவதற்கு ஏற்பாடு செய்ய 

வேண்டும் ; 
4. இயந்திரங்கள் எந்த அளவிற்குக் கவனித்துக் கொள்ளப் 

படுகின்றன அல்லது புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை 

அடிக்கடி கண்காணித்து வர வேண்டும் . 
5. நிவாரண நடவடிக்கைகள் காலம் கடப்பதற்கு முன்பே 

எடுக்கப்பட வேண்டும் 
6. திறமையற்ற நிறுவனங்களின் நிர்வாகத்தை 

எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


அரசு 


திறமை வாய்ந்த , சுதந்திரமான , அதிகாரம் பெற்ற ஓர் 
ஏஜன்சியால் தான் இக் கடமைகளைத் திருப்திகரமாகச் செய்ய 
முடியும் ; அரசியல் தொடர்பும் , தனியார் சுயநலங்களின் ( vested 
interests ) நிர்ப்பந்தமும் மற்ற சூழ்நிலைகளில் அது பணிபுரிந்து 
வருவதாக இருத்தல் வேண்டும் . 

தாழில் சீரமைப்புத் திட்டங் 
களைப் பரிசீலித்துப் பார்த்து அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு , 
வல்லுநர்களையும் , வேலையாள் - வேலையளிப்போர் பிரதிநிதிகளையும் 
கொண்ட ஒரு தொழில் சீரமைப்புக் கமிட்டி நியமிக்கப்பட 
வேண்டுமென 1940 ஆம் ஆண்டின் பம்பாய் நெசவுத் தொழிலாளர் 
விசாரணைக் கமிட்டி யோசனை தெரிவித்தது . நிர்வாகிகளாலும் , 
தொழிலாளர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட 

வல்லுநர்குழு 
ஒன்று வைவத்திருக்கப்பட வேண்டும் என்றும் , குறிப்பிட்ட பிரச் 
சினைகளை ஆராய்வதற்கு அதிலிருந்து தற்காலிக வல்லுநர் கமிட்டி 
கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் பஞ்சு நெசவுத் தொழில் 
நடைமுறைக்குழு ( 1952) கருத்து தெரிவித்தது . இத்தகைய 
ஏற்பாடுகள் பல்வேறு சமயங்களில் அவசியமானவையென்றாலும் , 
பேரளவு செயல்முறைக்கு இவை மட்டுமே போதியனவாக இல்லை . 

தொழில் வளர்ச்சி , ஒழுங்குமுறை சட்டத்தில் ( Industries 
Development and Regularion Act ) அடங்கியுள்ள அதிகாரங்களும் , 


தொழில் சீரமைப்பு 


227 


விவரிக்கப்பட்டுள்ள ஏஜென்சிகளும் , நோக்கத்தை அடைவதற்குப் 
போதிய உதவியளிப்பதாக இல்லை . கொள்கைகளை உருவாக்கு 
வதற்கும் அவற்றை விளக்குவதற்கும் மத்திய அரசாங்கமே தகுந்த 
அதிகாரியாக இருக்கிறதென்றாலும் , அன்றாடம் இக் கொள்கைகளை 
செயல்படுத்துவதற்குரிய அதிகாரியாக அது இருக்க முடியாது 
என் பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் . இச் சட்டத்தின் 
கீழ் நியமிக்கப்படக் கூடிய மத்திய ஆலோசனை மன்றமும் , 
வளர்ச்சி மன்றங்களும் , பெரும்பாலும் ஆலோசனை வழங்குகின்ற 
அமைப்புகளேயாகும் . இத்தகைய அளவுக்கு மீறிய பெரிய 
அமைப்புகளால் மிக முக்கியமான திட்டங்களைச் செயல்படுத்து 
வது என்பது முடியாது . விரைவாக முடிவுகளை எடுப்பதன் மூலம் 
வளர்ச்சிச்கு வழிகோல விழைகின்ற ஒரு குழு , அளவில் சிறிதாக 
இருத்தல் வேண்டும் . 

ஆகவே , சீரமைப்பும் , வேறு பல திட்டங்களும் செயல்படுத்தப் 
படவேண்டிய எல்லாத் தொழில்களுக்கும் ஒரு மத்திய நிர்வாக 

ஏற்படுத்தப்பட வேண்டும் . இந் நிர்வாக சபையின் 
அதிகாரங்களும் கடமைகளும் சட்ட பூர்வமாக அறிவிக்கப்பட 
வேண்டும் ; சட்டத்தில் குறிப்பிடப்படும் குறிப்பிட்ட சூழ்நிலை 
களைத் தவிர , வேறு சூழ்நிலைகளில் அதன் நடவடிக்கைகளில் யாரும் 
தலை யிடுதல் கூடாது . 


சபை 


வேலைப் பளுக்கள் , அதிகப்படியான கூலிகள் , ஊக்குவிக்கும் 
ஊதிய முறைகள் ( Incentive Systems of Payment ) , இயந்திரங்கள் , 
தளவாடங்கள் பற்றிய தொழில் நுட்ப சர்வே , வேலைச் சூழ்நிலைகள் 
பற்றிய சர்வே , உபரித் தொழிலாளர்களுக்கான வேலைத் திட்டங் 
கள் போன்ற தலையான பிரச்சினைகளை ஆராய்வதற்கு , மத்திய 
சபையானது வல்லுநர் குழுக்களை நியமிக்கப்பட வேண்டும் . 
பிராந்திய குழுக்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பதற்குச் 
சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டியதும் அவசியம் . 


போதிய வேலைப் பளு : நாடு துரிதமாக முன்னேறி வருகின்ற 
நிலையில் , தொழிலாளர்கள் குறைவாக உழைத்து வருதல் கூடாஎது . 
சமூகத்திற்கு எதிரான ஒரு குற்றம் சோம்பேறித்தனம் . ஒவ்வொரு 
வரும் , அவரது தொழில் எதுவாக இருந்தாலும் , நாள் முழுவதும் 
நன்றாக உழைக்க வேண்டும் ; சராசரித் தரங்களை மீறுகின்றது போல் 
உழைப்பு அமைதல் 

வேண்டும் . 

அரசையும் நாட்டையும் 
முன்னேற்றுவதற்கான ஒரே வழி இதுவே யாகும் . 


எனவே , இரு திசைகளில் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு 
வழிமுறைகள் ஆராயப்பட வேண்டும் . முதலாவதாக , ஒவ்வொரு 


228 இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினை கள் 
தொழிலிலும் காணப்படும் சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து , 
இயல்பான உழைப்பின் சரியான தரங்கள் நிர்ணயிக்கப்பட 
வேண்டும் . அதே நேரத்தில் , சரிவர உழைக்க முடியாத தொழி , 
லாளர்களுக்கும் , இயலா நிலையிலுள்ள தொழிலாளர்களுக்கும் 
சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் . இத் திசையில் தொழிலாளர் 
நிலையமும் ( Labour Institute ) , உற்பத்தித் திறன் மையமும் (Pro 
ductivity Centre ) சிறந்த உதவிகளை அளிக்க வேண்டும் . இரண் 
டாவதாக , வேலைப் பளுக்களைப் பற்றி வேலையளிப்போர் களுக்கும் 
தொழிலாளர்களுக்குமிடையே பூசல்கள் எழுமானால் , அவை தகுதி 
வாய்ந்த , பாரபட்சமற்ற அதிகாரிகளால் விசாரிக்கப்பட 
வேண்டும் . அவ் விசாரணைக்குப் பிறகு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் 
ஒப்புக்கொள்ளப்பட்டு அமல் செய்யப்பட வேண்டும் ; இரு தரப் 
பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக் கூடாது . 


அதிகப்படியான வேலைப் பளுவிற்கு அதிகப்படியான கூலிகள் : 
போதிய அளவு வேலைப்பளு தொழிலாளர்களுக்குத் தரப்படுவதன் 
நோக்கம் உற்பத்திச் செலவைக் குறைப்பதல்ல . மொத்தத்தில் , 
திறமை வளர வேண்டும் . இலாபம் பெருக வேண்டும் , என்பதற் 
காகவே அது செய்யப்படுகின்றது . வேலையளிப்போர்கள் , தொழி 
லாளர்கள் , நுகர்வோர்கள் ஆகிய மூன்று தரப்பினருக்கும் 
நன்மை விளைவிப்பதே தொழில் சீரமைப்பின் குறிக்கோளாக , 
இருக்க வேண்டும் . எனவே , வேலைப்பளு கணிசமான அளவில் 
அதிகரிக்கும்போது , கூலியும் அந்த அளவில் அதிகரிக்க வேண்டியது 
நியாயமாகும் . இதன் மூலம் தொழில் சீரமைப்பைத் தொழி 
லாளர்கள் எதிர்ப்பது ஓரளவிற்குக் குறையும் . 


ஊக்குவிக்கும் ஊதிய முறைகள் : ஊக்குவிக்கும் ஊதிய முறை 
களுக்கு , குறிப்பாக , ஆக்கத்திறனை அதிகப்படுத்துவதற்காக 
விளைவுகளை வைத்து ஊதிய மளிப்பதற்குத் தொழிலாளர்கள் 
எதிர்ப்புத் தெரிவித்திருக்கிறார்கள் . கூடுதலாகச் சம்பாதிக்க 
வேண்டும் என்ற ஆர்வம் குறைந்திருக்கிறது . நேரக் கூலிவீதங் 
களுக்குப் (time-rates ) பதிலாக வேலை அளவு கூலிவீ தங்கள் ( piece 
rates) கொண்டுவரப்படுவதற்குப் பொதுவாக எதிர்ப்பு இருந்து 
வருகின்றது . தற்போதைய சந்ததியினர் , ‘ கடுமையாக உழைத்துத் 
தான் ஆகவேண்டும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டால் , வேலை 
அளவு கூலி வீதங்களை நடைமுறைக்குக் 

கொண்டுவருவது 
சாத்தியமே . ஆனால் , போதிய பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட 
வேண்டும் . மின்சாரம் , இயந்திரம் , கச்சாப் பொருள்கள் , 
உத்தரவுகள் முதலியவை இல்லாதுபோய் உற்பத்தி தடை 
படாது என்பதற்கும் , தரமான கச்சாப் பொருள்களும் இயந்திரங் 


தொழில் சீரமைப்பு 


229 


களும் தரப்படும் என்பதற்கும் , உற்பத்திக்குத் 

தடைகள் 
கிடையாது என்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பெற வேண்டும் . 
புகார்களைக் கேட்டறிவதற்கும் , வேலைக்கு வந்த நாள்களின் 
எண்ணிக்கையை வைத்துத்தொழிலாளர்களுக்குக் குறைந்தப்பட்ச 
கூலிகளைத் தருவதற்கும் வழிசெய்யப்பட வேண்டும் . இக் கூலிகள் 
மிகவும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதில்லை . கட்டாய 
வேலையின்மைக்கு உள்ளானவர்களுக்கு நட்டஈடு தரப்பட 
வேண்டும் . உற்பத்தியை அடிப்படையாகக் கொண்ட 

ஒரு 
போனஸ் திட்டம் உருவாக வேண்டும் ; ஒவ்வொரு கூலி காலப் 
பகுதி (wage period ) யின் முடிவிலும் இந்தப் போனஸ் கிடைப்ப 
தாக இருக்க வேண்டும் . 


நிர்வாகம் மேற்பார்வையிடப் படவேண்டும் : ஏற்கனவே குறிப் 
பிட்டதைப்போல , நிர்வாகக் கடமைகள் சரிவர ஆற்றப்பட 
வில்லை என்று தெரியவருகிறது . சில நிறுவனங்களில் இயந்திரங்கள் 
அறவே புறக்கணிக்கப்பட்டுள்ளன . தட்ப வெப்பநிலை , ஈரம் , 
வெளிச்சம் , புழுதி , தூசு முதலியவைபற்றி நிறுவனங்கள் கவலைப் 
படவில்லை என்பதாகக் குறை கூறப்படுகின்றது . 

கவனமின்மை 
மூலம் புதிய இயந்திரங்கள் பாழ்படுமேயானால் அது நாட்டிற்கே 
ஒரு பெரும் இழப்பாகும் . 


திட்டக் கமிஷனின் கூற்றுப்படி , நாட்டிலுள்ள 457 நிறுவனங் 
களில் 150 நிறுவனங்கள் கட்டுப்படி யாகாதவையாக ( uaeconomic) 
இருப்பதாக , 

பம்பாய் அகமதாபாத் ஆலையதிபர் சங்கங்கள் 
கூறியிருக்கின்றன . * இவ்வாறு ஆலைகளின் 

இவ்வாறு ஆலைகளின் ஒரு பெரும்பகுதி 
சிக்கனமின்றி இருந்துவருவது உடனடியாகப் பரிசீலித்துப் 
பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் . இந்நிறுவனங்களில் 
எத்தனை நிறுவனங்கள் நிர்வாகத்தின் அசட்டையாலும் திறமை 
யின்மையாலும் இந்தத் துயர நிலைக்கு உள்ளாகின ? கட்டுப்படியா 
காத நிறுவனமாக எந்த ஒரு நிறுவனமும் தனது வாழ்வைத் 
தொடங்குவதில்லை ; அதன் சீரழிவிற்குக் காரணம் நிர்வாகிகளே 
யன்றி முதுமை அல்ல . 


முன்பு விவரிக்கப்பட்ட நிர்வாகச் சபை , நிறுவனங்களை 
அடிக்கடி கண்காணித்து வருதற்கும் , தவறுகளையும் குறைபாடு 
களையும் திருத்துவதற்கான கட்டளைகளை இடுவதற்கும் அதிகாரங் 
களைப் பெற்றிருக்க வேண்டும் . தகுதி வாய்ந்த , தொழில் நுட்பம் 
மிகுந்த அதிகாரிகளால் நிறுவனங்கள் அவ்வப்போது கண்காணிப்பு 


உண்மைகள்-- Facts about theCot ton Mill 


பஞ்சாலைத் தொழில்பற்றிய 
Industry 


230 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினை கள் 


செய்யப்படவேண்டும் ; அப்போது தான் நிறுவனங்களின் நிலைமை 
என்ன 

என்பது நிர்வாகச் சபைக்குத் தெரியும் . சீர்ப்படுத்த 
முடியாத அளவிற்கு நிறுவனங்கள் பாழ்பட்டுப் போனபிறகு 
இவ்வாறு கண்காணிப்பு செய்வதில் பயன் ஏதுமில்லை . 


வேலைச் சூழ்நிலைகள் பொறுக்க முடியாத நிலையில் உள்ளன 
என்ற புகார்களைச் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
உற்பத்திக் குழுவும் உறுதிப்படுத்தியுள்ளது . இதன் பொருள் : 
தொழிற்சாலை சட்டத்தைச் செயல்படுத்துவதில் தவறு நிகழ்ந்திருக் 
கிறது அல்லது தொழிலாளர்களுக்கு நியாயமான வேலைச்சூழ்நிலை 
களைக் கிடைக்கச் செய்வதற்குச் சட்டத்தின் விதிகள் போதுமான 
தாக இல்லை என்பதாகும் . எனவே , நிறுவனங்களை , குறிப்பாகப் 
புகார்களுக்கு இடமளித்துள்ள நிறுவனங்களை அடிக்கடி கண் 
காணித்து வருவது நிர்வாகச் சபையின் கடமைகளில் ஒன்றாக 
இருத்தல் வேண்டும் 


புதிய இயந்திரத்தை நிறுவுதல் : பணிபுரிய இயலாததாகவோ 
பயனற்றதாகவோ 

பழைய இயந்திரம் மாறும்போது , 
அதற்குப் பதிலாகப் புதிய இயந்திரம் ஆளப்படுவது அவசியம் . 
ஆனால் , அவ்வாறு செய்யும்போது , பழைய இயந்திரம் உண்மை 
யில் பயனற்றுப் போய்விட்டது என்பதையோ , புதிய இயந் 
திரத்தை வாங்குவது நிதியை விரயம் செய்கின்ற ஒரு செயல் 
அல்ல என்பதையோ நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவேண்டும் 
புதிய இயந்திரம் நிறுவுவதன் அவசியம் குறித்துத் தொழிலாளர் 
சங்கத்துக்கும் நிர்வாகத்துக்குமிடையே ஒரு உடன்பாடு ஏற்பட 
வில்லையென்றால் , தொழில் நுட்பமுறையைச் சர்வே செய்து 
நிர்வாகச் சபையே இவ் விவகாரத்தைத் தீர்த்துவைக்க வேண்டும் . 
நிர்வாகச் சபையின் அனுமதியைப் பெற்றிருந்தால் ஒழியக், குறிப் 
பிட்ட நிதிக்கு அதிகமான மதிப்புடைய இயந்திரங்களை இறக்குமதி 
செய்வதற்கு எந்த ஒரு நிறுவனமும் அனுமக்கப்படக் கூடாது . 


தாமே இயங்கும் இயந்திரங்களும் ( Automatic machinery) : 
உழைப்பைக் குறைக்கும் முறைகளும் ( Labour saving - devices ) , 
தாமே இயங்கும் இயந்திரங்களையும் உழைப்பைக் குறைக்கும் 
முறைகளையும் ஆள்வதுபற்றி நாம் தனியே ஆராய்தல் வேண்டும் . 
அவற்றைப் பயன்படுத்தக் கூடாது என்று அறவே தடைபோடுவது 
முறையன்று. ஆனால் , அவற்றை ஆள்வதைச் சற்றுக் கண்டிப்போடு 
கட்டுப்பாடு செய்வது இன்றியமையாததாகும் . தற்போதைய 
இயந்திரங்கள் முற்றிலும் பயனற்றுப் போயிருந்தால் , தாமே 
இயங்கும் இயந்திரங்களை நிறுவவேண்டியது அவசியமேயாகும் . 


தொழில் சீரமைப்பு 


231 


ஏனெனில் , அவ்வாறு செய்யவில்லையென்றால் திறமையற்ற உற்பத்தி 
முறைகளைத் தொழில் நம்பியிருக்க வேண்டியிருக்கும் . என்றாலும் , 
தாமே இயங்கும் இயந்திரங்களைப் பெரும் அளவில் நிறுவுவது 
என்பது கடும் வேலையின்மை பிரச்சினையை விளைவிப்பதாக இருக்கக் 
கூடும் . அதுபோன்று , இவற்றைப் படிப்படியாகக் கொண்டுவரு 
வதோ தள்ளிப்போடுவதோ நல்லது . எனவே , இதுபற்றி 
நிர்வாகச் சபை நன்கு விசாரித்தறிந்து வேலையின்மை உருவாகாது 
என்று அது கருதினாலொழியத் தாமே இயங்கும் இயந்திரங்களை 
நிறுவுவது அனுமதிக்கப்படக் கூடாது . 

தொழிலாளர்களால் செய்யப்பட்டு வந்த வேலைகளை இயந் 
திரங்களை வைத்துச் செய்வது என்பது வேலைவாய்ப்புகளை நிச்சயம் 
கெடுத்துவிடும் . இம் முறையினால் முக்கியமான ஒரு துறையில் 
உற்பத்தி நன்கு அதிகரிக்கும் என்றால் தான் இதனால் பயனுண்டு . 


ஆட்குறைப்பைத் தவிர்த்தல் : வேலைப்பளுவை அதிகப்படுத்து 
வதாகவோ , நவீன இயந்திரங்களை நிறுவுவதாகவோ உள்ள 
தொழில் சீரமைப்புத் திட்டங்கள் அனைத்தும் , தொழிலாளர்களின் 
எண்ணிக்கையைக் குறைப்பதன் மூலம் ஆட்குறைப்பை உருவாக்கு 
வதாக இருக்கின்றன . இவ்வாட்குறைப்புச் சாதாரணமானதாக 
வும் , சிறியதாகவும் , புறக்கணிக்கப்படக்கூடியதாகவு மிருக்கும் 
என்று சொல்லப்படுகிறது . இது ஒரு தற்காலிக வேலையின்மை 
என்றும் , வேலையிழந்த தொழிலாளர்களுக்குக் குறுகிய காலத்தில் 
திரும்பவும் வேலை தரப்படும் என்றும் , வேலையளிப்போர்களும் 
அவர்களது சங்கங்களும் தொழிலாளர்களை அமைதிப் படுத்துவதற் 
காகக் கூறி வருகின்றன . இதை வைத்துத் தொழிலாளர்கள் 
திருப்தி அடைந்துவிடுவதாக இல்லை . வேலையிழக்கக் கூடிய தொழி 
லாளர்களுக்கு வேலை தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டால் ஒழிய, 
எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப் 
படக்கூடாது . 

குடிசைத் தொழில்கள் ( Cottage industries ) : இந்தியாவின் 
கண்கொண்டும் , உலகத்தின் கண்கொண்டும் பார்க்கும்போது 
தொழில் சீரமைப்பின் தன்மை என்ன ? என்பது பற்றியும் , 
தொழில் சீரமைப்பு முறைகளை இந்தியத் தொழிலுக்குப் பயன் 
படுத்துவது பற்றியும் முன்பே விளக்கியுள்ளோம் . 


ஏற்கெனவே கூறியிருப்பதைப் போன்று , வளர்ச்சி குறைந்த 
நாடுகளில் தொழில் சீரமைப்பைச் செயல்படுத்துவதற்குள்ள ஒரு 
மாபெரும் தடை வேலையின்மையும் , வேலை வாய்ப்புக் குறைவும் 


* 232 இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 
பேரளவில் காணப்படுவதாகும் . இந் நாடுகளில் வேலை வாய்ப்புக் 
களை உருவாக்குவதற்குக் குடிசைத் தொழில்களும் சிற்றளவுத் 
தொழில்களும் ( Small -scale Industries ) பெரிதும் பயன்படும் . 
ஆலைத் தொழிலைவிடக் கைத்தறித் தொழில் ( Handloom Industry ) 
இருபது மடங்கு வேலை வாய்ப்புகளைக் கொண்டிருக்கிறது என்று 
நெசவுத் தொழில் விசாரணைக் கமிட்டி ( 1954 ) தெரிவித்தது . 
எனவே , பேரளவுத் தொழில்களைப் பெருக்கி வருவதோடு 
"சிற்றளவுத் தொழில்களும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ; சில 
பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற பொறுப்புக் குடிசைத் தொழில் 
களுக்கும் , சிற்றளவுத் தொழில்களுக்கும் மட்டுமே தரப்பட 
வேண்டும் . ஆனால் , தொழிலாளர்களைப் பயன்படுத்தினாலும் சரி 
அல்லது இயந்திரங்களைப் பயன்படுத்தினாலும் சரி , உற்பத்தி 
போதிய அளவில் செய்யப்பட வேண்டியது முக்கியம் . போதிய 
வேலைப்பளுவை ஏற்றுக்கொள்ளவோ , குறித்த நேரத்திற்குள் 
வேலையைச் செய்து முடிக்கவோ தொழிலாளர்கள் மறுக்கமுடி 
யாததைப்போன்று , இயந்திரத்தைச் சீர்ப்படுத்தவோ , பயனற்ற 
இயந்திரத்திற்குப் பதிலாக நவீன இயந்திரத்தை உபயோகப் 
படுத்தவோ யாரும் மறுக்க முடியாது . தொழிலாளர்கள் அல்லது 
இயந்திரங்களின் செயல் திறமை அதிகரித்தால் தான் முன் 
னேற்றம் அடைவதென்பது முடியும் . 

ஜப்பான் , ஜெர்மனி ஆகிய நாடுகளில் குடிசைத் தொழில்கள் 
மின்சாரத்தையும் நவீன முறைகளையும் பயன்படுத்தி வருகின்றன 
என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் . நாட்டுப் புறத்தி 
லுள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலையளித்து வருகின்ற 
இவை , பேரளவுத் தொழில்களுக்குத் தேவைப்படும் பண்டங்களை 
யும் உற்பத்தி செய்து வருகின்றன . இந்தியா இம் முறைகளைப் 
பின்பற்றிக் குடிசைத்தொழில்களை வளர்ப்பதற்கு முயலவேண்டும் . 
இத் தொழில்களின் பண்டங்களை விற்பனை செய்வதற்கு . மா 

மாநிலங் 
கள் , மாவட்டங்கள் , வட்டங்கள் முதலியவற்றிலுள்ள முக்கிய 
நகரங்களில் பொருட் காட்சிகளையும் விற்பனை நிலையங்களையும் 
அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் . 

அரசாங்கத்தின் கொள்கை : இந்தியா போன்ற மக்கள் 
தொகை மிகுந்த , வளர்ச்சி குறைந்த நாடுகளில் தொழில் 
சீரமைப்பு விஷயத்தில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட 
வேண்டும் என்பது பற்றித் தற்போது யாராலும் திட்டவட்ட 
மாகக் கூற முடியாது . 


1953 ஆம் ஆண்டு ஆஜ்மீர் நகரில் கூடிய அகில இந்திய காங் 
கிரஸ் கமிட்டியானது, உயர்ந்த பட்ச உற்பத்தி , வேலை நிறைவு , 


தொழில் சீரமைப்பு 


233 


( full employment ) சமூக்ப் , பொருளாதார நீதி முதலியவைகளுக் 
காகப் பாடுபடுவதென்று முடிவெடுத்தது ; இன்றியமையாததாக 
இருக்கின்ற பயனுள்ள நுட்பவினை முறைகள் மூலமாக ஏற்படக் 
கூடிய மாறுதல்கள் வேலையின்மையைப் பெரிதும் அதிகப் படுத்துவ 
தாக இருக்கக் கூடாதென்று அது வலியுறுத்தியது . 


நவீன தொழிலாளர் சங்க இயக்கத்தை இந்தியாவில் தோற்று 
வித்த இந்திய பிதா மகாத்மா காந்தியவர்கள் , நாட்டை முன் 
னேற்றுவதில் குறியாக இருந்த தனது பல்வேறு அலுவல்களுக் 
கிடையே வேலையளிப்போர் தொழிலாளரிடையே இலட்சிய உறவு 
ஏற்பட வேண்டுமென்று பாடுபட்ட அவர் , இருபதாண்டுகளுக்கு 
முன்னால் அகமதாபாத் நெசவுத் தொழிலிலுள்ள நூல் நூற்புத் 
துறையில் சீரமைப்புச் செய்வதற்கான திட்டமொன்றைத் தயாரித் 
தளித்தார் . தொழில் சீரமைப்பைச் செயல்படுத்தும் போது மூன்று 
அடிப்படையான கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டுமென 
அவர் கூறினார் . அவையாவன : 


1 . தொழில் சீரமைப்பு , வேலையின்மையை உருவாக்குவதாக 

இருக்கக் கூடாது . 
2 . தொழிலாளியின் உடல் நிலையைப் 

பாதிக்கின்ற அளவு 
வேலைப்பளு அதிகரிக்கக் கூடாது . 
3. தொழில் சீரமைப்பினால் விளைகின்ற இலாபங்கள் வேலை 

யளிப்போர் , வேலையாளிடையே சமமாகப் பங்கிடப்பட 
வேண்டும் . 


காலத்தால் அழியாத தத்துவங்கள் இவை ; பின்பற்றப்பட் 
டால் இன்றுகூட இவை தொழிலாளர்களின் நலன்களைப் போதிய 
அளவில் பாதுகாக்கும் . 


5. நிர்வாகத்துடன் தொழிலாளர் 

நெருக்கம் 
( Association of workers with Management ) 


( 1 ) தொழிலாளி நிர்வாகிக் கூட்டுறவு 


கூட்டுறவின் அவசியம் : எந்த ஒரு தொழில் நிறுவனத்திலும் 
தொழிலாளிக்கும் நிர்வாகிக்குமிடையே நல்ல கூட்டுறவு நிலவ 
வேண்டியது முக்கியம் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டிய 
அவசியமில்லை . திட்டமிட்ட 

பொருளாதாரத்தை ( planned 
economy ) அடிப்படையாகக் கொண்டுள்ள இந்தியாவிற்கு இக் 
கூட்டுறவு மிகமிக இன்றியமையாததாகும் . ஏனெனில் , தொழிற் 
பூசலானது நாட்டு முன்னேற்றத்தின் வளர்ச்சியைக் கெடுத்துவிடு 
வதாக இருக்கிறது . எனவே , ஒரே நோக்கத்தையும் குறிக்கோளை 
யும் கொண்டிருக்கின்றது போல் தொழிலாளர்களையும் நிர்வாகி 
களையும் ஒன்றுபடுத்திச் செயல்பட வைப்பதற்குரிய ஒரு முறையை 
அணுகுவது அவசியமாகிறது . 


கூட்டுறவின் குறிக்கோள்கள் : தொழிலாளர்களின் தேவைகள் 
என்ன என்பதும் , அவர்களிடமிருந்து நிர்வாகிகள் எவற்றை 
எதிர்ப்பார்க்கின்றனர் என்பதும் உணரப் பெற்றால் தான் , தொழி 
லாளி நிர்வாகிக் கூட்டுறவின் அடித்தளம் வலிவுள்ளதாக அமையும் . 
நிர்வாகிகளின் விருப்பம் -- ஒளிவுமறைவின்றிச் சொல்லவேண்டும் 
என்றால் - குறைந்தபட்சக் கூலியைத்தந்து உயர்ந்தபட்ச உற்பத்தி 
யைப் பெறவேண்டும் என்பதாகும் . என்றாலும் , 

உற்பத்தி 
உயர்ந்த பட்சமாக இருக்க வேண்டும் என்றால் , தொழில் துறையில் 
அமைதி நிலவவேண்டியது அவசியம் என்பதையும் , ஆகவே , ஒரு 
தொழிலாளியின் 

குணாதியசயங்களும் , பழக்க வழக்கங்களும் 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


வாழும் முறையும் உற்று கவனிக்கப்பட வேண்டியவை என்பதை 
யும் அவர்கள் ஒப்புக் கொள்கின்றனர் . தொழிலாளிக்கும் 
நிர்வாகிக்குமிடையே கூட்டுறவை நிலவச் செய்ய எடுக்கப்படு 
கின்ற நடவடிக்கைகளினால் இரு நோக்கங்கள் நிறைவேறும் . 
முதலாவதாக , உற்பத்தி பெருகும் . இது பொருளாதாரத்தோடு 
தொடர்புடையது . இரண்டாவதாக , மனித அம்சத்தின் (human 
aspect ) முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்படும் . இது ஒழுக்கத்தோடும் 
சமூகத்தோடும் தொடர்புடையது . மனி 5 அம்சம் அங்கீகரிக்கப் 
படுவதனால் நிறுவனத்தின் வளர்ச்சியில் பெரும்பங்கு எடுப்பதற்குத் . 
தொழிலாளர்கள் தூண்டப்பெறுவர் . 


இவ்விரு நோக்கங்களும் ஒன்றோடொன்று நெருங்கிய 
தொடர்புடையனவாகும் . மனித அம்சத்தைப் பேணாது உற்பத் 
தியை நீண்டகாலத்திற்கு உச்சமட்டத்தில் இருக்கச் செய்வது 
இயலாது . இந் நோக்கங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து . 
நிற்கின்றன . இவை மீது ஏன் சமமான அளவில் கவனம் செலுத்த 
வேண்டும் என்பதற்குப் போதிய காரணங்கள் உண்டு . நல அரசு 
welfare state ) என்பது , தொழிலாளியை உற்பத்தி இயந்திரத்தின் 
ஒரு சிறு பகுதியாகக் கருதாது , மதிப்பும் தனித்தன்மையும் 
வாய்ந்த ஒரு மனிதப் பிறவியாகக் கொள்ளவேண்டும் . பொரு 
ளாதார அமைப்பு முதலாளித்துவ முறையாக இருந்தாலும் சரி 
அல்லது சோஷலிச முறையாக இருந்தாலும் , அதன் நோக்கம் 
உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதேயாகும் . முத . 
லாளித்துவ முறையில் உள்ள ஒரு நிறுவனம் இலாபத்தைப் 
பெருக்குவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது . சோஷலிச 
முறையிலுள்ள நிறுவனம் செலவுகளைக் குறைப்பதில் குறியாக 
இருக்கிறது . சமூக நலத்தை முன்னிட்டு , தொழிலாளர்களைச் 
சுரண்டாத வகையில் அது பணிபுரிந்து வரவேண்டும் . இவ்வாறாக 
முதலாளித்துவ முறையில் உற்பத்தியையும் இலாபத்தையும் . 
அதிகப்படுத்தும் கருவியாக மனித சாதனமிருக்கிறது ; சோஷலிச 
முறையிலோ , உற்பத்தி முறையின் திறமையை வளர்ப்பதற்கும் , 
நாட்டுக் குடிமகன் என்ற அந்தஸ்தைத் தொழிலாளிக்குக் 
கிடைக்கச் செய்வதற்கும் அது இன்றியமையாததாக இருக்கிறது . 


மனித நடத்தைக்குத் தூண்டுகோல்களாக உள்ள சக்திகள் : தொழி 
லாளர்களின் ஒத்துழைப்பைப் பெறவேண்டும் என்றால் , மனித. 
சாதனத்திற்கு நாம் முழுமையான அங்கீகாரத்தைத் தந்தாக 
வேண்டும் . மனித நடத்தைக்குத் தூண்டுகோல்களாக வுள்ள 
சக்திகள் பின்வருவனவாகும் . 


236 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


1. பீடு பெறவேண்டும் என்ற மனிதனின் உணர்வு , தனது 

அடிப்படை உரிமைகளை மற்றவர்கள் மதிக்கவேண்டும் 
என்ற அவனது ஆவல் . 


2. மற்றவர்கள் தன்னை உயர்வாக எண்ணவேண்டும் என்ற 

ஆசை . 
3. வாழவேண்டும் என்ற இயல்பான அடிப்படைத்துடிப்பு . 

உணவு , உடை , குடியிருப்பு முதலியவைகளும் , நவீன 
வாழ்க்கைக்குத் தேவையான வேறு இன்றியமையாத 
பண்டங்களும் அவனுக்குக் கிடைத்தாக வேண்டும் . 

பாதுகாப்பு இருக்கவேண்டும் என்ற விருப்பம் . 
5. சமூக உணர்வுகள் ( Social Instincts ) 


கூட்டுறவிற்குத் தேவைப்படுவன ; இந்தத் தூண்டுக்கோல்களை 
நிர்வாகத்தினர் நன்குணர்ந்து , அவைகளுக்கேற்றவாறு தங்களது 
கொள்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் . தொழிலாளி 
நிர்வாகி கூட்டுறவின் வெற்றி அடியிற்கண்ட காரணிகளைப் (factors) 
பொருத்திருக்கிறது . 


1 . 


இரு தரப்பினரும் ஒத்து வாழ விழைய வேண்டும் . 
2. நன்னம்பிக்கை ஒளிவிட வேண்டும் . இரு தரப்பினருக் 

கிடையே வெறுப்புணர்ச்சி என்பது சிறிதளவும் இருக்கக் 
கூடாது . 


3. தொழிலாளர் சங்கத்தின் உயிருக்கு உலை வைப்பதற்குத் 

தொழிலாளர்களின் கூட்டுறவை நிர்வாகத்தினர் பயன் 
படுத்தக் கூடாது . கூட்டுறவை ஏற்படுத்துவதற்காகத் 
தோற்றுவிக்கப்படும் எந்த ஒரு சாதனமும் கூட்டு பேரத் 
தினால் ( collective bargaining ) தீர்த்து வைக்கப்படக்கூடிய 
விவகாரங்களைத் தீர்த்து வைக்க ஆசைப்படக் கூடாது . 


4. இக் கூட்டுறவு ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும் 

நியாயக் கூலிகளோ (fair wages ) பாங்கான வேலைச் சூழ் 
நிலைகளோ , வாழ்க்கையோ தேவையில்லை என்று கருத்து 
நிலவக் கூடாது . 


5. உயர் ஆக்கத்திறனால் ( higher productivity ) விளைகின்ற 
இலாபங்களை 

நிர்வாகத்தினர் தொழிலாளர்களோடு 
பகிர்ந்துகொள்ள வேண்டும் . 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


237 . 


6. நிறுவனத்தின் அலுவல்களில் புத்திசாலித்தனமாகப்பங்கு 

பெறுவது எங்ஙனம் என்பதை நிர்வாகத்தினர் தொழி 

லாளர் களுக்குக் கற்பிக்க வேண்டும் . 
7 . பணியாளர் தொகுதி ( persenilel ) பற்றிய தங்களது 

கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளச் செய்கின்ற வகையில் , 
நிர்வாகத்தினர் தொழிலாளர்களை எல்லா விஷயங்களி 

லும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் . 
8 . தொழிலாளர்களின் பயிற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் 

தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அவர்கள் 
கொடுத்து தவ வேண்டும் . 


அணுகு முறை (approach) யில் மாறுதல் தேவை : 

தொழில் 
கூட்டுறவைப் பற்றிய கருத்து ஏனைய கருத்துகளைப்போல் , சமூக 
முறை மாறும்போது தானும் மாற வேண்டும் . சுதந்திரத்திற்குப் 
பிறகு இந்தியாவின் குறிக்கோள் நல அரசை ஏற்படுத்துவதாகும் . 
நல அரசுக்கு மற்றொரு பெயர் கூட்டுறவுப் பொது நல அமைப்பு 
( Co - operative Commonwealth ) என்பதாகும் . முந்தைய ஆட்சி 
முடிந்த பிறகும் நாட்டில் தொடர்ந்து இருந்து வந்த முதலா 
ளித்துவப் பொருளாதாரத்தினால் ( capitalish economy ) நாடு 
முன்னேற முடியாமல் தவித்தது . தொழிலாளர்கள் சுரண்டப்படு 
கின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழாத வண்ணம் நடந்து கொள் 
வதற்கு இம் முறை அண்மைக் காலம் வரை முயலவில்லை. தொழி 
லாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமிடையே கூட்டுறவு ஏற்படுத்தக் 
கூடிய கருவிகளான தொழில் மனைக் கமிட்டிகளும் (work com 
mittees ) கூட்டுக் கமிட்டிகளும் ( joint committees) அண்மையில் 
தான் தோற்றுவிக்கப்பட்டன; அவை வெற்றிகரமாக இயங்குமா 
என்பதும் சற்று சந்தேகமே சோஷலிச ஆட்சியையும் 
(socialist state) , வகுப்புபேதமற்ற சமுதாயத்தையும் உருவாக்கும் 
சோஷலிசபாணி பெர்ருளாதாரம் (socialist pattern of economy ) 
ஏற்பட வேண்டும் என்றால் , தொழில் கூட்டுறவைப் பற்றிய 
கருத்துப் புதிதாகப் பரிசீலிக்கப்பட வேண்டும் . இக் கூட்டுறவை 
நாம் வலுப்படுத்திப் பயனுள்ளதாக இருக்கச் செய்ய வேண்டும் . 


சோஷலிச பாணி சமூகம் ( Socialist pattern of society ) : மற்ற 
நாடுகளில் காணப்பட்டதைப் பார்த்துக் கண்ணை மூடிக்கொண்டு 
ஏற்படுத்திய ஒரு நெகழ்ச்சியற்ற சோஷியலிசமாக இந்திய 
சோஷலிசம் இருக்கக்கூடாது . நடைமுறை அனுபவங்களை அது 
அடிப்படையாகக் கொண்டிருப்பதோடு , நாட்டின் தனிப்பட்ட 
சூழ்நிலைக்கேற்ப அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கவும் வேண்டும் . 


238 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தொழிலைப் பொறுத்தவரை , எவ்வகை சோஷலிசத்திற்கும் உள்ள 
ஓர் அடிப்படையான தேவை தொழிலின் முக்கிய பகுதிகளனைத்தும் 
அரசாங்கத்திற்குச் சொந்தமாக இருப்பதோடன்றி அரசாங்கத் 
தாலேயே நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதும் , தனியார் துறை 
யில் இன்னமும் விட்டுவைக்கப்பட்டுள்ள பகுதிகள் அரசாங்கத்தால் 
நன்கு 

கண்காணிக்கப்பட்டு வரவேண்டும் என்பதுவுமாகும் . 
மேலும் , தொழில் நாட்டுரிமை யாக்கப்பட்டிருந்தாலும் சரி , 
அல்லது தனியார் துறைக்கு விடப்பட்டிருந்தாலும் சரி , செல்வமும் 
இலாபமும் நியாயமாகப் பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றதா 
என்பதைப் பார்த்துக்கொள்வது அரசாங்கத்தின் கடமையாகும் . 
தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் கண்கொண்டும் , நாட்டின் கண் 
கொண்டும் பார்க்கும்போது இப்பகிர்வு நியாயமானதாக இருக்க 
வேண்டும் . 


இக் கருத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் ( Indian National 
* Congress ) இவ்வாறு விளக்குகிறது . உற்பத்திச் சாதனங்கள் சமூகத் 
திற்குச் சொந்தமாக அல்லது சமூகத்தின் நிர்வாகத்தில் உள்ளன 
வாகவும் , உற்பத்தித் துரிதமாகப் பெருகுவதாகவும் , நாட்டு வரு 
மானம் நியாயமாகப் பகிர்வு செய்யப்படுவதாகவுமுள்ள 
சோஷலிசபாணி சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத் 
துடன் திட்டமிட வேண்டும் . 


இக் கருத்து ஏனைய இடங்களில் உள்ள முன்னேற்றக் கருத்தை 
ஒட்டியுள்ளது . சமூக உரிமையும் (Social ownership ) கட்டுப் 
பாடும் நமது குறிக்கோள்களாக இருத்தல் கூடாது . தனிப்பட்ட 
நபர் அல்லது பிரிவினரின் பேராசை அல்லது பொருளீட்டும் 
ஆர்வத்தைவிட்டு , பொது நலனுக்கு உடந்தையாக உள்ள உற்பத்தி 
முறை இருக்கின்ற சமூக முறையை வளர்ப்பதற்குரிய கருவிகளாக 
அவை இருத்தல் வேண்டும் . 


தொழிலாளர்களின் பொறுப்பு அதிகரிக்கிறது : சோஷலிச பாணி 
சமூகமானது அரசின் ஆக்கச் சக்திகளின் ( creative forces ) மீது ஒரு 
பெரும் பளுவைச் சுமத்துகிறது . தொழில்துறையைப் பொருத்த 
வரை , இச் சுமை 

பெரும்பாலும் தொழிலாளர் மீதே விழுந் 
தாக வேண்டும் . முதலாளித்துவ முறையின் கீழ் , நியாயமான 
வேலைச் சூழ்நிலைகளுக்காகவும் , உரிமைகளுக்காகவும் தொழிலாளர் 
கள் நிர்வாகத்தினரோடு பேரம் பேசுவதில் தங்களது முக்கால் 
வாசி நேரங்களைச் செலவிட வேண்டியுள்ளது . அங்கே , உற்பத்தி 
யைப் பெருக்கும் வழிகளை ஆராய்கின்ற பொறுப்பு நிர்வாகி 
களுக்குத் தரப்பட்டுள்ளது . சோஷலிச முறையில் இலாப ஊக்கி 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


239 


{ profit motive) மறைந்து , அதற்குப் பதிலாக நாட்டுப்பற்றுணர்வு 
நிர்வாகிகளிடம் தோன்றவில்லையெனில் , உற்பத்தித்துறையில் வழி 
காட்டிச் செல்கின்ற பொறுப்பைத் தொழிலாளர்களே ஏற்றுக் 
கொள்ளவேண்டும் . பின்னால் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போன்று 
பொதுவுடைமைத் திட்டத்தின்கீழ் தொழிலாளர்களின் பொறுப்பு 
எல்லை கடந்து விரிந்து நிற்கின்றது ; அங்கே தொழிலாளி , 
குறிப்பாக ஸ்டாக்கனோவ்வாதி (Stakbanovite ), உற்பத்தியை மிக 
துரிதமாகப் பெருக்குமாறு நெறியாளரைப் (Director ) பெரிதும் 
தூண்டிக் கொண்டிருக்கிறான் . 


சோஷலிச அரசு எவ்வழியிலாவது உற்பத்தியைப் பெருக்கி 
யாக வேண்டும் . தொழிலாளிக்காக நாடும் , நாட்டிற்காகத் தொழி 
லாளியும் பாடுபட்டு வரவேண்டும் . நாட்டின் குடிமகன் என்ற 
வகையில் , உடல் நலத்தைக் கெடுத்துக் கொள்ளாத வகையில் 
தன்னால் எந்த அளவிற்கு உழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு 
ஒரு தொழிலாளி உழைத்து வர வேண்டும் . எனவே , சமூக அமைப் 
பில் தோன்றிய மாறுதல் தொழிலாளரின் மீது பளுவைச் சுமத்திய 
தோடல்லாது , உற்பத்தியைத் துரிதமாகப் பெருக்க வேண்டும் 
என்ற பொறுப்பையும் அவனுக்களித்துள்ளது . 


( 2 ) பல்வேறு நாடுகளில் காணும் நிலைமை 


ஐக்கிய ஆங்கில அரசு ( United Kingdom ) : கலந்து பேசுவதற் 
கும் , ஆலோசனை செய்வதற்கும் வாய்ப்பளிக்கக் கூடிய பல்வேறு 
ஸ்தாபனங்களை ஐக்கிய ஆங்கில அரசில் அமைப்பதற்குச் சில 
வேளைகளில் அரசாங்கத்தின் தூண்டுகோலும் , பல வேளைகளில் 
இரு தரப்பினரின் தன்னிச்சை உடன்படிக்கைகளும் ( voluntary 
agreements) சாதகமாக இருந்து வந்துள்ளன . பேச்சு வார்த்தை 
நடத்த ஏற்பாடு செய்யும் ஸ்தாபனம் , பொதுவாக நிர்வாகி 
களுக்கும் தொழிலாளிகளுக்குமிடையே உள்ள பூசல்களையும் 
கருத்து வேறுபாடுகளையும் களைவதில் ஈடுபட்டுள்ளது . கூட்டு 
ஆலோசனைக்கு வழி செய்யும் ஸ்தாபனமானது , நிர்வாகத்தின் 
பரந்த அம்சங்களின் மீது தனது கவனத்தைச் செலுத்துகிறது . 
ஒவ்வொரு தொழிலுக்கும் தேசீய கூட்டு மன்றங்களும் ( national 
joint councils) , மாவட்ட மன்றங்களும் , கூட்டுக் கமிட்டிகளும் , 
ஏற்படுத்தப்பட வேண்டுமென முதல் உலகப்போரின் இறுதியில் 
விட்லே கமிட்டி ( Whitely Committee) சிபார்சு செய்தது . தனிப் 
பட்ட நிறுவனங்களின் நிர்வாகிகள் , தொழிலாளர்கள் ஆகியோரின் 
எண்ணங்களைக் கூட்டுத் தொழில்மனைக் கமிட்டிகள் ( joint works 
committee ) பிரதிபலிக்கும் . இந்த ஸ்தாபனங்களை ஏற்படுத்து 


240 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வதன் நோக்கம் , தொழிலாளர்களின் ஆர்வத்தை வளர்த்து 
அவர்களின் 

பொறுப்பினை அதிகப்படுத்துவதோடு , பூசலையும் 
தவறான எண்ணங்களையும் அகற்றுகின்ற வகையில் கூட்டு உடன் 
படிக்கையில் கூறப்பட்டுள்ள ஒழுங்கு முறைகளைச் செயற் 
படுத்துதல் . 


பனம் 


எதிர்ப்பார்த்ததைப் போன்று இக் கூட்டு ஆலோசனை ஸ்தா 

திருப்திகரமாக இயங்கவில்லை . இதற்குக் காரணங்கள் 
இரண்டு . முதலாவதாக , வேலையளிப்போர்கள் தங்களது நிர்வாக 
உரிமைகளை ( managerial rights) விட்டுக் கொடுப்பதற்கு மிகவும் 
தயங்கினர் . இரண்டாவதாக , தொழிலாளர் சங்கத்தின் பொதுக் 
கொள்கைக் கேற்றவாறு கூட்டுக்கமிட்டிகள் நடந்து கொள்ள 
வில்லை . 

உற்பத்திக் கூட்டுக் கமிட்டிகள் (joint production 
committees ) , இரண்டாவது உலகப்போரின்போது நன்கு பயன் 
பட்டன ; ஆனால் , இவை போருக்குப்பிறகு நலிவுற்றன . எனினும் , 
1947 க்குப்பிறகு , அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் தன்னிச்சை 
அடிப்படையில் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு ஆலோசனை ஸ்தா 
பனத்தை நிறுவுவதற்கு 

முயற்சி 

எடுக்கப்பட்டு வருகிறது ; 
இதற்கு ஆதரவும் பெருகி வருகிறது . 


தொழிலாளி நிர்வாகிக் கூட்டுறவைப் பொறுத்தவரை இங்கி 
லாந்தில் பல பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன . இலாபத்தில் 
பங்கு பெறும் ( profit -sharing ) திட்டங்களையும் , சக - கூட்டு 
வியாபாரத் (co - partnership ) திட்டங்களையும் நடைமுறைக்குக் 
கொண்டு வருவதற்குப் பல தனிப்பட்ட நிறுவனங்கள் முயன் 
றுள்ளன . 


இலாபத்தில் பங்கு பெறும் திட்டம் பற்றி எல்லோருக்கும் 
நன்கு தெரிந்திருக்கக்கூடும் . இத் திட்டம் அமலில் உள்ள 
நிறுவனத்தில் , கூலிகளையேயன்றி இலாபத்திலிருந்தும் ஒரு குறிப் 
பிட்ட . தொகையைத் தொழிலாளர்களுக்கு வழங்க வேலை 
யளிப்போன் ஒப்புக்கொள்கிறான் . இவ்வாறு இலாபத்தில் ஒரு . 
பங்கைத் தொழிலாளி பெறுகிறான் என்றாலும் , நிறுவனத்தின் நிர் 
வாகத்தில் அவனுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது ; வழக்க. 
மாக இருந்துவரும் உரிமைகளைத் தவிர , வேறு புதிய உரிமைகள் 
அவனுக்குக் கிடையாது எனலாம் . 


நிர்வாகத்துறையில் தொழிலாளர்களுக்குக் கூடுதலான 
சலுகைகளைக் கிடைக்கச் செய்வதற்குச் சக - கூட்டு வியாபாரம் . 
முயல்கிறது . அதன் அம்சங்கள் பின்வருவனவாகும் . 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 

241 
1. வழக்கமாகக் கொடுக்கப்பட்டுவரும் கூலியைத்தவிர , 

தொழிலின் இலாபத்தில் அல்லது உற்பத்தியின் சிக்கன 

மீதியில் தொழிலாளிக்கு ஒரு பங்கு தரப்படுகிறது . 
2. இலாபத்தில் தனக்குள்ள பங்கு அல்லது அதில் ஒரு 

பகுதியைத் தொழிலாளி தொழிற்சாலையின் முதலோடு 
சேர்த்து வருகிறான் . இதன் மூலம் , ஒரு பங்கு தாரரின் 
(shareholder ) சலுகைகளையும் , பொறுப்புகளையும் அவன் 

பெறுகிறான் . 
3. தொழிலின் உள் நிர்வாகத்தில் ( internal management ) 

அதிகாரமுடைய சக - கூட்டு வியாபாரத் தொழிலாளர் 
கமிட்டிகள் ( Cc - partnership Committee of Workers ) 
நிறுவப்படுவதன் மூலம் , உள் நிர்வாகத்தில் தொழி 
லாளிக்குச் சில அதிகாரங்கள் கிடைக்கின்றன . 


இவ்வாறாக , இலாபத்தில் பங்கு பெறும் திட்டத்தின்கீழ் 
தொழிலாளிக்கு இலாபத்தில் மட்டுமே பங்கு கிடைப்பதாக இருக் 
கிறது . ஆனால் , சகக் கூட்டு வியாபாரத்தின் ( co - partnership ) கீழ் 
அவனுக்கு ஒரு பங்கு தாரனின் சலுகைகளும் , பொறுப்புகளும் 
கிடைப்பதாக உள்ளன . இதுவேயன்றி , உள் நிர்வாகத்திலும் 
அவன் குரல் எடுபடுவதாக இருக்கிறது . 

நிர்வாகத்தோடு தொழிலாளர்களை நேரடியாகத் தொடர்பு 
படுத்துவதற்கு மற்றொரு திட்டமும் முயல்கிறது . சில வேளை 
களில் இயக்குநர் சபையில் ( board of directors ) தொழிலாளர்கள் 
சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் . ஆனால் , இத்தகைய திட்டங் 
கள் முன்பும் சரி , தற்போதும் சரி , அரிதாகவே இருந்து வந் 
துள்ளன . 


நாட்டுரிமையாக்கப்பட்ட ( nationalised ) தொழில்களின் நிர் 
வாகத்தில் தொழிலாளர் சங்கங்களோ ( Trade Unions ) அல்லது 
வேலையளிப்போர் சங்கங்களோ (employers association ) , நேரடி 
யாக ஈடுபட வேண்டும் என்ற கொள்கையைத் தொடக்கத்தில் 
இங்கிலாந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை . எனவே , இத் 
தொழில்களின் நிர்வாகச் சபைகளுக்கு வேறு நபர்கள் உறுப்பினர் 
களாக எடுத்துக் கொள்ளப்பட்டனர் . தற்போது அமைக்கப்படு 
கின்ற சபைகளுக்கு மாஜி வேலையளிப்போர்களும் , தொழிலாளர் 
சங்கங்களின் முன்னாள் அலுவலாளர் களும் எடுத்துக் கொள்ளப்படு 
கின்றனர் . என்றாலும் , தகுதியை வைத்தே இவர்கள் எடுத்துக் 
கொள்ளப்படுகின்றனர் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . சபைகளின் உறுப்பினர்களாகத் தேர்ந் 

16 


242 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தெடுக்கப்பட்டபின் , இவர்கள் தங்களது தொழில் தொடர்பு 
களையோ தொழிலாளர் சங்க உறவுகளையோ துண்டித்துக் கொள்ள 
வேண்டும் என்று கூறப்படுகிறது . 

தொழில்களை நாட்டுரிமையாக்க வழிவகுத்த சட்டங்கள் , 
தொழிலாளர் சங்கங்களோடு வேலை நிலவரங்கள் பற்றிப் பேச்சு 
வார்த்தைகள் நடத்தும் வாய்ப்புகளையும் நல்கியுள்ளன . பேச்சு 
வார்த்தைகள் நடத்துவதற்குச் சாதகமாக இருக்கும் பொருட்டுத் 
தொழில் கூட்டு மன்றங்கள் (joint industrial councils) ஏற்படுத்தப் 
பட்டுள்ளன . 


கனடா : 


பல 


வேலையளிப்போர் , வேலையாள் கூட்டுறவைப் 
பொறுத்தவரை கனடா இங்கிலாந்தின் அடிச்சுவடுகளையே பின் 
பற்றி வருகிறது . பிரிட்டிஷ் தொழிலில் காணப்படும் உற்பத்தி 
கூட்டுக் கமிட்டிகள் , கனடாவிலும் காணப்படுகின்றன . ஆலோ 
சனை வழங்குவதற்கே இக் கமிட்டிகள் இருந்து வருகி 

தகின் 

எறன . 
என்றாலும் , இவைகளின் பணிகள் முக்கியமானவையாக 
இருக்கின்றன. நிறுவனங்கள் தங்களது 

தொழில்மனை 
மன்றங்களில் ( work councils) , தொழில்வளர்ச்சி திட்டங்கள் , 
கம்பெனியின் நிதிநிலைமை , இலாபப் பகிர்வுமுறை போன்ற உயர் 
மட்ட விவகாரங்களை ஆராய்கின்றன . எனவே , முன்பு நிர்வாகக் 
குழுவினருக்கு மட்டுமே கிடைப்பதாக இருந்த நிதிபற்றிய தகவல் 
தற்போது வேலையாட்களுக்கும் கிடைப்பதாக இருக்கிறது . 

அமெரிக்க ஐக்கிய நாடுகள் : உற்பத்தியைப் பெருக்கவேண்டும் 
என்ற பிர தான நோக்குடன் , அமெரிக்காவில் இரண்டாவது உலக 
யுத்தத்தின்போது உற்பத்திக் கூட்டுக் கமிட்டிகள்( joint production 
committees ) நிறுவப்பட்டன ஆனால் , யுத்தத்திற்குப் பிறகு இவை 
களில் 

பல மறைந்துபோயின. தொழில் திட்டத்தில் தொழி 
லாளர்கள் பங்கு பெறுவதை அமெரிக்காவில் நிர்வாகிகளும் , 
தொழிலாளர்களும் விரும்புவதில்லை . நிறுவனங்களின் நிர்வாகத் 
தில் 

ஈடுபடுவதற்குத் தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு தரப்பட 
வேண்டும் என்ற தொழிலாளர் சங்கங்களின் கருத்தினை நிர்வாகிகள் 
ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் . தொழிலை நடத்தி இலாபம் 
பெறுவது தங்களது பொறுப்பென்றும் , பேரம் செய்வதன்மூலம் 
அதில் பங்கு பெற முயல்வது தொழிலாளர்களின் பொறுப் 
பென்றும் அவர்கள் கூறுகின்றனர் . • நிர்வாகத்தில் பங்குபெற 
வேண்டும் என்ற ஆர்வம் தொழிலாளர்களிடமிருப்ப தாகத்தெரிய 
வில்லை . நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துகின்ற பொறுப்பினை 
நிர்வாகிகளிடமிருந்து பிரிப்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையும் 
இல்லை . 


. 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


243 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் காணப்படும் நிலைமை அங்கே 
நிலவி வரும் சமூக அமைப்பைப் பிரதிபலிக்கிறது . அங்கே உள்ள 
நிலைமைக்கு வேலையளிப்போர் , வேலையாள் அமைப்புகளின் சக்தி 
யும் ஒரு காரணமாக இருக்கிறது . அந்நாட்டிலுள்ள நிர்வாகிகள் 
பலம் பொருந்தியவர்கள் ; தங்கள் வரிசையில் தொழிலாளர்கள் 
இடம் பெறுவதைத் தடுக்கக் கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் . 
தொழிலாளர்களும் இவர்களுக்குக் கொஞ்சமும் இளைத்தவர்கள் 
அல்லர் . எனவே , விரும்பியதை நிர்வாகத்தினரிடமிருந்து பெற்று 
விட முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் மேலோங்கி நிற்கின் 
றது . நிர்வாகிகளோடு நெருங்கிய உறவை வைத்துக்கொள்ள 
அவர்கள் விழைவதில்லை . காரணம் ? அவ்வுறவு தங்களது பேர 
சக்தியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறைத்துவிடுமோ 
என்ற அச்சம் . 


வேலையாள் வேலையளிப்போன் கூட்டுறவில் அமெரிக்கர் 
களுக்கு நம்பிக்கை இல்லையென்றாலும் , கூட்டுபேரத்தின் ( collec 
tive bargaining) மூலமாக , அமெரிக்கத் தொழிலாளர்கள் அடியிற் 
கண்ட உரிமைகளை அடைந்திருக்கிறார்கள் . 


1 .. 


கம்பெனிகளின் வரவு செலவு கணக்குகளை அவர்களால் 
பார்வையிட முடியும் . வழக்குக்கு மாறான செலவினங் 
கள், தேய்மானம் (depreciation ), 

கடன் 

தீர்க்கும் 
முறைகள் முதலியவைபற்றி முடிவுகள் எடுக்கப்படும் 

தொழிலாளர்களின் யோசனைகள் ஏற்றுக் 
கொள்ளப்படுகின்றன . 
தொழிலாளர்களைப் பொறுத்தவரை வேற்றுமைகாட்டா 
கொள்கை ( policy of nondiscrimination ) பின்பற்றப்படு 


போது 


கின்றது . 


3. தொழிற்பயிற்சி திட்டங்கள் பற்றித் தொழிலாளர்கள் 

கலந்து ஆலோசிக்கப்படுன்றனர் . 


4. தொழிலாளர் அணியின் அளவு தீர்மானிக்கப்படும் போது 

அவர்களது யோசனை கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப் 
படுகின்றது . 
தொழில் நுண்ணியல் 

மாறுதல்களின் 

(technological 
changes ) விளைவாக வேலையிலிருந்து நீக்கப்பட்ட தொழி 
லாளர்களுக்கு மறுபடியும் வேலை தருவதுபற்றிய விஷயத் 
தில் தொழிலாளர்களின் கருத்து நாடப்படுகின்றது . 


244 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


6 . 


7 . 


குறைகளைக் களைவதில் 

தொழிலாளர் சங்கங்களின் 
குரலுக்கு மதிப்புண்டு . 
வேலைபாகுபாடு , செயல்முறை வீதங்கள் (rates of opera 
tion ) , வேலைவேகம் 

போன்ற 

விஷயங்களில் தொழி 
லாளர்களின் ஆலோசனையை வேலையளிப்போர் கேட்டுக் 
கொள்கின்றனர் . 


ஸ்காண்டி நேவியநாடுகள் ( Scandinavian countries ) : ஸ்காண்டி 
நேவிய நாடுகளில் உள்ள தொழில் மனைக் கமிட்டிகள் ( works 
committees ) ஆலோசனை வழங்கும் குழுக்களாக இருந்து வரு 
கின்றன . புனரமைப்புத் திட்டங்கள் , தொழில் அல்லது வேலை 
நிலவரங்களில் செய்யப்படக்கூடிய முக்கிய மாறுதல்கள் , புதிய 
பண்டங்கள் , புதிய உற்பத்தி முறைகள் , உற்பத்தியைச் செய் 
வதற்குத் தேவையான குறிப்பிட்ட பொருளாதாரச் சூழ்நிலைகள் , 
விற்பனை முறைகள் முதலியவை பற்றிய தகவல்களை வேலையளிப் 
போன் தரவேண்டும் என , அந் நாடுகளில் எதிர்பார்க்கப்படு 
கின்றது . இருப்புநிலைக் குறிப்பு ( balance sheet ) , இலாப நஷ்டக் 
கணக்கு , தணிக்கையாளர் ( auditor ) அறிக்கைகள் முதலியவற்றைப் 
பார்வையிடுவதற்கு , ஸ்வீடனில் , உற்பத்திக் கமிட்டிகள் அனு 
மதிக்கப்படுகின்றன.. பங்குதாரர்களுக்குத் தரப்படும் தகவல்களை 
உற்பத்திக் கமிட்டிகளின் உறுப்பினர்களுக்கும் கிடைக்கச் செய் 
வதற்கு டேனிஷ் , நார்வீஜிய உடன்படிக்கைகள் (Danish and Nor . 
wegian Agreements) வழிசெய்கின்றன . இத்தகைய திட்டங்கள் 
பொதுவாக ஸ்காண்டி நேவிய நாடுகளில் பயனுள்ளவையாகவும் , 
-வெற்றிகரமானவையாகவும் இருந்து வருகின்றன . 

பிரான்ஸ் : 1946 ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் நடை 
முறைக்கு வந்த பிரஞ்சு குடியரசின் புதிய அரசிய லமைப்பானது 
தொழில் நிறுவனங்களின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களைப் 
பங்கு பெறச் செய்வதற்கும் , பொதுப் பணிகளையும் (public 
services ) , சர்வா தினங்களையும் ( monopolies) கூட்டுரிமையாக்கு 
வதற்கும் , பொருளாதார விஷயங்களில் தேசீய சட்டமன்றம் 
( National Assembly) அமைச்சரவை முதலியவைகளுக்கு உதவியாக 
இருக்கும்பொருட்டு ஒரு பொருளாதார மன்றத்தை ( economic 
council) நிறுவுவதற்கும் வழி செய்கிறது . இப் பொருளாதார 
மன்றத்தின் 150 உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் 
தொழில் அல்லது விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளா 

வாவர் . 
நிர்வாகத்துறையில் தொழிலாளர்கள் ஈடுபடுகின்ற பழக்கம் 
பிரான்ஸ் நாட்டில் நன்கு வளர்ந்து வந்திருக்கிறது . நாட்டுரிமை 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


245 ) 


யாக்கப்பட்ட தொழில்களில் இதை நாம் கண்கூடாகப் பார்க் 
கிறோம் . ஆனால் , தனியார்துறையைப் பொருத்தவரை இது 
காணப்படுவதாக இல்லை . நாட்டுரிமையாக்கப்பட்ட தொழில் 
களை இயக்கிவரும் குழுக்கள் , நிர்வாகம் ஆகியவற்றில் தொழி 
லாளர் சங்கங்களின் பணிகளும் பொறுப்புகளும் யாவை என்பதை 
நாட்டுரிமை யாக்கல் பற்றிய சட்டங்கள் மிகவும் தெளிவாக 
விளக்குகின்றன . தனியார் துறையில் காணும் தொழில்களின் 
நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் நேரடியாகப் பங்கெடுப்பதில்லை . 
வேலையாள் - வேலையளிப்போன் உறவு மட்டுமே இருந்து வருகிறது . 
இவ்வுறவுகூட , நாடு முழுவதும் ஒரேமாதிரியாக இருக்கவில்லை . 


ஜெர்மன் குடியரசு : போருக்குப் பிந்திய ஆண்டுகளில் சட்டத் 
தின் மூலமாக ஜெர்மனியில் உள்ள பல நிறுவனங்களில் உழைப்பு 
மன்றங்கள் ( works councils) ஏற்படுத்தப்பட்டன . அரசாங்கம் 
கூட , நிலக்கரிச் சுரங்க நிறுவனங்கள் இரும்பு , எஃகுத் தொழில்கள் 
முதலியவற்றில் தொழிலாளர் தம் சக நிர்வாகத் திட்டம் ( scheme 
of co -management ) ஒன்றைக் கொண்டு வந்துள்ளது . 
நிறுவனங்களின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 
உரிமையோடு பங்கு பெறுகின்றனர் . இத் திட்டத்தின் கீழ் 
ஒவ்வொரு இயக்கு நர் சபைக்கும் 11 உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டுமெனக் கூறப்படுகின்றது . இவர்களில் ஐவர் பங்கு தாரர் 
களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ; மற்றொரு ஐவர் தகுதி 
வாய்ந்த மத்திய தொழிலாளர் சங்க அமைப்புகளால் நியமிக்கப் 
படவேண்டும் . ( இவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட தொழிலில் 
கூலி வேலையாளாகவும் , மற்றொருவர் சம்பள ஊழியராகவு 
மிருத்தல் வேண்டும் ) . ஒருவர் சுயேச்சை உறுப்பினராக இருக்க 
வேண்டும் . இறுதியாகக் குறிப்பிடப்பட்டவர் நடுவராகவும் , 
மத்தியஸ்தம் செய்து வைப்பவராகவும் இருக்க வேண்டும் . இயக்கு 
நர் சபைக்குக் கீழே நிர்வாக சபை (board of management ) என்று 
ஒன் றிருக்கிறது. இதன் உறுப்பினர் மூவர் ; இவர்கள் இயக்குநர் 
சபையினால் நியமிக்கப்படுகின்றனர் . இம்மூவரில் ஒருவர் தொழி 
லாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் . இவரைப் 
பதவிக்கு எடுத்துக் கொள்ளவோ , நீக்கவோ இயக்குநர் சபையி 
லுள்ள தொழிலாளர்களின் பெரும்பான்மைப் பிரதிநிதிகளின் 
ஒப்புதல் தேவையில்லை . 

இறுதியாக , இத் தொழில்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு செனட் 
{ senate ) அல்லது மன்றம் இருக்கிறது; இது தொழிலை நெறிப் 
படுத்தி மேற்பார்வையிட்டு வருகிறது . இருதரப்பினரின் பிரதி 
நிதிகளும் இதில் சம அளவில் இடம் பெறுகின்றனர் . வேலையளிப் 


246 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


போர் , வேலையாள் சங்கங்களின் ஆலோசனைகளின் பேரில் 
அரசாங்கமே இதன் உறுப்பினர்களை நியமிக்கின்றது . 1000 கூலி 
சம்பாத்தியக்காரர்கள் அல்லது பத்து லட்சம் மார்க் ( mark ) மூல 
தனமுடைய தொழிற்சாலைகள் அனைத்திலும் சக நிர்வாகத் 
திட்டம் அமல் செய்யப் படுகின்றது . 


சோவியத் ரஷ்யா : சிறு தொழில்களைத் தவிர மற்றெல்லாத் 
தொழில்களும் நாட்டுரிமையாக்கப்பட்டுள்ள சோஷலிச பொரு 
ளாதாரம் நிலவுகின்ற சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகளில் 
தொழிலாளி- நிர்வாகி உறவு முற்றிலும் வேறுபட்ட ஓரம்சத் 
தைப் பெற்றிருக்கிறது . அரசாங்கத்தின் சொத்தாகத் தொழில் 
இருந்துவரும் நாடுகளில் இலாப ஊக்கி , இலாபத்தில் பங்கு 
பெறுதல் போன்ற கருத்துகளுக்கு இடமேயில்லை . அப்படியே 
அவை காணப்படுவதாக இருந்தாலும் , முதலாளித்துவ முறையில் 
காணப்படுவதைவிட வேறுபட்ட உருவில் தான் இவை இருந்து 

ஆனால் , உற்பத்தி பெருக வேண்டும் என்றால் , 
‘ நிர்வாக 

வாகத்துறையில் தொழிலாளர்கள் பங்கு பெறவேண்டும் 
என்ற கருத்திற்கு இந் நாடுகளில் வரவேற்புண்டு . 


வருகின்றன . 


என்று 


கடமை. 


தொழில் நிறுவனம் ( industrial firm ) என்று சோவியத் ரஷ்யா 
வில் அழைக்கப்படுகின்ற ஒரு தொழிற்சாலையில் இயக்குநர் சபை 
( board of directors ) 

ஒன்று கிடையாது . நிர்வாகப் 
பொறுப்பனைத்தும் இயக்குனரிடம் குவிக்கப்பட்டுள்ளது . 
களும் அதிகாரங்களும் அவனுக்குத் தரப்பட்டுள்ளன . நிறுவனத் 
தின் வருடாந்திர திட்டத்தை அமல் செய்து , வேண்டிய அளவில் 
பொருளை உற்பத்தி செய்வது அவன் பொறுப்பு . ஆனால் , தனது 
அதிகாரங்களும் பொறுப்புகளும் எத்தகையதாக இருந்தாலும் 
சரி , அவன் தனது நடவடிக்கைகளை உற்று கவனித்து வருகின்ற 
தொழிலாளர் பிரதிநிதிகளின் யோசனைகளுக்குச் செவி சாய்த்து 
அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் . 


தொழில் நிர்வாகத்தில் மக்கள் திரள்- அதாவது நிர்வாகப் 
பொறுப்பின்றியிருந்து வரும் தொழிலாளர்கள் ( non - managerial 
workers ) - பங்குபெற வேண்டும் என்பது சோவியத் நாட்டின் 
ஒரு முக்கிய சித்தாந்தம் நிர்வாகத்தில் மக்கள் திரள் எவ்வாறு 
பங்கு பெறுகிறது ? நான்கு வழிகளில் முதலாவதாக , ஒரு நிறுவனத் 
தின் தொழிலாளர்கள் நிர்வாகப்பணியை மேற்பார்வையிட்டு , 
அதன் குறைபாடுகளை நன்கு சுட்டிக் காட்டுகின்றனர் . இரண்டா 
வதாக , தொழிலாளர் மாநாடுகளின் ( employee conferences ). 
மூலம் இவர்கள் தங்களது யோசனைகளைத் தெரிவிக்கின்றனர் . 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


247 


மூன்றாவதாக , தங்களது வழக்கமான வேலைகளைச் செய்து வருவ 
தோடு , நிர்வாகப் பணிகளையும் தொழிலாளர்கள் ஆற்றி வரு 
கின்றனர் . 

இறுதியாக , தொழிலாளர்களாக உள்ளவர்களுக்கு 
நிர்வாக உத்தியோகங்களைப் பெறுகின்ற வாய்ப்புகள் உண்டு . 
நிர்வாகத்தில் மக்கள் திரள் பங்கு பெறுவது என்பது செழிப்பு நிலை 
( prosperity ) யின்போது மட்டுமே செய்யப்படுகின்ற ஒரு பரி 
சோதனையாக இல்லை ; மாறாகச் 

சிரமமான காலங்களில் கூட, 
இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது . 


உற்பத்தி மாநாடுகளின் ( production conferences ) மூலமாக 
வேலையாட்களின் பெரும் பகுதியினர் நிர்வாகத்தில் பங்கு பெறு 
கின்றனர் . சில வேளைகளில் நிறுவனத்தின் எல்லாத் தொழிலாளர் 
களும் இம் மாநாடுகளில் கலந்து கொள்வதுண்டு . ஆனால் , பெரும் 
பாலும் இம் மாநாடுகளில் ஒரு குறிப்பிட்ட துறை (department ) 
அல்லது வியாபாரம் அதன் ஒரு பிரிவு . 

அதாவது , அணி 
( brigade ) யைச் சார்ந்த தொழிலாளர்களே கலந்து கொள் 
கின்றனர் . இம் மாநாடுகளில் நிறுவனத்தின் இயக்குநர் , குறிப் 
பிட்ட துறை அல்லது வியாபாரத்தின் தலைவர் ஆகியோரின் 
அறிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் , நிர்வாகப்பணி 
திறனாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் , தொழிற்சாலையை 
மேம்படுத்துவதற்குரிய ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் 
என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது . 


‘உற்பத்தி அரங்கங்கள் ( Production actives ) என்றழைக்கப் 
படும் மா நாடுகள் , உற்பத்தியைப் பெருக்குவதற்கு இன்றியமையா 
தவை எனக் கருதப்படுகின்றன . உற்பத்தி மாநாடுகள் விவகாரங் 
களை நுட்பமாக ஆராய்கின்ற மக்கள் பெருங் கூட்டங்கள் ( mass 
meetings ) எனலாம் ; ஆனால் , உற்பத்தி அரங்கங்கள் தகுதி மிகுந்த 
வர்களைக் கொண்ட ஒரு குழு எனலாம் . அறிவில் சிறந்தவர்கள் 
இதில் அங்கத்தினராக உள்ளனர் . நிர்வாக இளம் பணியாளர் 
கள் , பொறியியலாளர்கள் , தொழில்நுட்ப நிபுணர்கள் , ஸ்டாக் 
கனோவ் இயக்கத்தைச் சார்ந்த தொழிலாளர்கள் (Stakhanovite 
workers ) முதலியவர்கள் இவ்வரங்கங்களில் இடம் பெறுகின்றனர் . 
உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுப்பதில் நல்ல கவனம் செலுத்தப் 
படுகின்றது . 

ஒரு பெரும் நிறுவனத்தில் இவர்களது மொத்த 
எண்ணிக்கை பல நூறாக இருக்கக் கூடும் என்றாலும் , பிரச்சினைகள் 
ஆராயப்படும்போது அதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு 
தங்களது கருத்துகளை வெளியிடுவோர் மிகச்சிலரேயாவர் . தொழி 
லாளர்களிடையே மிகுந்த தொழில் திறமையும் , அனுபவமும் 
உள்ளவர்கள் இவர்கள் . எனவே , இயக்கு நரின் குறை கண்டு அவர் 
மீது கண்டனக்கணைகளைத் தொடுப்பவர்கள் இவர்களேயாவர் . 


248 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நிர்வாகத்தை வழி நடத்திச் 

செல்கின்ற மக்கள் திரள் 
உற்பத்தி மாநாடுகள் ( Man Production Conferences) , உற்பத்தி 
அரங்கங்கள் முதலியவைகளையேயன்றி மற்றொரு சக்தியும் இயக்கு 
நருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு இருக்கிறது . இயக்குநருக்கு 
இச் சக்தி சில வேலைகளில் தலைவலியாக இருப்பதுண்டு . 
சக்திக்குப் பெயர் ஸ்டாக்க னோவ் இயக்கம் என்பதாகும் . 

தன் 
சகாக்களின் உதவியுடன் ஒரு நாளைக்கு 7 டன்களுக்குப் பதிலாக 
107 டன் களை நிலக்கரிச் சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுத்த ஒரு 
நிலக்கரிச் சுரங்கக் குழு முதலாளான (foreman ) ஸ்டாக்கனோவ் 
என்பவரே இவ் வியக்கத்தைத் தோற்றுவித்தவராவர் . இவரது 
சாதனைக்கு நல்ல விளம்பரம் கிடைத்தது ; நாடு முழுவதும் செய்து 
காட்டப்பட்டது . திறமை மிகுந்த , ஆர்வமிக்க உழைப்பு மூலமும் 
சிறந்த தொழில் நுட்பமுறை வேலைச் சீரமைப்பு 

மூலமாகவும் 
உற்பத்தியை அதிகப்படுத்தும் ஓர் இயக்கமே இது . 


நாட்டுப்பற்றும் , சோஷலிசத்தை நாட்டில் பரப்ப வேண்டும் 
என்ற ஆர்வமும் உற்பத்தியைப் பெருக்குவதற்கு உறுதுணையாக 
இருக்கின்றன . ஸ்டாக்கனோவ் இயக்கம் சோன் றியதற்குப் பிறகு 
வேலையளவு கூலிவீதத் திட்டம் ( system of piece - rats ) பெரிதும் 
பரவலாயிற்று . வேலையமைப்பு முறைகளையும் ( methods of work 
organisation ) , சில சமயங்களில் இயந்திரங்கள் , தொழில் நுட்ப 
முறைகள் ஆகியவற்றையும் சீரமைப்பு செய்வதில் நிர்வாகி 
களோடு ஒத்துழைக்க வேண்டியது தொழிலாளர்களின் பொறுப் 
பாகும் . சர்வதேசத் தொழிலாளர் சங்க உற்பத்தித்திறன் குழு 
( International Labonr Organisation Productivity Team ) இந்தியாவில் 
எடுத்துக்காட்டியதைப்போன்று , இயந்திரங்கள் அல்லது உற்பத்தி 
முறைகளில் செய்யப்படும் சிறுசிறு மாறுதல்கள் சில வேளைகளில் 
வியத்தகு விளைவுகளை வெளிக் கொணர்கின்றன . ஆனால் , உற்பத்தி 
யைப் பெருக்க வேண்டுமென்று தொழிலாளர்கள் விழையும்போது 
தான் , இத்தகைய மாறுதல்கள் கொண்டுவரப்படுகின்றன. இயக்கு 
நரின் 

சுயதிருப்திக்கு வேட்டு வைக்கக்கூடியவர்கள் ஸ்டாக் 
கனோவ் வாதிகள் அவர்களது உழைப்பு வேகத்திற்கேற்றவாறு 
அவன் நிறுவனத்தை 

நடத்திச் செல்லவில்லையென்றாலோ , 
பல்வேறு 

துறைகளின் உற்பத்தி வேகத்தை ஒருமுகப்படுத்த 
வில்லை யென்றாலோ அவன் வேலையைவிட்டு நீக்கப்பட்டு விடுவான் . 


யூகோஸ்லேவியா : சோவியத் ரஷ்யாவில் , தொழில் திட்டமும் 
அதைச் செயல்படுத்தும் முறையும் அரசாங்கத்தாலும் கட்சியா 
லும் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது ; அங்கே உள்ள இயக்குநர் , 
தொழிலாளியைப்போன்று ஓர் அரசாங்க வேலையாளேயாவார் . 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


249 


யூகோஸ்லேவியாவில் உள்ள நிர்வாக முறையோ இதிலிருந்து 
முற்றிலும் வேறுபட்டது எனலாம் . தொழிலாளர்களுக்குத் 
தொழிற்சாலைகள் , விவசாயிகளுக்கு நிலம் என்ற கொள்கையை 
அடிப்படையாகக் கொண்டது இம்முறை . 


யது . 


நாட்டினுடைய பொருளாதாரத் தொழில் துணிவுகளின் 
( state economic enterprises ) நிர்வாகத்தையும் , தொழிலாளர் 
கூட்டுகளின் ( workers collectives) உயர் பொருளாதாரச் சங்கங் 
களை ( higer economic association ) யும் பற்றிய அடிப்படைச் 
சட்டத்தை , யூகோஸ்லேவிய சட்டமன்றம் 1950 - ல் நிறைவேற்றி 

இச் சட்டத்தின்படி , தொழிற்சாலைகள் , சுரங்கங்கள் , 
செய்தித் தொடர்புகள் (communications ), போக்குவரத்துச் 
சாதனங்கள் முதலியவைகளும் , வேறுசில தொழில்களும் தொழி 
லாளர் கூட்டுறவுகளால் நிர்வகிக்கப்பெற வேண்டும் . நிர்வாகி 
களுக்கும் தொழிலாளர்களுக்குமிடையே கூட்டுறவை ஏற்படுத்தக் 
கூடியவை தொழிலாளர் மன்றங்கள் ( workers councils) நிர்வாகச் 
சபைகள் ( management boards ) ஆகியவை . நிர்வாகச் சபையைத் 
தேர்ந்தெடுப்பதும் கலைப்பதும் தொழிலாளர் நாட்டின் பிரதிநிதி 

தொழிலாளர் மன்றத்தின் பொறுப்பேயாம் . பொரு 
ளாதாரம் மற்றும் சமூக விஷயங்களில் நிறுவனத்தின் பொதுக் 
கொள்கை என்ன ? என்பதைத் தொழிலாளர் மன்றமே தீர் 
மானித்து அதை விளக்கவேண்டும் . தொழிலை நடத்துவது நிர் 
வாகச் சபை ; தொழிலாளர் மன்றத்திற்கும் சம்பந்தப்பட்ட 
அரசாங்க அமைப்புக்கும் பதில் கூறவேண்டியது இதன் பொறுப்பு . 
மாதாந்திர நிறுவனத்தின் அடிப்படைத் திட்டங்களைத் தீட்டுவதற் 
கும் , உற்பத்தித் திட்டங்களை வகுப்பதற்கும் , நிறுவனம் சரியான 
முறையில் இயங்கிவருகிறதா என்று கவனித்துக் கொள்வதற்கும் 
போதிய அதிகாரங்கள் அதனிடம் உள்ளன . 


யான 


தொழிலாளர் மன்றமும் நிர்வாகச்சபையும் ஓராண்டுக் காலத் 
திற்குத் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . முந்தின ஆண்டின் நிர்வாகச் 
சபையில் இடம்பெற்ற நபர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் மட்டுமே 
புதிய நிர்வாகச் சபைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் . இரு 
தடவைகளுக்குமேல் எந்த ஒரு நபரும் நிர்வாகச் சபையின் உறுப் 
பினராக இருக்க முடியாது . தங்களது வழக்கமான வேலைகளைச் 
செய்து வருகின்றபோது , தொழிலாளர்கள் இச் சபையின் உறுப் 
பினர்களாக இருந்து வருகின்றனர் ; இதற்கென அவர்களுக்குத் 
னி ஊதியம் கிடையாது . தொழில் நிறுவனத்தின் இயக்குநர் 
உயர் பொருளாதாரச் சங்கத்தின் ( higer economic association ) 
நிர்வாகச் சபையினால் நியமிக்கட்படுகிறார் என்றாலும் , அவர் பதவி 


250 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


லிருந்து நீக்கப்பட வேண்டுமென்று தொழிலாளர் மன்றம் அல்லது 
நிர்வாகச் சபை சிபார்சு செய்யலாம் . உழைப்பு மன்றத்தின் 
( works council ) உறுப்பினர் எண்ணிக்கை 15 முதல் 200 வரை 
யிலும் , நிர்வாக மன்றத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 3 முதல் 
15 வரையிலும் இருக்கிறது . பெரும்பான்மையர் ஓட்டு ( majority 
vote ) மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர் பிரதிநிதிகளே 
இவ்விரு மன்றங்களிலும் இடம் பெறுகின்றனர் . சபையின் உறுப் 
பினர்களில் நான்கில் , மூன்று பங்கினராவது உற்பத்தியில் நேரடி 
யாக ஈடுபட்டிருப்பவராக இருத்தல் வேண்டும் . தொழில்நுட்ப 
நிபுணர்கள் , பொறியியலார்கள் , வேறு தொழிலாளர்கள் முதலிய 
வர்களிடமிருந்து மற்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டும் . நிறுவனத்தின் 

சம்பாத்தியக்காரர்களினால் 
உழைப்பு மன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன ; நிர்வாகச் 
சபையோ சம்பந்தப்பட்ட உழைப்பு மன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப் 
படுகின்றது . நிறுவனத்தின் இயக்குநர் , தம் பதவி காரணமாக 
( ex - officis) நிர்வாகச் சபையின் உறுப்பினராக இருக்கிறார் . 
தொழிலாளர் சங்கங்கள் தேர்தல்களை நடத்துகின்றன . 


கூலி 


தொழில்மனைக் கமிட்டிகளின் அதிகாரங்களையும் பணிகளையும் 
நிர்ணயிப்பது மத்திய தொழிலாளர் சங்க அமைப்பேயன்றிச் சட்ட 
மன்று . தொழில் நிர்வாகத்தினரோடு நெருங்கி உறவாடி , அவர் 
தம் கருத்துக்கேற்ற வகையில் இக்கமிட்டிகள் தங்களது பணிகளைச் 
செய்து வருகின்றன ; நிர்வாகத்தினரால் எடுக்கப்படுகின்ற சில 
நடவடிக்கைகள் , தொழிலாளர் நலன்களுக்கு ஊறு விளைவிப்பதாக 
இருக்குமானால் , அவற்றைத் தொழிலாளர் சங்க உயர் அமைப்பு 
களின் பரிசீலனைக்கு இவை அனுப்பி வைக்கின்றன . 


பல்வேறு நாடுகளில் உள்ள நிலைமை பற்றிய ஓர் ஆராய்ச்சி : பல் 
வேறு நாடுகளில் தொழில் வளர்ச்சியடைந்து வந்தபோது உணரப் 
பட்ட ஓர் உண்மை தொழில் நிர்வாகத்தில் தொழிலாளர் களுக்கும் , 
அவர்களது சங்கங்களுக்கும் சிறிதளவாவது அதிகாரம் இல்லை 
யெனில் , தொழில் உறவுகள் (industrial relations ) நசிவதோடு , 
தொழில்களும் சிதருண்டு விடுகின்றன என்பதாகும் . தங்களது 
சொந்த நன்மைக்காகவும் , நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் 
தொழில் மயமாக்கலில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் 
என்பதைத் தொழிலாளர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் , அவர் 
களது கூட்டுறவும் தொடர்பும் என்றும் இருந்து வரவேண்டும் 
என்பதை வலியுறுத்துவதற்காகவும் , பல தொழில்களில் உற்பத்தி 
மன்றங்களும் வேறு குழுக்களும் அமைக்கப்பட்டன . ஒவ்வொரு 
நாட்டின் மரபுகள் , எண்ணங்கள் , சூழ்நிலைகள் வைகளுக்கேற்ப 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


251 


அந்தந்த நாடுகளில் நிர்வாகத்துறையில் ஈடுபடத் தொழிலாளர் 
கள் அனுமதிக்கப்படுகின்றனர் . ஆகவே , நிர்வாகி - தொழிலாளி 
கூட்டுறவு , நாட்டிற்கு நாடு வேறுபட்டு காணப்பட்டு வருகிறது . 
அரசின் கருத்துகள் , கொள்கைகள் மாறும்போது இவ்வுறவிலும் 
மாறுதல் நிகழ்கிறது . 


டுள்ளது . 


முதலாளித்துவ நாடுகளின் நிலவரங்களை உற்று நோக்கினால் 
அவைகளின் ஆலோசனைக் கமிட்டிகள் (consultative committees ) 
பற்றிய கருத்து நன்கு பரவி வருவதைக் காண்கிறோம் . சில நாடு 
களில் இக் கமிட்டிகளுக்கு நிதிநிலைமை பற்றிய தகவல் உட்பட 
எல்லாத் தகவல்களும் தரப்படுகின்றன . எனவே , இவைகளுக்கு 
நிர்வாகத்தில் நல்ல செல்வாக்குண்டு . இலாபத்தில் பங்கு 
பெறுதல் (profit - sharing), சக - கூட்டாளி முறை ( co - partnership ) 
நிர்வாகத்துடன் தொழிலாளர் பிரதிநிதிகள் நேரிடையாகத் 
தொடர்பு கொள்ளுதல் முதலியவைகளுக்கான தன்னிச்சைத் 
திட்டங்கள் ( voluntary schemes ) சில நாடுகளில் நடைமுறையி 
லிருந்து வருகின்றன . இயக்குநர் சபையில் , தொழிலாளர்களைச் 
சேர்த்துக் கொள்வதற்குச் சட்டத்தின் மூலமாக வழி செய்யப்பட 
வேண்டும் என்ற கருத்து ஒரு சில நாடுகளில் ஒப்புக் கொள்ளப்பட் 
சோவியத் யூனியனில் உள்ள 

தொழிலாளர்கள் , 
இயக்குநர்மீது அதிகாரத்தைச் செலுத்தவல்ல ஆலோசனைக் 
குழுக்கள் மூலமாக நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுகின்ற 
னர் . இம் முறை , திட்டமிட்ட பொருளாதாரத்தை ( planned 
economy ) யுடைய மற்ற நாடுகளிலும் காணப்படுகின்றது . நிர் 
வாகத்துறையில் , தொழிலாளர்கள் நேரிடையாக ஈடுபடுவதன் 
மூலம் நல்ல இலாபங்கள் கிடைக்கின்றன என்பதாக இந் நாடு 
களின் அனுபவம் எடுத்துக் காட்டுகின்றது . ஒரு தொழிலின் 
வெற்றி , தொழிலாளர்களின் ஆற்றலையும் , நிர்வாகிகளின் திறமை 
யையும் சார்ந்துள்ளது . எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெற 
வேண்டும் என்றால் , இரு தரப்பினரும் 

தங்களது 

நுட்பவினை 
முறையை (techniques ) சீர்ப்படுத்துவதில் விட்டுக்கொடுக்கும் மனப் 
பான்மையைக் கொண்டிருத்தல் வேண்டும் . அதாவது , உற்பத்தி 
பெருக வேண்டும் என்றால் , தொழிலாளியின் யோசனைகளை ஏற்றுக் 
கொள்வதற்கும் , அதனால் கிடைக்கக்கூடிய இலாபங்களை அவர் 
களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் வேலையளிப்போன் சித்தமா . 
யிருத்தல் வேண்டும் . 


நிர்வாகத் துறையில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதனா 
லும் , தொழில்கள் நாளுக்கு நாள் நாட்டுரிமையாக்கப்பட்டு வருவத 
னாலும் , தனியார் தொழில்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தி வருவத 


252 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


னாலும் , தொழிலாளர் சங்கங்களின் பணியில் ஒருவித மாறுதல் 
ஏற்பட்டு வருகிறது . இயக்குநர்கள் தொழிற்சாலைகளை நடத்தி 
வருகின்றனர் . தொழிலாளர் சங்கங்களோ , அரசாங்கத்தின் 
பொருளாதார அமைப்புகளோடும் , கமிட்டிகளோடும் தொடர்பு 
கொண்டிருக்கின்றன ; திட்டங்களைத் தீட்டுவது இவைகளே 
யாகும் . ஆகவே , பெயரளவில் தான் , பொறுப்பானது இயக்கு 
நரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதே தவிர , திட்டங்களை நிறை 
வேற்றுவது தொழிலாளர் சங்கங்களே யாகும் . திட்டமிட்ட 
பொருளாதார முடைய நாடுகளில் தொழிலாளர்களைக் கட்டுப் 
பாடோடு இருந்துவரச் செய்கின்ற பொறுப்பு , தொழிலாளர் 
சங்கங்களைச் சார்ந்தது என்பதை இந்தியா அறிந்து கொள்ள 
வேண்டும் . தொழிலாளர்களுக்கு அடிப்படை உரிமைகளைக் 
கிடைக்கச் செய்வது தொழிலாளர் சங்கங்களின் கடமை என்பதில் 
சந்தேகமில்லை . ஆனால் , அதே நேரத்தில் , தொழிலாளர் தமது 
ஒழுக்கம் , நேர்மை , ஆற்றல் முதலியவற்றைக் காத்துவருவதுடன் 
உற்பத்தியை அதிகப்படுத்துவதும் அவைகளின் கடமையே யாகும் . 
இக் கடமை நிறைவேற்றப்பட்டால் தான் , நாடும் தொழிலும் 
நன்மை பெறும் -- நிர்வாகம் , தொழிலாளர் சமூகம் முதலியவற் 
றிடையே இந் நன்மை பகிர்வு செய்யப்பெறும் . 


( 3 ) இந்தியாவில் தொழிலாளி - நிர்வாகி தொடர்பு 


தொழிலாளி - நிர்வாகி உறவுகளின் தற்போதைய நிலைமை : 
இந்தியத் தொழில் நன்னிலையில் இருந்து வருவதாக நாம் கருதமுடி 
யாது . இதில் காணும் பிணிகள் பற்றி வேலையளிப்போர்களும் 
தொழிலாளர்களும் புகார் செய்துள்ளனர் ; ஒருவர் மற்றொரு 
வரது தவறுகள் பற்றியும் எடுத்துக் கூறியுள்ளனர் . ஆக்கத்திறன் 
{ productivity ) குறைவாக உள்ளது ; தொழிலாளரிடையே கட்டுப் 
பாடின்மை வளர்ந்துள்ளது ; உழைப்புக்கான ஊதியச் செலவுகள் 
( labour costs ) உயர்ந்துள்ளன ; வேலைக்கு வராமை ( absenteeism ) 
மித மிஞ்சியுள் தொழில் வழக்குகள் தோன்றிய வண்ணம் 
உள்ளன ; தொழிலாளர்கள் எச்சமாக ( surplus) உள்ளனர் . 
இவை வேலையளிப்போரின் புகார்பட்டியலில் காணப்படுபவை . 
தொழிலாளர்கள் கூறுவதென்ன ? கூலிகள் போதவில்லை : 

ஊக்க 
சக்திகள் ( incentives ) காணப்படுவதில்லை : தொழில் இலாபத்தின் 
பெரும்பகுதியை நிர்வாகிகள் ஏப்பமிட்டு விடுகின்றனர் ; வேலைச் 
சூழ்நிலைகள் திருப்திகரமாக இல்லை ; நிர்வாகிகள் தீயவர்களாக 
வும் , நாணயமற்றவர்களாகவும் உள்ளனர் ; இயந்திரங்கள் நன்கு 
கவனிக்கப்படுவதில்லை ; தரக்குறைவான கச்சாப் பொருள்கள் 


ளது ; 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


253 


தரப்படுகின்றன . தொழிலாளர்களுக்குப் போதிய ஆதரவு 
காட்டப் பெறவில்லை . குறைகளை இரு தரப்பினரும் மிகை படுத்து 
கிறார்கள் என்பது உண்மையே என்றாலும் , குறைகளே இல்லை 
என்று நம்மால் கூறமுடியாது . காரணம் , இவர் களுக்கிடையே 
சுமூகமான உறவு இருப்பதாகத் தெரியவில்லை . ஆடிக்கொரு 
தடவை தானே இவர்களிடையே நல்லுறவு நிலவக் காண்கிறோம் ! 
இதற்கு விதிவிலக்குகள் இருக்கக் கூடும் . சில தொழில்களில் 
தொழிலாளர்களும் நிர்வாகிகளும் அன்னியோன்னியமாய் இருந்து 
வரக்கூடும் ; இவை உண்மையில் எடுத்துக்காட்டாக இருக்க 
வேண்டியவையே யாகும் . என்றாலும் , பொதுவாக எடுத்துக் 
கொண்டால் , இவர்களிடையே நல்லுறவு இருக்கக் காணோம் . 


இந் நிலைக்குரிய காரணங்களைக் கண்டுபிடிப்பது கடினமான 
செயலன்று . தொழிலாளர் சங்கத்தின் பலவீனம் , அவர்கள் மீது 
பொதுமக்கள் ஆதரவு காட்டாமை , அரசாங்கத்தின் போக்கு 
ஆகியவை காரணமாக அண்மைக் காலம் வரை தொழிலாளர் 
களிடையே மனநிறைவை ஏற்படுத்த வேலையளிப்போர்கள் முயல 
வில்லை . 

ஒரு சில வேலையளிப்போர் சமூக முன்னேற்றத் திட்டங் 
களையும் , தொழிலாளர் பற்றிய விஷயத்தில் ஒரு தாராளமான 
கொள்கையையும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பது உண் 
மையே . அவர்கள் அவ்வாறு செய்து வந்திருப்பதற்குக் காரணம் 
ஒன்று சட்டக் கட்டுப்பாடு ; இல்லையெனில் , சமூகத்திற்குப் பணி 
புரிய வேண்டும் என்ற ஆவல் . 


மாக 


நாடு விடுதலை பெற்ற பிறகு சட்டம் , பொதுமக்கள் கருத்து . 
ஆகியவை காரணமாகத் தொழிலாளர் நிலைமை சற்று முன்னேறி 
யுள்ளது . ஆனால் , வேலையளிப்போர் மனப்போக்கு இவைகளால் 
பெருமளவில் மாறியிருப்பதாகத் தெரியவில்லை. சிலவேளைகளில் 
முகத்தைச் சுளித்துக்கொண்டு வெளிப் பகட்டிற்காக இவர்கள் 
புதிய திட்டங்களுக்குச் செவிசாய்த்துள்ளனரே தவிர மனப்பூர்வ 

அல்ல . தொழிலாளர்களுக்கெதிராகவும் , தொழிலாளர் 
கொள்கை , சட்டம் முதலியவைபற்றி அரசாங்கத்திற்கெதிராக 
வும் வேலையளிப்போர்கள் அடிக்கடி குறைகூறி வருவதிலிருந்து 
பிரச்சினையின் மூலகாரணத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை 
என்பது புலனாகிறது . நாட்டின் நன்மைக்காகத் தொழிலை நடத்த , 
வேண்டும் என்ற உணர்வு 

வேலையளிப்போர்களிடம் இருக்கக் 
காணோம் ; நியாயமான இலாபத்தைப் பெறுவதுடன் அவர்கள் 
திருப்தியடைந்து விடுவதாக இல்லை . மூல தனம் செய்வதற்குரிய 
ஊக்கச் சக்திகளைக் காணோம் என்பதே அவர்களது ஓயாத . 
குரலாக இருந்து வருகிறது . 


254 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இது தான் உற்பத்தியின் மெய்யான வளர்ச்சியைக் கெடுத்து 
விடுகிறது . தொழிலதிபர்கள் ( industrialists ) விரும்புவதை விட்டு , 
நாடு விரும்பித் தருவதைத்தான் தனியார்த் துறையினர் தங்களது 
வருமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் . எஞ்சியுள்ள இலாபங் 
களை இவர்கள் , நாட்டிற்கே தந்துவிட வேண்டும் ; இவை தொழி 
லாளர்கள் , நுகர்வோர்கள் ( consumers ), அரசாங்கம் ஆகியோரி 
டையே எவ்வாறு பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை நாடு 
தீர்மானிக்கும் . அப்போதுதான் , தொழிலாளர்களைச் சீர்திருத்து 
வதும் ஆர்வமுடன் அவர்களை உழைக்கச் செய்வதும் தொழிலதிபர் 
களுக்குச் சுலபமாக இருக்கும் . இது தான் சோஷலிச பாணிச் 
சமூகத்தை உருவாக்க முயன்று கொண்டிருக்கும் கூட்டுறவுப் பொது 
நல அமைப்பு ஒன்றுக்கு ( co - operative commonwealth ) பொருத்த 
மான ஒரு முறை . 


தொழிலாளர்களும் , உற்பத்தியைப் பெருக்குவதைத் தங்களது 
பொறுப்பாகக் கருதித் தொழிலைத் திறமையாகவும் , பயனுள்ள 
தாகவும் நடத்திச் செல்வதற்குத் தங்களது மனப்பூர்வமான 
ஒத்துழைப்பைத் தரவேண்டும் . மற்றொருவர் பற்றிய தகவல் 
களைச் சேகரிப்பதில் சக்தியையும் நேரத்தையும் செலவிடாது , 
ஒவ்வொருவரும் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொண் 
டால் தான் , தொழில் புனரமைப்பு ஏற்பட முடியும் . 

தொழில்மனைக் கமிட்டிகள் : உழைப்புக்கும் நிர்வாகத்துக்கு 
மிடையே , உறவை ஏற்படுத்துவதற்காகச் செய்யப்பட்டுள்ள ஏற் 
பாடுகள் போதுமான தாக இல்லை . இக் கமிட்டிகள் நிறுவப்பட 
வேண்டுமென 1947 ஆம் ஆண்டின் தொழில்பூசல் சட்டம் கூறு 
கிறது . இக் கமிட்டிகளின் கடமை உருவாக்கி ‘ வேலையளிப்போர் 
தொழிலாளரிடையே நட்பையும் நல்லுறவையும் அவற்றைப் பாது 
காக்கக்கூடிய திட்டங்களைச் செயல்படுத்துவதாகும் . 

இக் கமிட்டி 
கள் தோல்வியுற்றதற்குப் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டுள்ளன . 
வேலையளிப்போர்கள் அல்லது தொழிலாளர்களின் மனநிலையில் 
எந்தவித மாறுதலும் ஏற்படாதிருந்தபோது 

தொழில்மனைக் 
கமிட்டிகள் நிறுவப்பட வேண்டுமெனச் சட்டம் கட்டாயப் படுத்தி 
யதே இவைகளின் தோல்விக்கு உண்மையான காரணமாகும் . 
தொழிலாளர்களைக் கேட்டால் , வேலையளிப்போர்களின் உதவி 
யற்ற , வெறுப்பூட்டும் , முட்டுக்கட்டையிடும் போக்கே இத் தோல் 
விக்குக் காரணமெனக் கூறுகின்றனர் . அவர்கள் மேலும் கூறுகின்ற 
காரணங்கள் : 

தொழிலாளர் பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுக்கும் 
-முறை , திருப்திகரமாக இருக்கவில்லை ; தங்களுக்கு வேண்டிய 
வர்களையே திரும்பவும் பதவிக்குக் கொண்டுவர , வேலையளிப்போர் 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


255 


முயன்றனர் . தோல்விக்குக் காரணம் தொழிலாளர் சங்கங்கள் 
ஒத்துழையாமல் இருந்து வந்ததே என வேலையளிப்போர்கள் 
கூறுகின்றனர் . காரணம் எதுவாக இருந்தாலும் சரி , தொழில் 
பூசல்களையும் தப்பெண்ணத்தையும் குறைத்துக் கருத்து வேறுபாடு 
களைக் களைவதற்குத் தொழில்மனைக் கமிட்டிகள் கருவிகளாக 
இருக்கும் என்ற நம்பிக்கை பூர்த்தியாகாமல் போய்விட்டது என் 
பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் . 


இலாபப் பங்கீட்டுப் போனஸ் ( Profit -sharing bonus) : உற்பத்தி 
யைப் பெருக்குவதில் தொழிலாளரின் ஆர்வத்தை வளர்ப்பதற் 
காகச் சில வேலையளிப்போர்கள் இந்தியாவில் இலாபத்தில் பங்கு 
பெறும் திட்டங்களை (profit -sharing schemes) நடைமுறைக்குக் 
கொண்டு வந்தனர் . ஆனால் , இவ் வேலையளிப்போர்களின் மனப் 
போக்கில் எந்தவித மாறுதலும் ஏற்பட் டிருக்கவில்லை , 
யோடும் நேர்மையோடும் தொழிலாளர்களை இவர்கள் நடத்த 
வில்லை ; 

தாழிலோடு தொடர்பான பொது விவகாரங்களைப் 
பற்றித் தொழிலாளர்களின் ஆலோசனையை நாடுவதையோ , 
அவைகளைப்பற்றி அவர்களுக்குத் தெரிவிப்பதையோ இவர்கள் 
வெறுத்தனர் . கம்பெனிகளின் இருப்பு நிலைக்குறிப்புகளைப் ( balance 
Sheet ) பற்றித் தொழிலாளர்கள் அறிய விரும்பினால் , நிர்வாக விஷ 
யத்தில் அவர்கள் அநாவசியமாகத் தலையிடுவதாக வேலையளிப் 
போர்கள் கருதினர் . இத்தகைய போக்கு , இலாபத்தில் பங்கு 
பெறுந்திட்டத்தின் நோக்கத்தையும் குறிக்கோளையும் பாழடித்தது 
எனலாம் . இத் திட்டம் அமலில் 

உள்ள தொழில்களில்கூட 
எவ்வளவு தொகைப் போனசாகத் தரப்பட வேண்டும் என்பதைப் 
பற்றிய பிரச்சினை தொழில்பூசல்களுக்கும் அமைதியின்மைக்கும் 
வித்திடுவதாக உள்ளது . இத் திட்டங்கள் நடைமுறையிலில்லாத 
தாழில்களில் இருந்துவந்த தொழிலாளர்கள் போனஸ் வேண்டு 
மெனக் கேட்டார்கள் ; வேலையளிப்போர்கள் இக் கோரிக்கையை 
ஏற்றுக் கொள்ளவில்லை . இப் பூசல்கள் சமூகமாகத் தீர்க்கப்பட 
வில்லை ; 

அரசாங்கம் இவற்றைக் கட்டாயத் தீர்ப்புக்கு ( compul 
sory adjudication ) அனுப்பி வைத்தது . 

நிர்வாகத்தினரின் விருப்பத்திற்கேற்றவாறு தரப்படும் 
இலவசத் தொகையே போனஸ் என்ற வேலையளிப்போர்களின் 
கருத்தைத் தொழில்துறை நடுவர் நீதிமன்றங்கள் ( industrial 
tribunals ) பொய்யாக்கின . போனஸ் என்பது தொழிலாளருக்குச் 
சேரவேண்டிய கூலியைப் போன்றது என்றும் , அது ஆண்டுதோறும் 
கிடைக்கக்கூடிய இலாபத்திலிருந்து தொழிலாளர்களுக்குத் தரப் 
படவேண்டும் என்றும் அவை எடுத்துக் கூறின . தொழில்துறை 


ெ 


256 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


நடுவர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பிவைக்கப்பட்ட பூசல்களில் , 
இலாபப் பங்கீட்டுப் போனஸ் திட்டத்தோடு தொடர்பான பூசல் 
மிகையாயிருந்த , இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் 
களுக்கும் நிர்வாகிகளுக்குமிடையே நல்லுறவை உருவாக்குவதில் 
இலாபப் பங்கீட்டுத் திட்டம் படுதோல்வி யடைந்துள்ளது என் 
பதைச் சுட்டிக் காட்டுகிறது . 


இத் திட்டங்கள் தோல்வி யுற்ற தற்கொரு முக்கிய காரணம் 
வேலையளிப்போர்கள் வேலையாட்கள் இவர்களின் போக்கில் 
மாறுதல் ஏதும் நிகழவில்லை என்பதாகும் . சொந்த நன்மைக்காசு 
மட்டுமன்றி , நுகர்வோர்களின் நன்மைக்காகவும் தொழில் 
நடத்தப் பெறவேண்டும் என்பதில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை . 
ஆகவே , இவர்களது போக்கினை மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப் 
படவேண்டும் . 


தொழிலாளர்களுக்கும் வேலையளிப்போர்களுக்கு மிடையே 
வெறுப்புணர்ச்சி நிலவி வருகின்ற இந்தச் சூழ்நிலையில் , அரசாங் 
கத்தின் எந்த ஓர் அமைப்பும் முக்கியமாகச் செய்ய வேண்டியது 
உற்பத்தியைத் தடுப்பதாக உள்ள பூசலை அகற்றுவதற்கு முயல்வ 
தாகும் . ஆனால் , அவ் வமைப்பினால் ஏற்கெனவே நாம் விளக்கி 
யுள்ள குறைபாடுகளையும் தீமைகளையும் நீக்க முடியுமா என்பது 
சற்று சந்தேகமே யாகும் . நிறுவனத்தின் ஏகபோக உரிமை 
தமக்கே சொந்தம் என வேலையளிப்போர்கள் கருதிக் கொண்டிருக் 
கின்றவரைத் தொழிலாளர்களிடமிருந்து நல் உழைப்பைப் பெறு 
வது கடினம் ; அதோடு , கூலிகள் உயர்த்தப்பட வேண்டும் . 
வேலைச் சூழ்நிலைகள் சீர்ப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்பதி 
லிருந்து தொழிலாளர்களைத் தடுப்பதும் சுலபமன்று . 


தொழிலாளி, நிர்வாகி கூட்டு ஆலோசனை : தொழிலாளியையும் 
நிர்வாகியையும் ஒன்றுபடுத்துவதன் மூலமே இவர்களிடையே 
உள்ள பூசலை அகற்ற முடியும் . நியாயமான , இலாபத்துடன் 
திருப்தியடைந்து விடுவதாக இருந்தால் , தங்களது கொள்கைகளை 
யும் முறைகளையும் தொழிலாளர்களோ , அவர்களின் பிரதிநிதி 
களோ பார்வையிடுவதற்கு நிர்வாகிகள் ஏன் அஞ்ச வேண்டும் ? 
கம்பெனியின் நலமே தங்களது நலமெனத் தொழிலாளர்கள் 
கருதுவார்களேயானால் , அன்னியர்கள் தங்களுக்கு உதவ வேண்டும் 
என்று ஏன் அவர்கள் விரும்பவேண்டும் ? இவ்விரு தரப்பினருக்கு 
மிடையே பாலமமைப்பதற்குப் பிரத்யேக நடவடிக்கைகள் எடுக் 
கப்பட வேண்டியது அவசியமாகும் . 


57 
2 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


ஒத்தாசைப் புரிகின்ற வேறு திட்டங்கள் இல்லாமை காரண 
மாகத் தொழில் மனைக் கமிட்டிகளும் இலாபப் பங்கீட்டுத் திட்டங் 
களும் தோல்வியுற்றுள்ளன . 

வேலையளிப்போர் தரத்தில் பாது 
காப்பு நிதியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தொழிலாளர்களிட 
மிருந்தால் ஒழிய , இத் திட்டங்கள் வெற்றிபெற முடியாது . 
எனவேதான் , நிர்வாகத்தைப் பற்றிய விஷயங்களில் பங்குபெறும் 
வாய்ப்பு தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டுமென 
அடிக்கடி யோசனை தெரிவிக்கப்பட்டு வருகிறது . நிர்வாகத்தின் 
உயர்மட்ட அளவில் பங்குபெற கூடத் தொழிலாளர்களுக்கு உரிமை 
இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது . சில நாடுகளில் 

வெற்றிகரமாகப் பரிசோதித்துப் பார்க்கப்பட்டுள்ளது . 
நம் நாட்டிலும் இந் இவை வெற்றி பெறக்கூடும் . நாட்டின் நிலைமை 
யும் சூழ்நிலையும் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுமானால் . 

இயக்குநர் சபைகளில் தொழிலாளர் தம் பிரதிநிதிகள் அங்கம் 
வகிப்பது விரும்பக் கூடியதே என்றாலும் , தொழிலாளர் அமைப்பு 
நாட்டில் இருந்துவரும் நிலையில் இப் பரிசோதனை திருப்திகரமான 
விளைவுகளைத் தருமா என்பதை நாம் ஆலோசித்துப் பார்க்க 
வேண்டும் . தொழிலாளர் அமைப்புகள் பலவீனமாக இருந்து 
வருகின்றன ; பெரும்பாலும் அன்னியர்களே இவைகளில் ஆதிக்கம் 
செலுத்தி வருகின்றனர் ; நிர்வாகத்திறன் தொழிலாளர்களிடம் 
மிகவும் குறைவாக 

உள்ளது . தலைவர்களாக இருக்கத் தகுதி 
தொழிலாளர்களையும் சேர்த்துப் பெரும்பாலான தொழி 
லாளர்களிடம் நிர்வாகத்தைப் பற்றி முறையான முடிவுகளை எடுப் 
பதற்குத் தேவையான நிர்வாகம் அல்லது தொழில் நுட்ப அறிவு 
இருக்கக் காணோம் . மேலும் , இந்தியத் தொழிலாளர் சங்கங் 
களிடம் நிதி வசதிகள் மிகவும் குறைவாக இருப்பதனால் , அன்றாடப் 
பிரச்சினைகளை ஆரம்பிப்பதற்கு உதவக்கூடிய நிபுணர்களை நியமனம் 
செய்வது அவைகளுக்குச் சாத்தியமில்லாதிருக்கிறது . இதன் விளை 
வாக , இயக்குநர் சபையில் தொழிலாளர் பிரதிநிதிகள் சிறு 
பான்மையினராக இருப்பதோடல்லாது , கொள்கைகளைப்பற்றிய 
முடிவுகளை எடுக்கும்போது பயனுள்ள வகையில் அதில் பங்கு 
பெறும் தகுதியின்றியும் இருக்கின்றனர் . 


யுடைய 


அனுபவமற்ற தொழிலாளர் பிரதிநிதிகளை இயக்குநர் சபை 
யில் சேர்த்துக்கொள்வதனால் இருவித விளைவுகளுள் ஏதாவது 
ஒன்று ஏற்படக்கூடும் . ஒன்று , இவர்களை நிர்வாகிகள் விலைக்கு 
வாங்கி ஊமைகளாக்கி விடுவர் . மற்றொன்று , விலைக்கு வாங்க 
முடியாதவர்களாக . .இவர்கள் இருப்பார்களேயாகில் , நிர்வாகி 
களால் 

விரும்பப்படாதவர்களாகவும் , அவர்களோடு ஒத்துப் 
17 


258 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


போகாதவர்களாகவு மிருப்பர் . இது தொழிலாளர் இயக்கத் 
திற்கோ உற்பத்திக்கோ நன்மை 

விளைவிக்காது . 

எனவே , 
கம்பெனியின் உயர்தரமான இயக்குநர்களுக்குச் சமமாக உள்ள 
தொழிலாளர் பிரதிநிதிகளை உருவாக்குகின்ற அளவிற்குத் தொழி 
லாளர் சங்க இயக்கம் வளர்ச்சி யடைகின்றவரையில் , இயக்குநர் 
சபைகளில் தொழிலாளர் பிரதிநிதிகளால் நன்கு பங்குபெற 
முடியும் என்பது 


யலாது . 


தொழிலாளர் ஒத்துழைப்பு : தொழில் திட்டத்தைக் (Indus 
trial system ) கண்காணிப்பதிலும் , தொழிலை இயக்குவதிலும் 
தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கு அதிகார மளிக்கவேண்டும் 
என்பதை ஒப்புக்கொள்கின்ற வகையில் தொழிலாளி நிர்வாகி 
உறவுகளில் ஒரு புரட்சிகரமான பரிசோதனையை நாம் செய்து 
பார்க்கவேண்டிய நேரம் வந்திருக்கிறது . தொழிலாளிக்கும் 
நிர்வாகிக்கு மிடையேயுள்ள உறவு உண்மையானதாகவும் , வலி 
வுள்ளதாகவும் இருக்க வேண்டும் ; பெயரளவில் மட்டுமே இருக்கக் 
கூடியதாகவும் , ஆழமற்றதாகவு மிருக்கக்கூடாது . தொழிலாளர் 
களுக்கும் , நிர்வாகிகளுக்குமிடையே அடிப்படைப் பூசல் இருப்ப 
தாக எடுத்துக்கொண்டு , அதை நீக்கிப் பொதுநோக்கை முன்னிட்டு 
இவ்விரு தரப்பினரையும் ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட 
வேண்டும் . நிர்வாகிகள் , தொழிலாளர்கள் ஆகியோரின் ஆற்றல் , 
ஆர்வம் முதலியவை பொது நன்மைக்குப் பயன்பட வேண்டும் 
என்றால் , தொழிலை இயக்குவது கண்காணிப்பது ஆகியவற்றில் 
நிர்வாகிகளும் , தொழிலாளர் பிரதிநிதிகளும் ஒருவரோடு ஒருவர் 
ஒத்துழைத்து வரவேண்டும் . 


இவ்வுறவு அடிவாரம் முதல் 

உச்சிவரை பரவியிருத்தல் 
வேண்டும் . இயக்குநர் சபைகளில் தொழிலாளர் பிரதிநிதிகளைச் 
சேர்த்துக்கொள்வதால் மட்டுமே பயன் ஏதும் ஏற்பட்டுவிடாது . 
இயக்குநர் சபையில் இடம் பெறுவதனால் , தங்களுக்கும் நிர்வாகி 
களுக்குமிடையே நல்லுறவு இருந்து வருவதாகத் தொழிலாளர்கள் 
கருதிவிடப் போவதில்லை . உண்மையில் , சுயநலவாதிகள் இதைத் 
தங்களுக்குச் சாதகமாக்கிக் கொள்ளக்கூடும் . பொதுத் துறையி 
லுள்ள சில தொழிற்சாலைகளின் இயக்குநர் சபைகளில் தெ 
லாளர் 

பிரதிநிதிகள் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் ; 
ஆனால் , இதனால் பிரமாதமான விளைவுகள் ஏற்பட்டுவிடவில்லை . 
பம்பாய் , சென்னை துறைமுகப் பொறுப்புச் சபை சட்டங்கள் 
( Bombay and Madras Port Trust Acts ) , பொறுப்பாளர் சபையில் 
( Board of Trustees ) தொழிலாளர்களுக்குப் பிரதிநிதித்துவம் 
கிடைப்பதற்கு வழிசெய்தன என்றாலும் , இதனால் தொழிலாளரைப் 


தொழி 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


259 


பல 


பற்றிய பொறுப்பு சபை அதிகாரிகளின் கருத்துக் கொஞ்சமும் 
மாறியதாகத் தெரியவில்லை. இத் துறைமுகங்களில் தொழிலாளி 
நிர்வாகி உறவுகள் மாமாறவுமில்லை. சிந்திரி ரசாயனப் பொருள் , 
செயற்கை உரத் தொழிற்சாலை ( Sindri Chemical and Fertilizers 
Ltd ) , விசாகப்பட்டினத்தின் கப்பல் கட்டும் தளம் ( ship building 
yard ) , ஆகாயவிமான கார்ப்பரேஷன் ஆகியவற்றைப் பொறுத்தும் 
இது உண்மையாக இருக்கிறது . இவைகளின் இயக்குநர் சபை 
களில் தொழிலாளர் பிரதிநிதிகள் சேர்த்துக்கொள்ளப்பட்டுள்ள 
னர் என்பது உண்மையே . பிறகு ஏன் இந்த நிலைமை ? உயர் 
மட்டத்தில் மட்டுமே தொழிலாளி , நிர்வாகி உறவு தலை நீட்டு 
கிறது . வேறு இடங்களில் இதன் சுவடுகளைக் காணோம் - இதற்கான 
முயற்சிகளும் எடுக்கப் பெறவில்லை . 

நிர்வாக மன்றங்கள் (Councils of management ) : தொழி 
லாளிக்கும் நிர்வாகிக்குமிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் முதல் 
முயற்சியாக , இவ்விரு தரப்பினரின் பிரதிநிதிகளைச் சமமான அளவில் 
பெற்றுள்ள நிர்வாக மன்றங்கள் தொழில் நிறுவனங்களில் நிறுவப் 
படவேண்டும் . இவைகளிடம் 

பணிகள் ஒப்புவிக்கப்பட 
வேண்டும் . கூட்டுபேரத்தோடு தொடர்புடைய விவகாரங்களைத் 
தவிர , நிறுவனத்தின் மற்றெல்லா விவகாரங்களையும் இவை 
கவனித்துக்கொள்ள வேண்டும் . தொழிலாளர் பிரதிநிதிகள் 
கேட்கும் கேள்விகளுக்கு நிர்வாகிகள் கூடிய அளவிற்கு முழுமை 
யான பதில்களைத் தரவேண்டும் . இம் மன்றங்கள் ஆலோசனைக் 
குழுக்களாக இருக்க வேண்டும் என்றாலும் , இவைகளின் சிபார்சு 
களை நிர்வாகிகள் ஒப்புக்கொள்ளச் செய்வதற்கான மரபுகள் 
தோற்றுவிக்கப்பட வேண்டும் . இம் மன்றங்களின் வெற்றியானது 
ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை 
யையும் , ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரின் யோசனையை 
எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு அதை அமல் செய்யச் சித்தமா 
யுள்ளனர் என்பதையும் பொறுத்துள்ளது . சிறந்த மனப்போக்கும் 
அணுகுமுறையும் ( approach) இருக்கக்கூடும் என்றால் , விளைவுகள் 
திருப்திகரமாக அமையும் - இதற்குச் சட்டபூர்வமான அல்லது 
அடக்குமுறை அதிகாரங்கள் தேவையில்லை . நிர்வாகத்தில் பங்கு 
பெறும் தகுதி தொழிலாளர்களுக்கு உண்டா , இல்லையா ? என்பதை 
யும் , நிர்வாகத்தில் அவர்களைப் பங்குபெறச் செய்வதற்கு இம் மன் 
றங்களைத் தவிர , வேறு எதுவும் தேவைப்படுகிறதா ? என்பதையும் 
நிர்வாக மன்றங்களின் அனுபவத்தை வைத்து நம்மால் புரிந்து 
கொள்ள முடியும் . ஒவ்வொரு கட்டத்திலும் இவை நிர்வாகிகளை 

தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்த முயலும் . இதன் 
மூலமாக 

வேலையளிப்போர்கள் தொழிலாளர்களின் நம்பிக் 


யும் 


260 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கைக்குப் பாத்திரமாகி அவர்தம் ஒத்துழைப்பைப் பெறுவர் ; 
கூட்டுறவை ஏற்படுத்தக்கூடிய வேறு சாதனங்களுக்கு இவை புதிய 
தோர் அர்த்தத்தைக் கொடுக்கும் . 


கின்றன ; 


இவ்வாறு எல்லாக் கட்டங்களிலும் உழைப்பும் நிர்வாகமும் 
தொடர்பு கொள்வதனால் 

விளைவது 

என்ன ? ( 1 ) உற்பத்தி 
பெருகுகிறது . இதனால் தொழில் , தொழிலாளர் , சமுதாயம் 
ஆகியவை நன்மை பெறுகின்றன . ( 2 ) வேலையாட்கள் தங்களது 
பணிகளையும் , தொழில் , உற்பத்தி நடவடிக்கைகள் முதலியவற்றில் 
தங்களது முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்கின்றனர் . 
( 3 ) தன் உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு ( self - expression ) உள்ள 
ஆர்வம் தொழிலாளர்களிடையே -திருப்தி செய்யப் பெறுகிறது . 
எனவே , தொழிலில் அமைதி ஏற்படுகிறது ; நல்லுறவுகள் வளர் 

கூட்டுறவு அதிகரிக்கிறது . 
நிர்வாகத்தில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தும் திட்டங்களைப் , 
பொதுத் துறையிலும் தனியார் துறையிலுமுள்ள எந்தெந்தத் 
தொழில்களில் அமல் செய்வது என்பதைப் பற்றி இந்தியத் தொழி 
லாளர் பதினைந்தாவது மாநாட்டினால் நியமிக்கப்பட்ட முத் 
தரப்புக் கமிட்டி (tripartite committec ) எடுத்துக் கூறியது . 

. 
தனியார் துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்களாவன : 
பஞ்சு , நெசவு , சணல் , பொறி இயல் , ரசாயனப் பொருள்கள் , 
புகையிலை . பேப்பர் , சர்க்கரை , சிமெண்ட் , சுரங்கங்கள் , தோட்டத் 
தொழில்கள் முதலியவை . திட்டத்தைப் பரிசோதித்துப் பார்க்கத் 
தகுந்த நிறுவனங்கள் பட்டியல் ஒன்றைத் தொழிலாளர்களைக் 
கலந்து தயாரித்துத் தருவதாக வேலையளிப்போர்கள் ஒப்புக் 
கொண்டனர் . பொதுத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் 

ரயில்வே தொழிற்சாலைகள் , தளங்கள் , தபால் தந்தி , 
துறைமுகங்கள் , கப்பல் தளங்கள் ( ship yards) , போக்குவரத்துச் 
சாதனத் தொழிற்சாலைகள் ( transport workshop ) , சுரங்கங்கள் 
அச்சுக் கூடங்கள் , மின்சார நிறுவனங்கள் ஆகியவை . 

நிர்வாக மன்றங்களை ஏற்படுத்துவதற்காக வேலையளிப்போர் 
களும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர் சங்கமும் செய்துகொள்ள 
வேண்டிய உடன்படிக்கையின் நகல் ஒன்றையும் இக் கமிட்டி அங்கீ 
கரித்தது . 

தொழிலாளர்களின் வேலைச் சூழ்நிலைகளை , வாழ்க்கை 
நிலவரங்களைச் சீர்ப்படுத்துவது , உற்பத்தியைப் பெருக்குவது , ஒரு 
வரை ஒருவர் புரிந்துகொள்ள வேலையளிப்போர்களுக்கும் வேலை 
யாட்களுக்கும் உதவியளிப்பது , நிர்வாகத்தில் பங்கு பெறும் 
உணர்வைத் தொழிலாளர்களிடையே உருவாக்குவது முதலியவை 
இம் மன்றங்களின் நோக்கங்களாக இருத்தல் வேண்டும் . 


களாவன ; 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


261 


எந்தெந்த நிறுவனங்களில் இத் திட்டத்தைக் கொண்டு 
வருவது ? கமிட்டி கூறிய யோசனைகள் : ( 1 ) நன்கு வளர்ந்துள்ள 
தொழிலாளர் சங்கங்களை உடைய நிறுவனங்கள் . ( 2 ) 500 தொழி 
லாளர்கள் உழைத்து வரும் நிறுவனம் . ( 3 ) தனியார் துறை 
நிறுவன மாயிருந்தால் அதன் அதிபர் முன்னணியிலுள்ள வேலை 
யளிப்போர் சங்கம் ஏதாவது ஒன்றின் உறுப்பினராக இருக்க 
வேண்டும் ; தொழிலாளர் சங்கமும் மத்திய கூட்டிணைப்பு 
களோடு ( central federation) தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் . 
( 4 ) தொழில் உறவுகள் நன்கு இருந்து வந்துள்ள நிறுவனம் . 


1958 ஆம் ஆண்டின் பெப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற 
தொழிலாளி- நிர்வாகிக் கூட்டுறவைப்பற்றிய ஒரு கருத்தரங்கு , 
( seminar ) கூட்டு மன்றங்களின் ( joint council ) பணிகளையும் , 
செயல்முறைகளையும் அமைப்பையும் எடுத்து 

விளக்கியது . 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி உடடன்படிக்கையின் முன்னுரையில் 
காணப்பட்டதாவது : நிறுவனம் . தொழிலாளர்கள் , நாடு ஆகிய 
பற்றின் நலன்களை முன்னிட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவதும் , 
தொழில் நிர்வாகத்தில் பங்கு பெறத் தொழிலாளர்களைத் தூண்டு 
வதும் கூட்டு மன்றங்களின் குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் . 


இம் மன்றங்கள் நலத் திட்டங்களைச் செயல்படுத்துவதோடு 
பாதுகாப்பு ஏற்பாடுகள் , வேலை நேரங்கள் , விடுமுறைகள் ஆகிய 
வற்றையும் மேற்பார்வையிட்டு வரும் , நிறுவனத்தின் நிதி 
நிலைமை , உற்பத்தி , மற்றும் விற்பனைத் திட்டங்கள் , இயக்குமுறை 
முதலியவை பற்றி இவை ஆராய்ந்து யோசனைகளை வழங்கும் . 
நடைமுறைச் சட்டங்களை அமல் செய்வது பற்றியும் உற்பத்தியை 
நிறுத்துவது அல்லது குறைப்பது பற்றியும் நிர்வாகிகள் இவற் 
றுடன் கலந்து ஆலோசிப்பர் . 


மன்றத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 6 முதல் 12 வரை 
இருக்க வேண்டும் . தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப் 
படுவதாக இருப்பது நல்லது . பாதி உறுப்பினர்களைத் தொழிலாளர் 
சங்கமும் , மறுபாதி உறுப்பினர்களை நிர்வாகத்தினரும் தேர்ந் 
தெடுக்க வேண்டும் . மன்றத்தின் ஆயுட்காலம் இரண்டு ஆண்டு 
களாகவும் , தலைவர் , உபதலைவர் பதவிகள் தொழிலாளர் பிரதி 
நிதிகளுக்கும் வேலையளிப்போர் பிரதிநிதிகளுக்கும் மாறிமாறி 
வரக் கூடியனவாகவுமிருக்க வேண்டும் . 


நிர்வாகத்தினரோடு நன்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய 
தொழிலாளர் சங்கங்கள் இருக்கின்ற பெருந் தொழில்களில் இது 
பரிசோதனை செய்து பார்க்கப்பட வேண்டும் . நிர்வாகிகளோடு 


262 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கொண்டுள்ள உறவைத் தங்களது சொந்த நலன்களை மேம்படுத்திக் 
கொள்வதற்குத் தொழிலாளர் பிரதிநிதிகள் பயன்படுத்தாதவாறு 
பார்த்துக்கொள்ள வேண்டும் . இவர்கள் தொழிலாளர்களோடு 
நல்ல தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்களுக்குத் தேவையான 
தொண்டினைப் புரிந்துவர வேண்டும் . தொழிற்சாலையிலிருந்து 
வரும் தொழிலாளர் பிரதிநிதிகளையும் , தொழிலாளர் சங்க அலுவ 
லாளர்களையும் பலியாக்கப் படுவதிலிருந்து பாதுகாப்பதற்கான 
வழிமுறைகள் இருப்பது நல்லது . 


உழைப்புக்கும் நிர்வாகத்துக்கு மிடையே இத்தகைய 
தொடர்பு இருக்கக்கூடும் என்றால் . இவைகளுக்கிடையேயுள்ள 
வேலி விலகும் ; சந்தேகமும் அவநம்பிக்கையும் மறையும் : வெறுப் 
புணர்ச்சிக்குப் பதிலாகக் கூட்டுறவு மின்னிப் பிரகாசிக்கும் . 


பளு நிரம்பிய பெரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளத் தொழி 
லாளர்கள் தங்களைத் தயார் செய்து கொள்ளவேண்டும் . தொழி 
லாளர் சங்கங்கள் எல்லா வகையிலும் வலிவுபெற வேண்டும் . 
படிப்படியாக அன்னியர்களை அகற்றிவிட்டுத் தாங்களே தலைவர் 
களாக இருப்பதற்குத் தொழிலாளர்கள் முயலவேண்டும் . தொழி 
லாளர் இயக்கத்தை அலைக்கழித்துவரும் கருத்து வேறுபாடுகளும் 
போட்டி மனப்பான்மையும் மடிந்து அவைகளுக்குப் பதிலாக 
ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் ஒளிவீச வேண்டும் . இவற்றிற் 
கெல்லாம் மேலாக , தொழிலாளர் சங்கங்களிடம் நிதி வசதிகள் 
போதிய அளவில் இருப்பது அவசியம் ; அப்போதுதான் , அமைப்பு 
ஆராய்ச்சி , நலம் முதலியவற்றிற்காகப் பெருந் தொகைகளைச் 
செலவிடுவது 

சாத்தியம் . தேவையான சக்தியைத் தொழி 
லாளர் சங்கம் பெறாதவரையில் அது எடுப்பார் 

கைப்பிள்ளை 
யாகவே இருக்க வேண்டியிருக்கும் . தொழிலாளர் சங்கத்தின் 
பலமும் தற்சார்பும் (self reliance ) அதிகரிக்கும்போது , நிர்வாகத் 
துறையில் அதன் பொறுப்பும் வளர்கிறது என்பதை அது உணர 
வேண்டும் . 


வேலையளிப்போர் தொழிலாளர் கடமைகள் : நிர்வாகத்தோடு 
தொழிலாளர்களைத் தொடர்பு படுத்துவது ஒன்றுதான் அவர் 
களை நன்கு உழைக்கச் செய்கின்ற வழி , என்று நாம் கருதிவிடக் 
கூடாது . 

அவர்களை மெய்யாக உழைக்கச் செய்வதற்கு வேலை 
யளிப்போர்கள் கூறிவரும் பல்வேறு திட்டங்களைச் செயல்படுத்து 
வதற்கு இத் தொடர்பு முக்கியம் என்பதைத் தான் நாம் உணர்ந்து 
கொள்ள வேண்டும் . தொழிலாளிமீது நாம் நல்ல அக்கறை 
செலுத்தி அவனைக் கவனித்துக்கொள்ள வேண்டும் ; ஆனால் , 


* 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


263 


கட்டுப்பாட்டை மீறுகின்றவனாகவோ , ஒத்துழைக்க மறுக்கின்ற 
வனாகவோ அவன் இருப்பானேயாகில் , அவனை விசாரித்து ஆவன 
செய்யவும் வேண்டும் . இவ் விரண்டையும் செய்வது என்பது , 
தொழிலாளர் பிரதிநிதிகளின் ஒப்பு தலையும் , கூட்டுறவையும் 
கொண்டு தேவையான வழிமுறைகள் கண்டு பிடிக்கப்பட்டால் 
தான் சாத்தியமாகும் . பொதுமக்களும் அப்போது தான் கட்டுப் 
பாடின்மைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் எதிராகக் குரலெழுப்புவர் . 
இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டக் காலப்பகுதியில் பொதுத் 
துறையில் மட்டும் ரூ . 4800 கோடி செலவிடப்படுகிறது ; இதில் 
ஒரு பெரும் பகுதி தொழில் வளர்ச்சிக்காக ஒதுக்கப் 
பட்டுள்ளது . 

எனவே, நாட்டை முன்னேற்றும் பணியில் ஈடுபட் 
டுள்ளோரிடையே ஒற்றுமையும் கூட்டுறவும் நிலவ வேண்டியது 
அவசியமாகிறது . தொழிலாளர்கள் தயக்கமேயன்றி இப்பெரும் 
பணிக்குத் தங்களது அறிவையும் உழைப்பையும் கொடுத்து தவ 
வேண்டும் . சலிப்பும் சந்தேக மனப்பான்மையு முடைய தொழி 
லாளர் களால் நாடு நன்மை பெறாது . 

பெறாது . தொழிலாளர்களிடம் 
வெறுப்புணர்ச்சி காணப்படுமானால் , ஊக்கமளிக்கும் ஊதிய திட் 
டங்களும் ( incentive wage systems ) போனஸ் திட்டமும் அர்த்த 
மற்றவையாகி விடும் . பேரம் செய்வதன் மூலம் தங்களது ஊதியம் 
அதிகரிப்பதாக இல்லை என்றும் , இலாபத்தின் பெரும் பகுதியை 
வேலையளிப்போர்களே விழுங்கி விடுகின்றனர் என்றும் , தொழி 
லாளர்கள் கருதுவது நின்றால் தான் இரு தரப்பினருக்கிடை யே 
உறவு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது . தொழில் நிறு 
வனங்களின் முக்கிய கூட்டாளிகளாக இருப்பவர்கள் தொழி 
லாளர்கள் . அவர்களது கூட்டுறவு , நல்லுழைப்பு , கட்டுப்பாடு , 
நேர்மை முதலியவையின்றித் தொழிலில் நல்ல விளைவுகளோ 
இலாபமோ ஏற்பட முடியாது . 

தொழிலின் இயந்திரங் 
கள் திறமை மிக்கவையாக இருந்தாலும் , தொழிலாளர்கள் ஒத் 
துழைக்க மறுத்துவிட்டால் தொழில் வளர்ச்சியுற முடியாது. 
ஆகவே , தொழிலின் இலாபங்கள் , வேலையளிப்போர் , வேலையாள் , 
சமுதாயம் ஆகியோரிடையே பகிர்வு செய்யப்பட வேண்டும் . 
இதில் தொழிலாளர்களுக்குப் பெரும் பங்கு கிடைக்க வேண்டும் ; 
காரணம்- அவர்களே செல்வத்தின் உற்பத்தியாளர்களாக ருக் 
கின்றனர் . 


கட்டாயப்படுத்துவதனாலோ அச்சுறுத்துவதனாலோ எதற்கும் 
ணங்கிவிடுதல் கூடாது என்பதைப் பொதுத்துறையிலுள்ள 
அரசாங்கத்திற்கும் , தனியார் துறையிலுள்ள வேலையளிப்போர் 
களுக்கும் உணர்த்தப்பெற வேண்டும் . எது நல்லதாகவும் நேர் 
மையானதாகவு மிருக்கிறதோ அது எப்போதும் அவ்வாறே 


264 . 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


- 


இருக்கிறது என்பதை யாவரும் புரிந்து கொள்ள 

வேண்டும் . 
நன்மை விளைவிப்பனவாகவும் , நல்ல தத்துவங்களை அடிப்படை 
யாகக் கொண்டவையாகவும் எல்லா நடவடிக்கைகளும் இருக்க 
வேண்டும் . 

இவை - செய்யப்படுகின்ற எவையும் கருணையும் 
கௌரவமும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் . 


பொதுத்துறை , தனியார் துறை இவற்றில் , அரசாங்கமும் 
அதன் நிர்வாகிகள் ஊழியர்கள் ஆகியோரும் தொழிலாளர் 
பிரச்சினைகள் பற்றியும் , உளவியல் பற்றியும் ( Psycology) முழு 
வதும் அறிந்து கொள்வதற்கு அக்கறை காட்டவேண்டும் . அப் 
போது தான் , அவர்களால் தொழிலாளியின் போக்கிலும் நோக் 
கிலும் மாறுதல்களை ஏற்படுத்த முடியும் . தொழில் அமைதிக்கு 
இவை இன்றியமையாதவையாகும் . தங்களது முழுப்பொறுப்பு 
களையும் உணர்ந்துள்ள வேலையளிப்போர்களும் , தொழிலாளர் 
களுக்காக நியாயமான முறையில் பரிந்து பேசக்கூடிய தொழி 
லாளர் சங்கங்களும் காணப்படுகின்ற தொழில்களில் பூசல் நிறுத்த 
உடன்படிக்கை ஒன்று செய்யப்பெறவேண்டும் . வேலையாள் , வேலை 
யளிப்போர் பிரதிநிதிகளைக் கொண்ட மா நாடு ஒன்று , 
கூட்டாளி 

முறையை (co - partnership ) அடிப்படையாகக் கொண்ட 
புதிய தத்துவங்களை இயற்றவும் , உற்பத்தியின் அளவைப்பற்றி 
முடிவெடுக்கவும் வேண்டும் ; அதனோடு பொதுத்துறை தனியார் 
துறை தொழில்களைத் திறமையாக இயக்கி வருவதோடு தொடர் 
பான விவகாரங்களையும் ஆராய வேண்டும் . 


சக 


நாட்டின் தொழில் பொருளாதாரத்தில் (industrial economy) 
தங்களுக்கென்று ஒரு சிறப்பான இடம் இருக்க வேண்டும் என்று 
தொழிலாளர்கள் விரும்பினால் , தங்களது பொறுப்புகளையும் 
கடமைகளையும் பற்றி அவர்கள் மிகையாகச் சிந்தித்துச் செயல் 
புரிய வேண்டும் ; சுதந்திரம் என்ற பெயரில் முறையின்றி நடந்து 
கொள்வதும் , உரிமை என்பதை அடங்காமையெனக் ( licence) 
கொள்வதும் இருக்கக்கூடாது . எல்லாவித 

அழிவு வேலையும் 
(sabotage) பலாத்காரமும் தவிர்க்கப்பட வேண்டும் ; கசப்புணர்ச்சி 
என்பது கருத்திலும் , சொல்லிலும் , செயலிலும் காணப்படக் 
கூடாது . அப்போது தான் , நாட்டின் நலமும் சமுதாயத்தின் 
நலமும் கந்தப்பட்டுப் பாதுகாக்கப்படும் ; தொழில் நல்லுறவுகள் 
உடைய ஒரு சோஷலிசக் குடியரசு (socialist democracy ) இந் 
நாட்டில் தழைக்க முடியும் . 


அடிப்படை மாறுதல்களின் அவசியம் : இரண்டாவது 
ஐந்தாண்டுத்திட்ட காலத்தில் 12 மில்லியன் எண்ணிக்கை அளவான 


நிர்வாகத்துடன் தொழிலாளர் நெருக்கம் 


265 


வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் , குறுகிய 
காலப் பகுதியினுள் தலைவீத வருமானம் ( percapital income ) இரு . 
மடங்காக உயர வேண்டும் என்றால் , விவசாயத்தை நம்பி வாழும் 
70 சதவீத மக்கள் தொகையின் வாழ்வு வளம்பெற வேண்டும் 
என்றால் , நாட்டின் பெயரால் தாங்கள் சுரண்டப்படவில்லை என்ற 
நம்பிக்கை தொழிலாளர்களிடையே அரும்ப வேண்டும் என்றால் , 
நதிப் பள்ளத்தாக்குத் திட்டங்கள் (river valley projects ) போன்ற 
சில கவர்ச்சிகரமான பணிகளோடு நாடு திருப்தியடைந்துவிடக் 
கூடாது என்றால் , சுருங்கச் சொன்னால் - ஒரு மக்கள் நல அரசு 
( welfare state) ஏற்படுத்தப்பெற வேண்டும் 

என்றால் , 

நாம் 
பெற்றுள்ள பழமையும் வளர்ச்சியின்மையும் மலிந்த நமது பொரு 
ளாதார , அரசியல் அமைப்புகளில் பல அடிப்படை மாறுதல்கள் 
செய்யப்பெற வேண்டும் , புதியதொரு சமுதாயத்தைத் தோற்று 
விப்பதில் தொழிலாளர்களுக்கும் வேலையளிப்போர்களுக்கும் உள்ள 
பொறுப்பு மிகப்பெரிது . தங்களது பரஸ்பர உறவில் என்னென்ன 
மாறுதல்கள் தேவையோ அவற்றைச் செய்துகொள்வதும் , இம் 
மாறுதல்களினால் நாட்டின் உற்பத்தியும் வளர்ச்சியும் அவற்றால் 
பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதும் அவர்களது 
கடமையாகும் . 


6. நாட்டுக் கூலிக் கொள்கை 

( National Wage Policy) 


( 1 ) முகவுரை 


கூலிக் கொள்கையின் அவசியம் : கூலிக்கொள்கை பற்றிய 
பிரச்சினையானது உழைப்பு , நிர்வாகம் , அரசாங்கம் ஆகியவற்றைப் 
பொறுத்து மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது . 

தொழிலாளி 
யைச் சூழ்ந்துள்ள பிரச்சினைகளில் கூலியைப் பற்றிய பிரச்சினையே 
மிகவும் தொல்லை தருவதாகவும் நீடித்திருப்பதாகவும் இருக்கிறது . 
அவனுக்கு எல்லாமே அவனது சம்பாத்தியங்களேயாகும் . 
ஏனெனில் , அவையே அவனது வாழ்க்கைத்தரத்தையும் , அவனது 
குடும்பத்தின் வாழ்க்கைத்தரத்தையும் நிர்ணயிப்பவையாக இருக் 
கின்றன . சமூக நலப்பணிகள் ( social services ) , சமூகப் பாதுகாப்பு 
முதலியவை மூலம் கிடைக்கக்கூடிய மறைமுக நன்மைகள் குறை 
வாக உள்ள இந்தியாவில் இது முற்றிலும் உண்மையாக இருக் 
கிறது . இப் பிரச்சினைகள் அவனுக்கு மிகவும் பெரியதாக உள்ளன 
என்பது , அவன் சம்பந்தப்பட்டுள்ள பெரும்பாலான பூசல்கள் 
கூலிப் பிரச்சினையோடு தொடர்புடையனவாக உள்ளன 

என்ற 
உண்மையிலிருந்து புலனாகிறது . 


வேலையளிப்போனைப் பொறுத்தவரை கூலிக்கொள்கை முக்கிய 
மாக இருப்பதற்குக் காரணம் உற்பத்திச் செலவின் ( cost of 
production ) பெருங்கூறுகளில் ( major Elements ) ஒன்றாகக் கூலித் 
தொகை இருப்பதாகும் . உதாரணமாக நெசவாலையை எடுத்துக் 
கொண்டால் , துணியை உற்பத்தி செய்வதற்காகும் செலவில் , 
கூலியானது 25 சத விகிதமாக இருக்கிறது . மற்ற காரணிகளைப் 
போல் அல்லாது , கூலி என்பது வேலையளிப்போனால் மாற்றப்படக் 
கூடியதாய் உள்ளது . நிர்வாகத்தினரும் கூலியைப்பற்றி அக்கறை 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


267 


கொள்கின்றனர் . 

ஏனெனில் , கூடுதலான கூலியும் சிறந்த 
வேலைச் சூழ்நிலைகளும் வேண்டும் என்ற கோரிக்கை விலை , அங்காடி 
{ market ) , உற்பத்திப் பிரச்சினை கள் ஆகியவற்றை உருவாக்கு 
சிறது . 

தொழில் திறமையைப் பொருத்தும் கூலிப்பிரச்சினை 
முக்கியமாக இருக்கிறது . காரணம் , கூலிகள் போதவில்லை 
யென்றால் , தொழிலாளியினால் தனது திறமையைக் காத்து வர 
முடியாது . இதுபோன்ற 

ஒருசூழ்நிலையில் அவன் செய்ய 
வேண்டியது ஒன்று ; வேலையை விடுவது அல்லது திறமையை நழுவ 
விடுவது . 


இவ்வாறாக , தொழிலாளியும் , வேலையளிப்போனும் கூலிப் 
பிரச்சினையோடு நேரடித் தொடர்பைக் கொண்டுள்ளனர் . 
எனினும் , அரசாங்கமும் இவ் விவகாரத்தின்மீது தன் பார்வையை 
ஒட்டி வரவேண்டியிருக்கிறது . ஏனெனில் , சமுதாயத்தின் எல்லாப் 
பிரிவினருக்கும் நீதி கிடைக்கச் செய்கின்ற பொறுப்பும் , கூலிக் 
கொள்கை பற்றிய பெரும் பிரச்சினை களுக்கு முடிவு காண்கின்ற 
பொறுப்பும் இறுதியில் அரசாங்கத்தின் மீதே விழுகின்றன . 
சிறந்த வேலைச்சூழ்நிலைகளையும் , சுகாதாரம் , தற்காப்பு , குடி 
யிருப்பு , கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றில் நல்ல தரங்களையும் 
ஏற்படுத்துகின்ற நலத் திட்டங்களோடு ( welfare measures) ஒப் 
பிடும்போது , நியாயமான கூலி கிடைப்பதற்கான உத்தரவாதம் 
தொழில் நல்லுறவுகளுக்கான உறுதி வாய்ந்த அஸ்திவாரத்தை 
அமைப்பதோடு நாட்டின் பொருளாதாரச் செழிப்புக்கும் வழி 
யமைக்கிறது . திருப்திகரமான கூலியைத் தருவது என்பது , தொழி 
லாளர்களின் கூட்டுறவைப் பெற உதவுவதோடு , நாட்டு முன் 
னேற்றத் திட்டங்களில் பங்கெடுக்குமாறு தொழிலாளர்களைத் 
தூண்டவும் செய்கிறது . இவைகளுக்கு அவர்கள் மிக முக்கிய 
மானவர்களாக , இருக்கின்றனர் என்பது யாவரும் ஒப்புக்கொண்ட 
ஒரு விஷயம் . 


இந்திய அரசிய லமைப்பு ( Constitution of India ) : கூலிக் 
கொள்கையின் முக்கியத்துவத்தை இந்திய அரசியலமைப்புத் தன் 
கவனத்திற்கு எடுத்துக் கொண்டுள்ளது . அரசாங்கம் நிறைவேற்று 
வதற்குரிய வழிகாட்டும் கொள்கைகளில் ஒன்றாக இதை 42 ஆம் 
விதி கருதுகிறது . உரியசட்டம் அல்லது பொருளாதார அமைப்பு 
மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியிலோ விவசாயம் , தொழில் 
அல்லது வேறு நடவடிக்கை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள 
தொழிலாளர் அனைவருக்கும் வாழ்க்கைக் கூலி கிடைக்கச் செய் 
வதற்கும் , பாங்கான வாழ்க்கைத்தரத்தையும் ஓய்வை அனுப 
விக்கும் வாய்ப்பையும் தரவல்ல வேலைச்சூழ்நிலைகளை உண்டாக்கு 


268 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வதற்கும் அரசாங்கம் முயலவேண்டும் என்று இவ்விதி கூறுகிறது . 
அரசியலமைப்பின் 39 வது விதியின்படி , ஆண்களுக்கும் பெண் 
களுக்கும் உழைப்புக்குச் சமமான கூலி தரப்பட வேண்டுமென்பது 
அரசாங்கக் கைக்கோளின் வழிகாட்டும் கொள்கைகளில் ஒன்றாகும் . 


அயல் நாடுகளிலுள்ள நிலைமை : கூலிக் கொள்கையின் முக்கியத் 
துவம் முன்னேற்றமடைந்துள்ள நாடுகள் அனைத்திலும் உணரப் 
பெற்றுள்ளது . இந் நாடுகளில் பொதுவாகக் காணப்படுகின்ற 
ஓர் அம்சம் , நிர்ணயிக்கப்பட்ட கூலி வீதங்கள் - அவை பாராளு. 
மன்றத்தின் சட்டத்தினாலோ சம்பந்தப்பட்டவர்களுக் 
கிடையே செய்யப்பட்ட உடன்படிக்கையாலோ நடுவரின் 
தீர்ப்பினாலோ நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் சரி , சட்டபூர்வமாக 
அமல் செய்யப்படுவதாகும் . சட்டபூர்வமான கூலிக்கட்டுப்பாடு , 
ஆங்கில ஐக்கிய அரசிலும் , அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் , வேறு 
சில நாடுகளிலும் காணப்படுகிறது . ஆங்கில ஐக்கிய அரசிலும் , 
தென் ஆப்பிரிக்காவிலும் கூலிகள் வாணிபச் சபைகளாலும் ( trade 
boards) நிர்ணயிக்கப்படுகின்றன . ஆஸ்திரேலியாவிலும் நியூசி 
லாந்திலும் கூலிகள் நடுவர் தீர்ப்புகளினால் தீர்மானிக்கப்படு 


கின்றன . 


( 2 ) சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பும் 

கூலிக் கொள்கையும் 


மான 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் குறிக்கோள்கள் : சர்வ 
தேசத் தொழிலாளர் நிறுவனத்தின் அமைப்புச் சட்ட திட்டவரை 
வின் முன்னுரையில் விவரிக்கப்பட்டுள்ள குறிக்கோள்களில் , போது 

வாழ்க்கைக் கூலியைக் கிடைக்கச் செய்ய வேண்டும் என் 
பதும் , உழைப்பின் மதிப்புக்கு (value ) ஈடான ஊதியம் தரப்பட 
வேண்டும் என்ற தத்துவத்தை அங்கீகரிக்கப்படச் செய்யவேண்டும் 
என்பதும் முக்கியமானவையாகக் காட்சியளிக்கின்றன . வாழ்க் 
கைத் தரங்களை உயர்த்தவல்ல உலகத் திட்டங்களை ( world pro 
grames ) நாடுகளிடையே பரவச் செய்கின்ற புனிதமான பொறுப் 
பினையும் , முன்னேற்றத்தின் பலன்களை நியாயமாகப் பங்கிடுவதற் 
கும் , வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவரனைவருக்கும் குறைந்த 
பட்ச வாழ்க்கைக் கூலியைக் கிடைக்கச் செய்வதற்கும் ஏற்பாடு 
செய்வதை நோக்கமாகக் கொண்ட கூலிகள் , சம்பாத்தியங்கள் 
வேலைச் சூழ்நிலைகள் வேலை நேரங்கள் முதலியவை பற்றிய 
கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்வதாகச் சர்வதேசத் தொழி 
லாளர் அமைப்பு பிலடெல்பியா அறிக்கையில் கூறுகிறது . 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


269 


தீர்மானங்கள் : குறைந்தபட்சக் கூலிக்கு ஏற்பாடு செய்யப் 
பெறாத தொழில்களிலும் நாடுகளிலும் , அதற்கான ஏற்பாட்டைச் 
செய்வ தன் மூலம் வாழ்க்கைத்தரங்கள் பெருமளவில் உயரும் 
என்பதை உணர்ந்த இவ்வமைப்பு , குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் 
பற்றிய தத்துவங்களுக்கும் முறைகளுக்கும் பிரத்யேக கவனத்தைச் 
செலுத்தியுள்ளது . இதன் விளைவாக இதைப் பற்றிய மூன்று 
தீர்மானங்களையும் , பல சிபாரிசுகளையும் இது தந்துள்ளது . 


1928 ஆம் ஆண்டின் குறைந்தபட்சக் கூலி நிர்ணய 

சாதன 
தீர்மானத்தை ( Minimun. Wage - Fixing Machinery Convention) 
அங்கீகரிக்கும் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் ஒவ்வொரு 
உறுப்பினர் நாடும் கூட்டு 

உடன்படிக்கை மூலமாகவோ , 
வேறு வழியிலோ கூலி நிர்ணயிக்கப்படாமலும் , கூலி மிகவும் 
குறைவாகவும் இருக்கின்ற தொழில்களில் அல்லது தொழிலின் 

ததிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்குக் குறைந்தபட்சக் 
கூலியை நிர்ணயிப்பதற்கான சாதனத்தை உருவாக்குவதையோ 
காத்து வருவ்தையோ பொறுப்பாக ஏற்றுக் 

கொள்கிறது 
என்பதாக அத் தீர்மானம் கூறுகிறது . (சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பின் தீர்மானம் - எண் 26 ) . கூலிகள் , வேலை நேரங்கள் 
பற்றிய புள்ளி விவரங்களோடு தொடர்பான தீர்மானம் , கூலிகள் , 
வேலை நேரங்கள் பற்றிய ஒரு குறைந்தபட்ச புள்ளி விவரத்தை 
சேகரிக்குமாறு , தீர்மானத்தை அங்கீகரிக்கின்ற நாடுகளைக் 
கேட்டுக் கொள்கிறது . ( சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
தீர்மானம் - எண் 63 ) . கப்பல் தொழிலாளர் கூலிகள் , வேலை 
நேரங்கள் ! பற்றிய தீர்மானம் ( 1949 - ல் திருத்தம் பெற்றது ) , 
மாலுமிகளுக்குத் தரப்படவேண்டிய சர்வதேசக் குறைந்தபட்ச 
கூலியின் ( International Minimum Wage ) உண்மைத் தொகையை 
விவரிக்கின்றது . ( சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் தீர்மானம் 
எண் 93 ) . 


ஆசிய நாடுகளில் கூலிக் கொள்கை : இம் மூன்று முக்கிய தீர் 
மானங்களையே அன்றி , சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பானது 
ஆசியநாடுகளிலுள்ள தொழிலாளர்களைப் பற்றிப் பல்வேறு சமயங் 
களில் நன்கு ஆராய்ந்து அவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய சிபாரிசு 
களையும் தீர்மானங்களையும் தந்துள்ளது . இந்தியாவைப் பொறுத்த 
வரை முக்கியமாக இருப்பது ,( 1947 ஆம் ஆண்டின் புது டில்லியில் 
சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பினால் நடத்தப்பெற்ற ஆசியப் 
பகுதி தொடக்க மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட கூலிக்கொள்கை 
பற்றிய ஒரு தீர்மானமாகும் . ஆசியநாடுகளில் கூலி இன்னமும் 
குறைவாக உள்ள தொழில்களிலும் வேலைகளிலும் கூலித் தரங்களை 


270 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


உயர்த்தி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் வாழ்க்கைக் கூலியைக் 
கிடைக்கச் செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட வேண்டுமென அத் 
தீர்மானம் கூறியது . ஒவ்வொரு நாட்டிலும் அல்லது பகுதியிலும் 
கூலிகள் ஒரே மாதிரியாக இருந்துவர வேண்டும் என்றும் , கூலிகளை 
ஒழுங்கு செய்வதற்கு , வேலையளிப்போர்களுக்கும் தொழிலாளர் 
களுக்குமிடையே செய்யப்படும் கூட்டு உடன்படிக்கைகளே திருப்தி 
கரமான வழிகள் - என்றும் அத்தீர்மானம் மேலும் கூறியது . 
என்றாலும் , பல்வேறு காரணங்களினால் , நியாயமான கூலிகளை 
நிர்ணயிப்பதிலும் , அமல் செய்வதிலும் அரசாங்கம் தீவிரமாக 
ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது என்பதும் உணரப் பெற்றது . 
ஆகையால் , சாத்தியமான தொழில்களில் கூட்டுஉடன்படிக்கைகளை 
ஏற்படுத்துவதற்குத் தங்களால் இயன்ற அளவிற்கு 2. தவியளிக்கு 
மாறும் , கூட்டு உடன்படிக்கைகள் அல்லது வேறு வழிகள் மூலமாகக் 
கூலிகளை நன்கு ஒழுங்கு செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லாத 
தொழில்களில் சட்டபூர்வமான கூலி நிர்ணயச் சபைகளை ( wage 
boards) நிறுவுமாறும் ஆசிய நாடுகளின் அரசாங்கங்களை இம் 
மாநாடு கேட்டுக்கொண்டது . வேலையளிப்போர்களும் தொழி 
லாளர்களும் இச் சபைகளில் சமமான அளவில் இடம் பெறுவர் ; 
தேவைப்படுகின்ற அளவில் சுயேச்சை அங்கத்தினர்களும் சேர்த்துக் 
கொள்ளப் பெறுவர் . நியாயமான கூலிகளையும் , தரமான 
வீதங்களையும் நிர்ணயிப்பதற்கும் , குடும்ப வரவு செலவுத் திட்டங் 
களைப் பற்றிய தகவல்களை வைத்து அடிக்கடி திருத்தம் பெற்ற 
குறியீட்டெண்களை (index numbers ) அடிப்படையாகக் கொண்ட 
வாழ்க்கைச் 

செலவு படிகளுக்கு (cost - of - living allowances.) 
ஏற்பாடு செய்வதற்கும் இச் சபைகளுக்கு அதிகாரமிருக்க 
வேண்டும் . ஆசிய நாடுகளில் காணும் கூட்டு உடன்படிக்கைகள் 
கூலிச் 

சபைகள் , நடுவர் நீதிமன்றங்கள் முதலியவை பற்றி 
ஆராய்ந்து , தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலியைக் 
கிடைக்கச் செய்வதில் எந்த அளவிற்கு அவை வெற்றிபெற்றுள்ளன 
என்பதை அறிந்து கொண்டு , இதற்காக மேலும் எவ்வித நடவடிக் 
கைகள் எடுக்கப்படவேண்டும் என்பதைப் பன்னாட்டு அனுபவத்தை 
வைத்துச் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு கூறவேண்டுமென 
வும் கேட்டுக்கொள்ளப்பட்டது . 


கூலி 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பினால் 1953 ஆம் ஆண்டு 
டோக்யோ ( Tokyo ) வில் நடத்தப்பெற்ற ஆசிய பகுதித் தொழி 
லாளர் மாநாட்டின் - மூன்றாவது கூட்டத்தில் இவ் விஷயம் மறு 
படியும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது . ஆசிய நாடு 
களின் கூலிக்கொள்கையின் நோக்கங்கள் , கூலியை ஒழுங்கு செய் 
வதற்கான முறைகள் , 

அவற்றைச் செயல்படுத்துவதற்கான 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


271 


திட்டங்கள் முதலியவற்றை இம் மாநாடு எடுத்துரைத்தது . 
நாட்டின் பொருளாதார நிலைக்கேற்ப , கூடிய அளவிற்குக் கூலியை 
உயர்ந்த மட்டத்தில் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை அரசாங்க 
மும் , வேலையளிப்போர்களும் , தொழிலாளர்களும் பொது நோக்க 
மாகக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் , நாட்டுப் பொருளாதார 
வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற செழிப்பு நிலையில் தொழிலாளர் 
களுக்கு ஒரு பங்கு கிடைப்பதற்கு எதிர்காலத்தில் முயற்சி எடுக்கப் 
பட வேண்டும் என்றும் அம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானம் கூறியது . கூலியை நிர்ணயிப்பதற்கும் ஒழுங்கு செய் 
வதற்கும் கூட்டு உடன்படிக்கைகளே சிறந்த வழிகள் எனச் சிபார்சு 
செய்த இத்தீர்மானம் , கூட்டு உடன்படிக்கைகள் நன்கு வளர்ச்சி 
யுறுகின்ற வரையில் , அவைகளை ஏற்படுத்துவதற்குரிய முன்னேற் 
பாடாக , ஒவ்வொரு நாட்டிலும் கூட்டுபேரம் சக்தியின்றி இருந்து 
வரும் தொழில்களில் அல்லது கூட்டுபேரமே இல்லாதிருக்கின்ற 
தொழில்களில் கூலியை நிர்ணயிப்பதற்குச் சட்டபூர்வமான 
திட்டங்கள் அமலாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறியது 
இவ்வாறு குறைந்த பட்சக் கூலிகளை நிர்ணயிக்கும் நோக்கத்துடன் 
சட்டத்தின் மூலமாகக் கூலிகளைத் தீர்மானிப்பது என்பது முத் 
தரப்பு ஸ்தாபனத்தின் (tripartite machinery ) மூலம் செய்யப்பெற 
வேண்டும் . சட்டபூர்வமான கூலி நிர்ணயத்தைச் சக்தியுள்ளதாக 
இருக்கச் செய்கின்ற வகையில் , சட்டபூர்வமான கூலி ஏற்பாடுகளை 
நடைமுறைக்குக்கொண்டு வருவதற்கும் , பொருளாதார வளர்ச்சிக் 
கேற்ப , கூலிநிர்ணயத்தை இருக்கச் செய்வதற்கும் . 

போதிய 
அதிகாரங்களையும் , அலுவலர்களையுங் கொண்ட ஒரு அதிகார 
அமைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க வேண்டும் என்று அத் 
தீர்மானம் விளக்கியது . மேற்கூறிய இவ்விரு துறைகளிலும் 
காணப்படக்கூடிய கொள்கைகளை ஒரு முகப்படுத்திச் செயல்படுத்து 
வதற்காக , அரசாங்கம் , வேலையளிப்போர்கள் , தொழிலாளர்கள் 
ஆகியோரிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு ஏற் 
பாடுகள் செய்யப்பட வேண்டுமென அத் தீர்மானம் மேலும் 
எடுத்துக் கூறியது . 


( 3 ) இந்தியாவில் கூலி ஒழுங்குசெய் முறையின் 

வரலாறு 
(History of Wage Regulation in India ) 
பண்டைய நாட்கள் : தொழில்மயமாக்கலின் (Industrialisation ) 
ஆரம்ப ஆண்டுகளில் இந்தியாவில் கூலிவீதங்கள் முக்கியமாகத் 
தேவை - அளிப்புத் தத்துவத்தினால் ( demand and supply prin 
ciple ) நிர்ணயிக்கப்படுவதாக இருந்தன . கிராமப் பொருளா 


* 


272 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தாரம் ( rural economy ) சிதைவுற்றதன் விளைவாகக் கைவினைஞர் 
கள் , பண்ணை மற்றும் விவசாயத் தொழிலாளர்கள் வேலைகளை 
யிழந்து தொழிற்சாலையில் வேலைதேட ஆரம்பத்ததனால் , உழைப் 
பின் அளிப்பு (supply of labour ) குறிப்பாக , திறம்பெறாத 
தொழிலாளரின் அளிப்பு தேவையை மீறியது . தொழிலாளிக்காகப் 
போராடி அவனுக்கு நியாயமான கூலி கிடைக்கச் செய்வதற் 
கான தொழிலாளர் இயக்கமும் அப்போதில்லை . இதன் விளைவாகக் 
கூலிகள் குறைவாக இருந்து வந்தன . தொழிலாளர் இயக்கம் 
வளர ஆரம்பித்ததற்குப் பிறகும் , தங்களது மோசமான வாழ்க்கை 
நிலவரங்களையும் வேலைச் சூழ்நிலைகளையும் பற்றித் தொழிலாளர்கள் 
உணர வாரம்பித்ததற்குப் பிறகும் , கூடுதலான கூலிகளுக்காகவும் 
வேறு வசதிகளுக்காகவும் தொழிலாளர்கள் போராடத் தொடங் 
கினர் . ஆனால் , கூலியை ஒழுங்கு செய்வதற்கு முதல் உலகப் 
போரின் இறுதிவரை 

கூலி யோடு சம்பந்தப்பட்டவர்களோ 
அரசாங்கமோ முயலவில்லை . 


இரண்டாவது உலகப்போர் தொடங்கியதற்கு முன்புவரை 
தொழில் உறவுகளில் மிகவும் முக்கியமாகக் காணப்பட்ட ஓர் 
அம்சம் தலையிடாக் கொள்கையை ( Laissez faire ) சம்பந்தப் 
பட்ட அரசாங்கங்கள் முற்றிலும் பின்பற்றி வந்ததாகும் . 1937 ல் 
மக்கட் செல்வாக்குள்ள அரசாங்கங்கள் மாநிலங்களில் அதிகாரத் 
திற்கு வந்தபோது , தொழிற்பூசல்களில் அரசாங்கம் தலையிடுவது 
என்பது நடைமுறைக்கு வந்தது . யுத்தத்தின்போதும் யுத்தத் 
திற்குப் பிறகும் பல்வேறு மாநில அரசாங்கங்களும் , மத்திய அர 
சாங்கமும் கூலிப் பூசல்களைத் ( wage disputes ) தீர்ப்பதற்காகத் 
தொழில் வழக்கு மன்றங்களையும் , நீதிபதிகளையும் நியமித்தன . 
இவைகளின் சிபார்சுகள் மூலமாக , நாடு முழுவதிலுமுள்ள 
வகைத் தொழில்களின் வேலையாட்களுக்குரிய கூலிவீதத் திட்டம் 
உருவாகியுள்ளது . 


- 


தொழிற்பூசல் நிறுத்தம் ( Industrial truce) : 1947 ஆம் ஆண்டு 
நாட்டில் இதுவரை நிகழ்ந்திராத பெரும் அளவில் வேலை நிறுத் 
தங்கள் செய்யப்பெற்றன : இவ் வருடத்தில் இழக்கப்பெற்ற 
உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை 16 6 மில்லியன் . 1939 க்குப் 
பிறகு , இவ்வாண்டில் தான் மிக அதிகமான வேலை நிறுத்தங்கள் 
செய்யப்பட்டன . உற்பத்தி எங்கணும் குறைந்து , உற்பத்தி செய் , 
அல்லது அழிந்துபோ என்ற கோஷம் அதிர்ந்தது . நிலைமையைச் 
சீர்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதைப் பற்றி 
ஆராய மத்திய , மாநில அரசாங்கங்கள் , வேலையளிப்போர்கள் , 
வேலையாட்கள் ஆகியோரது பிரதிநிதிகளைக்கொண்ட முத்தரப்பு 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


273 


மாநாடு ஒன்றை இந்திய அரசாங்கம் 1947 ஆம் ஆண்டின் டிசம்பர் 
மாதத்தில் கூட்டியது . 


தொழில்பூசல் நிறுத்தத் தீர்மானம் ( Industrial Truce Resolu 
tion) என்றழைக்கப்படும் தீர்மானத்தை இம் மாநாடு ஏகமன தாக 
நிறைவேற்றியது . வேலையளிப்போர் , வேலையாள் உறவுகள் சீர் 
குலைவதைத் தடுத்து , உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான வழிமுறை 
களைச் சிபார்சு செய்வதே இத் தீர்மானத்தின் நோக்கம் . தொழி 
லாளருக்கும் நிர்வாகத்துக்கு மிடையே கூட்டுறவு நிலவினால் தான் , 
‘ நாட்டுப் பொருளாதாரத்திற்கு உயிர்நாடியாக உள்ள உற்பத்தி 
பெருக முடியும் என்று இத் தீர்மானம் கூறியது . 


தொழில்பூசல் நிறுத்தத் தீர்மானத்திற்கேற்றவாறு மத்திய 
அரசாங்கம் , முத்தரப்புத் தன்மையுடைய நியாய கூலிக் கமிட்டி 

யயும் ( Fair Wages Committee ) , இலாபப் பங்கீட்டுப் போனசு 
கமிட்டியையும் ( Profit Sharing Bonus Committee ) நியமித்தது . 


கூலி 


யான 


நியாய கூலிக் கமிட்டி : நியாய கூலிகள் பற்றிய கமிட்டியானது , 
குறைந்தபட்சக் கூலி , வாழ்க்கைக் 

என்பனபோன்ற 
கருத்துகளை விளக்கியது . நாட்டின் வருமானத்தை வைத்துப் 
பார்க்கும் போது , வாழ்க்கைக்குத் தேவையான கூலியைத் தருவது 
சாத்தியமில்லை என்றாலும் , தொழிலின் கூலி கொடுக்கும் சக்திக் 
கேற்றவாறு , குறைந்தபட்சக் கூலிக்கும் வாழ்க்கைக்குத் தேவை 

கூலிக்கும் இடைப்பட்ட ஒரு நியாயமான கூலி நிர்ண 
யிக்கப்பட வேண்டுமென இக் கமிட்டி சிபார்சு செய்தது . நியாய 
மான வேலைப்பளுவிற்கு ( work load ) மட்டுமே நியாய கூலி தரப்பட 
வேண்டும் . நியாய கூலியின் உச்சவரம்பை நிர்ணயிக்கப்படக் 
கூடிய தொழிலின் கூலி கொடுக்கும் சக்தி , ஒரு பிராந்தியத்தி 
லுள்ள குறிப்பிட்ட தொழிலுக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும் : 
கூலி கொடுக்கும் சக்தி என்பதற்குத் தெளிவான இலக்கணம் கூற 
முடியாது என்றாலும் , உற்பத்தியைத் திறமையோடு செய்து 
வருவதையும் , ஏற்கெனவே இருந்து வரும் வேலை வாய்ப்புகளைத் 
தொடர்ந்து இருந்துவரச் செய்வதையும் , முடிந்தால் அவற்றை 
அதிகப்படுத்துவதையும் தொழிலுக்குச் சாத்தியமாக்குகின்ற கூலிச் 
செலவீடு 

அதற்குப் பொருள் கொள்ளலாம் . 
பேரளவு ஆட்குறைப்பை - இதன் மூலமாக 

வேலையின்மையை 
விளைவிக்கின்றது போல் கூலிகள் உயர்ந்த மட்டத்தில் நிர்ணயிக்கப் 
பட வேண்டும் என்பது கமிட்டியின் கருத்தன்று . உழைப்புக்குச் 

கூலி தரப்பட வேண்டும் என்ற கொள்கை ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது என்றாலும் , தொழிலாளியின் தேவைகளை 


என 


என்வே , 


சமமான 


18 


274 இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 
வைத்துக் கூலிவீதங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றபோது , ஆண் 
தொழிலாளியைப் பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட 
குடும்பத்தைவிடச் சிறிய குடும்பமே , பெண் தொழிலாளியைப் 
பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென அறிக்கை 
தெரிவித்தது . நியாய கூலிகளை நிர்ணயிப்பதற்கு மத்திய அரசில் , 
ஒருமுகப்படுத்தும் உயர்சபையும் ( Appellate Co - ordinating Board ) , 
ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலச் சபையும் ( State Board ) இருக்க 
வேண்டுமென்று கமிட்டி கருத்து தெரிவித்தது . மாநிலச் சபையின் 
கண்காணிப்பின் கீழ் , தொழிலுக்கொரு சபையெனப் பல தற்காலிக 
பிராந்திய சபைகள் ( Regional Boards ) நிறுவப்பட வேண்டும் 
என்றும் அது கூறியது . 


நியாய கூலி மசோதா : நியாய கூலிகள் பற்றிய கமிட்டியின் 
அறிக்கையை அடிப்படையாகக் கொண்டு , மத்திய அரசாங்கம் 
1950 - ல் பாராளு மன்றத்தில் நியாய கூலி மசோதாவைக் கொண்டு 
வந்தது . ஆனால் , பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் விளைவாக இம் 
மசோதா நிறைவேற்றப்படாமலே போயிற்று . இதைப்பற்றி 
இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை . 


குறைந்த பட்சக்கூலிச் சட்டம் ( Minimum Wages Act) : நியாய 
கூலி மசோதா கொண்டுவரப்படுவதற்குமுன் 1948 - ல் குறைந்த 
பட்சக் கூலிச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது . பல தொழில்களில் 
காணப்படும் தொழிலாளர்களுக்குக் குறைந்தபட்சக் கூலியை 
நிர்ணயிப்பதற்கான அதிகாரத்தை இச் சட்டம் மத்திய மாநில 
அரசாங்கங்களுக்கு வழங்கியது . அவையாவன : கம்பளி, படுக்கை 
விரிப்பு அல்லது கம்பளிப்போர்வையை நெய்யும் நிறுவனங்கள் ; 
அரிசி அல்லது மாவு மில்கள் ; புகையிலை ( பீடி ) உற்பத்தி நிலையங் 
கள் ; தோட்டத் தொழில்கள் ; எண்ணெய் மில்கள் ; நகர சபை 
யினால் தரப்படும் வேலைகள் ; சாலை போடுதல் அல்லது கட்டட 
வேலைகள் ; கல் உடைத்தல் அல்லது கல் நொறுக்கு தல் ; அரக்கு 
உற்பத்தித் தொழிற்சாலைகள் ; மைக்கா உற்பத்தி ; பொது 
மோட்டார் போக்குவரத்து ; தோல் பதனிடுதல் அல்லது தோல் 
விற்பனையகங்கள் , விவசாயம் , குறைந்தபட்சக் கூலி நிர்ணயிக்கப் 
படவேண்டிய அவசியமுள்ள எந்த ஒரு தொழிலிலும் இச் 
சட்டத்தை அமல் செய்யக்கூடிய அதிகாரம் சம்பந்தப்பட்ட 
அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது . கூலிகளை 
பதிலும் , திருத்தி அமைப்பதிலும் சம்பந்தப்பட்ட அரசாங்கத் 
திற்கு உதவியா யிருக்கும்பொருட்டு , முத்தரப்பு அம்சமுடைய 
கமிட்டிகள், உதவிக் கமிட்டிகள் (sup committees ) , ஆலோசனைக் 
கமிட்டிகள் , ஆலோசனை உதவிக் கமிட்டிகள் , ஆலோசனை சபைகள் 


நிர்ணயிப் 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


275 


ஒரு மத்திய ஆலோசனைச் சபை ஆகியவை நியமிக்கப்படுவதற்கும் 
இச் சட்டம் வழி வகுக்கிறது . 


பண 


முதல் ஐந்தாண்டுத் திட்டம் : கூலிக் கொள்கையின் முக்கியத் 
துவத்தை முதல் ஐந்தாண்டுத் திட்டம் வலியுறுத்தியது . 
வீக்கம் நாட்டில் அடி எடுத்து வைத்துக்கொண்டிருந்த நிலையில் 
இத் திட்டம் இயற்றப்பட்டது . போரின் போதும் , போருக்குப் 
பிறகும் விலையின் போக்கில் துரித ஏற்றம் காணப்பட்டது . 
கூலிகள் மேலும் உயர்வது என்பது உற்பத்திச் செலவை அதிகப் 
படுத்திப் பண்டங்களின் விலைகளை உயர்த்து மென்றால் , அதனால் 
நாட்டின் பொருளாதாரநிலை மிகவும் பாதிக்கப்படும் என்று 
திட்டக் கமிஷன் கருதியது . எனவே , கூலிகள் கட்டுப்படுத்தப்பட 
வேண்டுமென அது எடுத்துக் கூறியது. கூலிகளைக் கட்டுப்படுத்திய 
பிறகு , இலாபங்களைக் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட 
வேண்டும் என்பது அதன் கருத்து . ஆனால் , திட்டம் செயல் 
படுத்தப்பட்டபோது , இக் கருத்து அடியோடு மறுக்கப்பட்டது . 
ஒருங்கமைந்த தொழில்களில் கூலிகள் தொடர்ந்து நடுவர் நீதி 
மன்றங்களின் தீர்ப்பினாலோ , கூட்டு பேரத்தினாலோ நிர்ணயிக்கப் 
படு வதாக இருந்து வந்தது ; இலாபங்கள் கட்டுப்படுத்தப் 
படாமலே இருந்து வந்தன . 


கூலியைப் பொறுத்து முதல் ஐந்தாண்டுத் திட்டத்தில் காணப் 
பெற்ற வேறு முக்கிய சிபார்சுகள் அடியில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


1 . 


பொதுத்துறை 

நிறுவனங்களில் தரப்படும் கூலிகள் 
தனியார் துறை தொழில் துணிவுகளில் ( enterprises ) 

தரப்படும் கூலிகளைவிடக் குறைவாயிருக்கக் கூடாது . 
2. நிரந்தர முத்தரப்புக் கூலிச்சபைகள் நிறுவப்படவேண்டும் 
3. கூலிகள் , இலாபங்கள் , கூலி நியதிகள் , நிலவரங்கள் 

ஆகியவைபற்றி ஆராய்ந்து கூலிகளையும் போனசையும் 
நிர்ணயிப்பதற்குரிய முறைகளையும் வழிகளையும் எடுத்துச் 
சொல்லக்கூடிய தொழில் நுட்ப நிபுணர்களை இந்தியா 
விலும் அயல்நாடுகளிலும் கண்டு பிடித்துப் பயன்படுத்திக் 

கொள்ள முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் . 
4. துரிதமாக - முடிந்த அளவிற்குப் பெரும்பாலான 

தாழில் 
களில் கூலி தரப்படுத்தப்பட ( standardisation ) வேண்டும் . 
5 . பல்வேறு உத்தியோகங்களிலும் , தொழில்களிலும் காணப் 

படும் வேலைப் பளுவுகள் ( work loads ) அறிவியல் முறை 
யில் மதிப்பீடு செய்யப்பெற வேண்டும் . 


276 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


6 , மத்திய அரசாங்க ஊழியர்களைப் 

பொறுத்தவரை , 
பஞ்சப்படியில் 50 சதவிகிதம் அவர்களது அடிப்படைக் 
கூலிகளுடன் ( basic wages ) சேர்த்துக் கொள்ளப்பெற 
வேண்டும் என்ற பஞ்சப்படி கமிட்டியின் ( Dearness 
Allowance Committee) சிபார்சுகள் தனியார்துறையிலும் 
அமல் செய்யப்பெற வேண்டும் . 


7. குறைந்தபட்சக் கூலிச் சட்டம் நன்கு செயல்படுத்தப்பட 

வேண்டும் ; விவசாயத் தொழிலாளர்களுக்குக் குறைந்த 
பட்சக் கூலியை நிர்ணயிப்பதற்குத் தொடக்க வேலைகள் 
நடைபெற வேண்டும் . 


பெரும்பாலான சிபார்சுகளைப் பொறுத்தவரை , இதுவரை 
உருப்படியாக எதுவும் செய்யப்பெறவில்லை . 

குறைந்தபட்சக் கூலிகளை நிர்ணயிப்பதற்கு ஓரளவிற்கு 
முயற்சி செய்யப்பட்டிருக்கின்றன . என்றாலும் , பிரச்சினை சிறி 
தளவே தீர்க்கப்பட்டுள்ளது . 


( 4 ) அண்மைக்காலக் கூலி நிர்ணயத்தின் 

அடிப்படைத் தத்துவங்கள் 


குறைந்தபட்சக் கூலிச் சட்டத்தின் குறைபாடு : பல மாநிலங் 
களைப் பொறுத்தவரை , 1948 ஆம் ஆண்டின் குறைந்தபட்சக் கூலி 
சட்டத்தின்கீழ் விவரிக்கப்பட்டுள்ள தொழில்களில் காணும் 
தொழிலாளர்களுக்குக் கூலி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றாலும் , 
குறைந்தபட்சக் கூலியின் இலக்கணம் , உள்ளடக்கம் ( content ) , 
அதை நிர்ணயிக்கும்போது கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட 
வேண்டிய காரணிகள் , பின்பற்றப்பட வேண்டிய தத்துவங்கள் 
முதலியவைபற்றி அச்சட்டத்தில் தெளிவான விதிகள் ஏதுமில்லாத 
தனால் , கூலியை நிர்ணயிக்கும் அதிகாரிகள் பல வகை தத்துவங் 
களைப் பின்பற்றிப் பலவகை அம்சங்களை வலியுறுத்திச் சென்றுள் 
ளனர் . 

இதன் விளைவு ? கூலிவீதங்களின் விதங்கள் இன்று 
குழப்ப மூட்டுபவையாக இருந்து வருகின்றன . பின்பற்றப்படும் 
தத்துவங்கள் அல்லது நிர்ணயிக்கப்படும் தத்துவங்களில் ஒரு. 
படித்தன்மையை ( uniformity ) முழு அளவில் கொண்டுவருவது 
என்பது சாத்தியமானதாகவோ விரும்பக் கூடியதாகவோ இல்லை . 
என்றாலும் , குறைந்தபட்சக் கூலியின் உள்ளடக்கம் , கூலி நிர்ணய 
அதிகாரிகளால் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய 
முக்கிய விஷயங்களான தொழிலாளியின் வாழ்க்கை முறை , குடும்ப 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


277 


அளவு , அமைப்பு போன்ற அடிப்படைத் தத்துவங்களிலாவது 
மாநிலங்களிடையே ஒற்றுமையும் ஒரு படித்தன்மையும் ஓரளவிற்கு 
இருக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும் . இவை இது 
வரை காணப்பட்டதாகவே தெரியவில்லை . 


வருவ 


நிர்ணயிக்கப்படும் கூலிகளின் உள்ளடக்கம் : நிர்ணயிக்கப்படும் 
கூலிகளின் 

உள்ளடக்கத்தைப் பொறுத்தவரை , அதிகாரிகள் 
நியாய கூலிக் கமிட்டியின் விளக்கத்தைப் பின்பற்றி வந்துள்ளனர் . 
குறைந்தபட்சக் கூலியானது . வெறும் பிழைப்பு நடத்துவதற்கே 
யன்றி , கல்வி , மருத்துவ உதவி , மற்ற வசதிகள் ஆகியவற்றைத் 
தருவதன்மூலம் தொழிலாளியின் திறமையைக் காத்து 
தற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதே அவ் விளக்கம் . 
தகைய கூலியின் பணமதிப்பை (money value) அறிந்துகொள்வதற் 
காக அதிகாரிகள் ஒரு சில குடும்ப வரவு செலவுத் திட்டங்களை 
{ family badgets ) ஆராய்ந்து பார்த்தனர் ; அதன் மூலமாகக் 
குறைந்தபட்சக் கூலியின் தொகையை நிர்ணயித்தனர் . ஆனால் , 
பரிசீலனைக்கு 

எடுத்துக் கொள்ளப்பட்ட தொழில்களின் நிதி 
நிலைமையை உத்தேசித்து இத் தொகை , பிறகு பல வேளைகளில் 
குறைக்கப்பட்டது . பம்பாய் கமிட்டி ஒன்றின் கருத்து , இயல் 
பான காலங்களில் தொழிலினால் தர இயலும் கூலிகளே நமது 
எல்லாத் தொழில்களிலும் சட்ட பூர்வமான குறைந்தபட்சக் கூலி 
களாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் . 


குடும்பத்தின் அளவும் , அமைப்பும் : கூலி நிர்ணயத்தோடு 
தொடர்பான ஒரு முக்கியமான பிரச்சினை , தொழிலாளியின் 
குடும்பத்தின் அளவை நிர்ணயிப்பதாகும் . இந்தியாவில் பல 
தொழில்துறை நீதிமன்றங்களும் , மத்திய சம்பளக்கமிஷன் ( Central 
Pay Commission) , பம்பாய் நெசவுத் தொழிலாளர் விசாரணைக் 
கமிட்டி ( Bombay Textile Labour Enquiry Committee) , நியாய 
கூலிக்கமிட்டி போன்ற விசாரணைக் கமிட்டிகளும் , கூலிநிர்ணயிக்கப் 
படும் போது , தொழிலாளியின் குடும்பத்தில் நான்கு பேர்கள் 
இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அதாவது தொழி 
லாளி , அவன் மனைவி , 14 வயதுக்குக் குறைந்த இரு குழந்தைகள் 
ஆகியோர் இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று 
சிபார்சு செய்துள்ளன . இதையே பெரும்பாலான கூலி நிர்ணய 
அதிகாரிகள் பின்பற்றி வந்துள்ளனர் . எனினும் , மூன்று உறுப் 
பினர் - ஒரு தொழிலாளி என்ற அடிப்படையில் தோட்டத் 
தொழில்கள் , ஊராட்சி மன்றங்கள் முதலியவற்றில் கூலிகள் 
நிர்ணயிக்கப்பட வில்லை . 

காரணம் , அவைகளில் காணப்படும் 
வேலைகள் குடும்ப அடிப்படையில் செய்யப்படுவனவாகத் 


2781 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( தோட்டத் தொழில்களில் இருப்பதைப் போன்று ) உள்ளன . 
அல்லது மனைவியும் வேலை செய்து வருபவளாக (ஊராட்சி மன்றங் 
களில் இருப்பதைப் போன்று ) இருக்கிறாள் . 


பல்வேறு வட்டாரங்களில் பல்வேறு வீதங்கள் : ஒரே மாநிலத் 
தின் பல்வேறு பகுதிகளிலுள்ள தொழிலாளர்களுக்குக் குறைந்த 
பட்சக் கூலிகள் பல்வேறு வீதங்களில் இருக்கவேண்டுமெனப் பெரும் 
பாலான கூலி 

நிர்ணய 

அதிகாரிகள் கூறியுள்ளனர் . மற்ற 
வட்டாரங்களைவிடச் சில வட்டாரங்களில் வாழ்க்கைச் செலவு 
குறைவாக இருக்கக்கூடும் ; எனவே , இத்தகைய வட்டாரங்களில் 
குறைந்தபட்சக் கூலியின் வீதம் குறைவாக இருக்க வேண்டும் 
என்பது அவர்களின் கருத்து . ஆனால் , வட்டாரங்களைப் பல்வேறு 
வகைகளாகப் பிரிப்பதற்கு அடிப்படையாக இருந்தவை வெவ்வே 
றானவையாகும் . சிலவேளைகளில் மக்கள் தொகையும் , வேறு சில 
வேளைகளில் வாழ்க்கைச் செலவில் உள்ள வேறுபாடுகளும் , 
இன்னும் சில வேளைகளில் நிதி நிலைமையும் (ஊராட்சி மன்றங் 
களைப் பொறுத்து ) , வட்டாரத் தொழில் வளர்ச்சியும் வட்டாரங் 
களைப் பிரிப்பதற்கான அடிப்படைகளாக இருந்து வந்துள்ளன . 


பலவகைத் தொழிலாளர்களின் கூலி 

வீதங்கள் : ஒரே 
தொழிலில் இருக்கும் பல்வேறு தொழிலாளர்களுக்குக் குறைந்த 
பட்சக் கூலி பல்வேறு வீதங்களில் நிர்ணயிக்கப்பட வேண்டுமெனக் 
குறைந்தபட்சக் கூலிச்சட்டம் கூறுகிறது . எந்தொரு மாநில அரசாங் 
கமும் ஒரேவிதமான பழக்கத்தைப் பின்பற்றவில்லை . சில . 
தொழில்களில் கூலி 

சம்பாத்தியக்காரர்களுக்கு மட்டுமே கூலி 
வீதங்கள் ( wage rates ) நிர்ணயிக்கப்பட்டுள்ளன ; சில தொழில் 
களில் அலுவலகத் தொழிலாளர்களுக்கும் இவை நிர்ணயிக்கப் 
பட்டுள்ளன . மாநிலங்களில் உள்ள தொழில்களில் தொழி 
லாளர்கள் முறையாகப் பிரிக்கப்பட்டு மற்றள்ளன . மாநிலங்கள் 
திறம்படாத் தொழிலாளர்களுக்குக் ( unskilled workers ) குறைந்த 
பட்சக் கூலிகளை நிர்ணயிப்பதோடு திருப்தியடைந்துள்ளன . 


சில 


பஞ்சப்படி (Dearness allowance ) : பல்வேறு தொழில்களில் 
குறைந்தபட்சக் கூலி வீதங்களை நிர்ணயிப்பதில் மாநில அரசாங் 
கங்கள் ஒரேவிதமான முறையினைப் பின்பற்றவில்லை; ஒரே 
அரசாங்கம்கூடப் பலவித முறைகளைப் பின்பற்றி வந்துள்ளது . 
மத்திய பிரதேசம் , பஞ்சாப் , பம்பாய் , பீகார் முதலியவற்றின் 
அரசாங்கங்கள் மொத்த கூலிவீதங்களை ( all - inclusive wage rates ) 
நிர்ணயித்துள்ளன ; ஆனால் , அஸ்ஸாம் , சென்னை , மேற்கு 
வங்காளம் ஆகியவற்றின் அரசாங்கங்கள் , அடிப்படைக் கூலி 


1 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


279 


வீதங்களோடு ( basic wage rates ) பஞ்சப்படிகளுக்கும் ஏற்பாடு 
செய்துள்ளன . டில்லியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலி வீதத்தில் 
பஞ்சப்படியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ; வாழ்க்கைச் 
செலவு குறியீட்டெண்ணின் (cost of living intex number ) ஏற்றத் 
தாழ்வுக்கேற்பக் கூலியை மாற்றியமைப்பதற்கும் அங்கே ஏற்பாடு 
செய்யப்பட்டுள்ளது . 


பஞ்சப்படியை , வாழ்க்கைச் செலவுக் குறியீட்டெண்ணுடன் 
இணைக்க முடியுமா ? என்ற பிரச்சினையும் , அவ்வாறு இணைக்க முடியு 
மென்றால் , வாழ்க்கைக் செலவின் ஏற்றத்தை எந்த அளவிற்கு ஈடு 
செய்வது என்பதும் வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண்கள் கிடைப் 
பதைப் பொறுத்துள்ளது . ஈடுசெய்வதைப்பற்றிப் பல வகையான 
கருத்துகள் இருந்து வந்துள்ளன ; இதைப் பற்றிய முடிவுகளும் 
பல சமயங்களில் அவரவர் விருப்பம்போல் செய்யப்பட்டன . இவ் 
வாறாக , மேற்கு வங்காளத்தின் அரிசி மில்கள் , மாவு மில்கள் , 
தோல் பதனிடும் இடங்கள் , தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் ஈடு 
செய் சதவிகிதம் ( percentage of rentralisation ) முறையே 31.5 , 
44 , 45 என்று இருந்தது . ஆனால் , தோட்டத் தொழில்கள் பற்றிய 
கமிட்டியானது , உத்தேசிக்கப்பட்ட மொத்த குறைந்தபட்சக் கூலி 
யிலிருந்து அடிப்படைக் கூலியைக் கழிப்பதன் மூலம் பஞ்சப்படியின் 
தாகையை நிர்ணயித்தது . 


வ 


பொதுவாகப் பின்பற்றப்பட்ட முறைகள் : குறைந்தபட்சக் கூலியை 
நிர்ணயிப்பதில் , கூலி நிர்ணய அதிகாரிகள் பின்வரும் மூன்று 
முக்கிய விஷயங்களைத் தங்களது கவனத்திற்கு எடுத்துக் கொண் 
டுள்ளனர் . ( 1 ) வாழ்க்கைக்குத் தேவையான கூலி . ( 2 ) நியாய 
கூலி . ( 3 ) தொழிலின் சக்திக்குட்பட்ட கூலி . இவை ஒவ்வொன்றும் 
சூழ்நிலைகளுக்கேற்றவாறு பல்வேறு அளவுகளில் வலியுறுத்தப்பட்டு 
வந்துள்ளன . உதாரணமாக , மத்திய சம்பளக் கமிஷன் , பம்பாய் 
தொழில் துறை வழக்கு மன்றம் ( பம்பாய் நூல் நெசவுத் தொழிலைப் 
பொறுத்தவரை ), மத்திய பிரதேசத் தொழிலாளர் விசாரணைக் 
கமிட்டி ஆகியவை , குறைந்தபட்சக் கூலியை நிர்ணயிப்பதற்கு 
வாழ்க்கைக்குத் தேவையான கூலியே அடிப்படையாக இருக்க 
வேண்டுமென வலியுறுத்தியுள்ளன . ஆனால் , தீர்ப்பளிப்பவர்களா 
லும் , தொழில்துறை நடுவர் நீதிமன்றங்களாலும் நியாய கூலித் 
தத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது . என்றாலும் , குறைந்தபட்சக் 
கூலி நிர்ணயிக்கப்பட்டது அவரவர் விருப்பம் போலவே இருந்தது . 


இம் மூன்று அடிப்படைக் காரணிகளை அல்லாத வேறு காரணி 
களைக் கூலி நிர்ணய அதிகாரிகள் தங்களது கவனத்திற்குச் சரிவர 


280 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


எடுத்துக்கொள்ளவில்லை . 

உதாரணமாக , நாட்டுப் பொருளா 
தாரத்தில் தொழிலின் நிலைமை , நாட்டு வருமானத்தின் அளவு , 
உழைப்பின் ஆக்கத்திறன் போன்றவை கணக்கிற்கே எடுத்துக் 
கொள்ளப் பெறவில்லை . 


குறைந்தபட்சக் கூலியும் வாழ்க்கைக் கூலியும் 

( Minimum Wage and Living Wage ) 


குறைந்தபட்சக் கூலி : குறைந்தபட்சக் கூலியை நிர்ணயிப்பதன் 
அடிப்படை நோக்கம் , மிகவும் குறைவான கூலியைப் பெற்றுத் 
திருப்திகரமற்ற சூழ்நிலையில் இருந்துவரும் தொழிலாளர் மக்களின் 
வாழ்க்கைத்தரத்தை உயர்த்துவதாகும் . முதன் முதலில் , கடுமை 
யான உழைப்பு தேவைப்படும் தொழில்களில் தான் ‘ குறைந்த 
பட்சக்கூலி வேண்டும் என்ற கோரிக்கை துளிர்விட்டது . எனவே 
தொடக்கத்தில் , மிகக் குறைவான கூலிகள் இருந்துவந்த தொழில் 
களில் தான் குறைந்தபட்சக் கூலியைக் கிடைக்கச் செய்வதற்குச் 
சட்டம் இயற்றப்பட்டது . 

ஆனால் , 

தற்போது கடுமையான 
உழைப்பு தேவைப்படாத வேறு தொழில்களிலும்- குறிப்பாகத் 
தொழிலாளர் சங்கம் பலவீனமாக இருந்து வருகின்ற தொழில் 
களில் குறைந்தபட்சக் கூலி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற 
கோரிக்கை இருந்து வருகிறது . 


பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல நாடுகளில் 
சமூகத்திற்கு அவசியமான சட்டங்கள் இயற்றப்பட்டன . அவை 
களின் ஓர் அங்கமாக இருப்பவைகளே குறைந்தபட்சக் கூலிகளை 
ஒழுங்குபடுத்தும் சட்டங்கள் . * கூலி நிர்ணயிப்பதில் தொடக்க 
முதல் காணப்பட்டு வந்த இரு அம்சங்கள் காலப்போக்கில் மிக 
முக்கியமானவையாய் மாறியுள்ளன . அவையாவன : ( அ ) தொழில் 
பூசல்களைத் தடுக்கவேண்டியது அவசியமாயிருப்பது ; ( ஆ ) நாட்டு 
வாழ்க்கைத்தரத்தைக் காத்துவர வேண்டும் அல்லது உயர்த்த 
வேண்டும் என்ற ஆவல் . இவைகளின் காரணமாக இரு வகையான 
கூலி நிர்ணயங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன ; (அ ) கடுமையான 
தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் , பெண்கள் , சிறுவர் 
போன்ற குறைவான கூலியைப் பெற்று வருவோர்களுக்கும் , 
அமைப்பின்றி இருந்து வரும் தொழிலாளர்களுக்கும் கூலியானது 
தனிப்பட்ட 

சட்டங்கள் மூலம் நிர்ணயிக்கப்படுகின்றது . 
( ஆ ) தொழில் பூசல்கள் தீர்க்கப்படுகின்ற வேளைகளில் , அரசாங்கத் 


* சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பு , குறைந்த பட்சக் கூலி நிர்ணய சாதனத் 
தைப்பற்றிய அறிக்கை . பக்கம் 9 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


281 


தால் ஏற்பாடு செய்யப்பெற்ற மத்தியஸ்தம் அல்லது தீர்ப்பு 
மூலம் கூலிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன . முதலாவது முறையைப் 
பிரிட்டிஷ் தொழில் மற்றும் கூலி நிர்ணயச் சபைகள் (British Trade 
and Wages Boards) பின்பற்றியுள்ளன ; சட்டத்தின் உதவியுடன் 
இம் முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , கனடா முதலியவற்றின் 
மாநிலங்கள் சிலவற்றிலும் , இலத்தீன் , அமெரிக்க நாடுகளிலும் 
அமலாக்கப்பட்டுள்ளது . இரண்டாவது முறை , ஆஸ்திரேலியா 
விலும் நியூசிலாந்திலும் காணப்படுகிறது . 


குறைந்தபட்சக் கூலிகளை நிர்ணயிப்பதற்காகச் சட்டமியற்றி 
யுள்ள நாடுகளை எடுத்துக் கொண்டால் , சில நாடுகள் தொழிலாளர் 
-வகுப்பினருக்குச் சேரவேண்டிய குறைந்தபட்சக் கூலியைச் சட்டத் 
தின் மூலம் அல்லது தீர்ப்பின் மூலம் நிர்ணயத்துள்ளன ; வேறு 
-சில நாடுகள் குறைந்தபட்சக் கூலிகளை நிர்ணயிப்பதற்கான அல்லது 
திருத்தியமைப்பதற்கான நிரந்தரக் கூலி நிர்ணய அமைப்புகளை 
நிறுவியுள்ளன . உதாரணமாக , நியூசிலாந்திலுள்ள குறைந்தபட்சக் 
கூலிச் சட்டம் வயதுவந்த ஆண் தொழிலாளிக்கும் பெண் தொழி 
லாளிக்கும் செலுத்தப்பட வேண்டிய 

கூலிவீதங்களை விவரிக் 
கின்றது . ஆஸ்திரேலியா நாட்டின் மாநிலங்களில் உள்ள சில 
சட்டங்கள் கூடக் குறைந்தபட்சக் கூலிவீதங்களை விவரிக்கின்றன . 
ஆனால் , பொதுவாகக் காணப்படுகின்ற பழக்கம் , குறைந்தபட்சக் 
கூலிவீதங்களை நிர்ணயிக்கக்கூடிய தேசீய கூலி அல்லது தொழில் 
சபைகளை நிறுவுவதாகும் . சம்பந்தப்பட்டவர்க ளனைவருக்கும் 
கூலி நிர்ணயக் குழுக்களில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு 
ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது . முடிவுகளை எடுப்பதற்கு முன் , இக் 
குழுக்கள் பல்வேறு காரணிகளைத் தங்களது பரிசீலனைக்கு எடுத்துக் 
கொள்ள வேண்டும் என்று கருதப்படுகிறது . 


பெரும்பாலான குறைந்தபட்சக் கூலிச்சட்டங்கள் வாழ்க்கைக் 
கூலி (living wage ) கருத்தையே குறைந்தபட்சக் கூலியை நிர்ணயிப் 
பதற்குரிய அடிப்படையாகக் கொள்கின்றன . ஆனால் , வாழ்க்கைக் 
கூலி பற்றிய இலக்கணங்கள் வெவ்வேறாக உள்ளன . சில சட்டங் 
கள் தொழிலாளியின் இயற்கைத் தேவைகளைப் ( இச் சட்டங்கள் 
கோஸ்டாரிகா , பனாமா முதலிய நாடுகளில் உள்ளன . ) பெயரள 
விற்குக் குறிப்பிடுகின்றன . வேறுசில சட்டங்கள் விரும்பத் தகுந்த 
வாழ்க்கைத்தரத்திற்குத் தேவையான எவ்லாவித இனங்களையும் 
-{ items ) விவரிக்கின்றன . இதைத் தவிர , நாடுகளில் உள்ள 
-கூலி நிர்ணயக் குழுக்கள் வேறு இரு முக்கிய காரணிகளையும் கவனத் 
திற்கு எடுத்துக் கொண்டுள்ளன. அவையாவன : ஒன்று நியாய 
கூலி ( fair wage ) . ஒரேவிதமான திறமை பெற்றிருப்பதுடன் 


282 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


ஒரேவிதமான சிரமம் அல்லது சலிப்பை ஏற்றுவரும் தொழிலாளர் 
அனைவருக்கும் தரப்படும் கூலிக்குச் சமமாக இருப்பது நியாய கூலி . 
மற்றொன்று , தொழிலின் கூலி கொடுக்கும் சக்தி . பம்பாய் 
நெசவுத் தொழிலாளர் விசாரனைக் கமிட்டி கூறியதாவது : 
குறைந்தபட்சக் கூலியை நிர்ணயிப்பதற்கு வாழ்க்கைக் கூலி , புற 
அளவுகோலாக இருக்கிறது . ஆனால் , கூலியை நிர்ணயிப்பதில் 
வாழ்க்கைக் கூலி அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்பட்ட 
போது , நடைமுறைக்கு ஏற்ற வேறுசில கருத்துகளும் கவனத்திற்கு 
எடுத்துக் கொள்ளப்பட்டன . 


வாழ்க்கைக் கூலி : ஆஸ்திரேலியாவிலுள்ள மத்தியஸ்த 
தீர்ப்பு செய் காமன்வெல்த் வழக்கு மன்றத்தின் ( Commonwealth 
Court of Conciliation and Arbitration ) தலைவராயிருந்த நீதிபதி 
ஹிக்கின்ஸ் ( Higgins ) முதன் முதலில் 1907 ஆம் ஆண்டு வாழ்க்கைக் 
கூலிக்கு ஓர் இலக்கணம் கூறினார் . அடிப்படைக் கூலி என்பது , 
ஒரு நாகரீகச் சமுதாயத்தில் வாழும் மனிதப் பிறவியாகக் கருதப் 
படும் சராசரி வேலையாளின் இயல்பான தேவைகளை அடிப்படை 
யாகக் கொண்டு , திறம்படாத் தொழிலாளிக்குத் தரப்படக்கூடிய 
மிகக் குறைந்த கூலி என்று அவர் கூறினார் . உணவு, இருக்கை , 
உடை , ஒருசில வசதிப் பொருள்கள் ஆகியவற்றுடன் , வறுமை 
நாட்களை ஓட்டுவதற்கான சேமிப்பையும் , தொழிலாளர்களுக்குக் 
கிடைக்கச் செய்கின்ற கூலியே வாழ்க்கைக் கூலி என்பது நீதிபதி 
ஹிக்கின்ஸ் அவர்களின் கருத்து . மற்றொரு 

சமயத்தில் அவர் 
கூறியதாவது ; திருமணமென்பது வயது வந்த ஆடவர்களுக்கு 
அவசியமாகிறது . திருமண வாழ்க்கையை நடத்தி வருவதற்கும் 
இல்லத்தில் ஐந்து நபர்களைக் காத்து வருவதற்கும் பற்றாதிருக் 
கின்ற கூலி , வாழ்க்கை கூலியாகக் கருதப்படமுடியாது . 1912 ஆம் 
ஆண்டின் தென் ஆஸ்திரேலியா சட்டப்படி வாழ்க்கைக் கூலி 
என்பதற்குப் பொருள் : வேலை எங்குச் செய்யப்படுகிறதோ - செய் 
யப்படுமோ அந்த வட்டாரத்தில் குடியிருக்கும் சராசரி தொழிலாளி 
யின் இயல்பான , நியாயமான தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்குப் 
போது 

பதுமான ஒரு தொகை . 


1919 ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வரவு செலவு 
பற்றிய பூர்வாங்க விசாரணை நடத்தப்பெற்றபோது , ஏழ்மையான 
வறுமையான நிலை , குறைந்தபட்சப் பராமரிப்பு நிலை , குறைந்த 
பட்ச சுகாதார வசதி நிலை என்ற மூன்றினை வைத்து , தொழி 
லாளர் புள்ளிவிவர செயலகத்தின் (Bureau of Labour Statistics ) 
ஆணையர் வரவு செலவு திட்டங்களை ஆராய்ந்து , முடிவில் குறைந்த 
பட்ச சுகாதார வசதி நிலையை வாழ்க்கைக் கூலியை நிர்ணயிப்பதற் 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


285 


கான அடிப்படையாகக் கொண்டார் . ஆஸ்திரேலியாவுக்கு அடிப் 
படைக் கூலியை நிர்ணயிப்பதற்காக ஏற்படுத்தப்பெற்ற ராயல் 
கமிஷன் இம் முறையை ஒப்புக்கொண்டு , குறைந்தபட்ச சுகாதார 
வசதி நிலையின் விளக்கத்தையும் ஏற்றுக்கொண்டது . பராமரிப்பு 
நிலையைவிடச் சற்று உயர்வான மட்டத்தில் உள்ளது இந்நிலை . 
இதை வைத்துக் கூலியை நிர்ணயிப்பதனால் தொழிலாளர்களுக்கு 
உணவும் குடியிருப்பும் கிடைப்பதே யன்றி , வேறுசில வசதிகளும் 
கிடைப்பதாக உள்ளன . அவையாவன : உடலின் சுகத்திற்கும் , 
அணிவோரின் தன்மான , தன் மதிப்பு உணர்வுகளைக் காப்பதற்கும் 
போதுமான உடை ; முக்கிய இடையூறு களுக்கும், இயலாமை , தீ 
என்பன போன்றவைகளுக்கும் எதிரான இன்சூரன்ஸ் ; குழந்தை 
களுக்குத் தேவையான நல்ல கல்வி ; பொழுதுபோக்கு : தன் 
வளர்ச்சிக்குச் செலவிடுவதற்கான வசதி . 

இதைப் போன்ற வாழ்க்கைக் கூலியே இந்தியாவிலும் நிர்ண 
யிக்கப்பட்டுள்ளது . ஐக்கிய மாநிலத் தொழிலாளர் விசாரணைக் 
கமிட்டி ( United Provinces Labour Enquiry Committee ) வாழ்க்கைத் 
தர நிலைகளைப் பின்வரும் நான்கு வகைகளாகப் பிரித்தது . வறுமை 
நிலை , குறைந்தபட்ச பராமரிப்பு நிலை , வசதியுடைய பராமரிப்பு 
நிலை , வசதி நிலை . வசதியுடைய பராமரிப்பு நிலையையே அக் கமிட்டி 
குறைந்தபட்ச வாழ்க்கைக் கூலி யின் அடிப்படையாக எடுத்துக் 
கொண்டது . 1937 ஆம் ஆண்டு , பம்பாய் நெசவுத் தொழிலாளர் 
விசாரணைக் கமிட்டி மற்ற நாடுகளில் வாழ்க்கைக் கூலி பற்றி 
நிலவி வரும் பொதுவான கருத்தினை விளக்கிவிட்டு , அடிப்படைக் 
கூலியானது , ஒரு குறிப்பிட்ட காலத்தின் - நாட்டின் சூழ்நிலைகளில் 
காணப்படும் வாழ்க்கைக் கூலிக்குச் சமமாக இருக்க வேண்டும் 
என்றால் , அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் 
விளக்கியது . 

இக் கருத்துகளைச் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பினால் 
வெளியிடப் பெற்றுள்ள , குறைந்தபட்சக் கூலி நிர்ணய சாதனம் " 
அடியிற்கண்டவாறு சுருக்கிக் கூறுகிறது : 

வாழ்க்கைக் கூலியின் தொகை பற்றிப் பல்வேறு நாடுகளில் 
மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது . 

ஆனால் , இம் மதிப்பீடுகள் 
ஆய்வாளர்களின் ( investigators ) கருத்துக்கேற்ப வெவ்வேறாக 
இருக்கின்றன. மதிப்பீடுகளை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் : 


1. பராமரிப்புக்கு மட்டும் அவசியமான தொகை . 
2. சுகாதாரத்திற்கும் மதிப்பான தோற்றத்திற்கும் அவசிய 

மான தொகை . 


284 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


3 . 


உலகின் 


பல 


சுகமான வாழ்க்கை ஏற்படுவதற்கு அவசியமான 
தொகை . 

பாகங்களில் வாழ்க்கைக் கூலி பற்றி நிலவும் 
கருத்துகளின் இச் சுருக்கத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது 
என்னவென்றால் , வாழ்க்கைக் கூலி என்பது ஆண் தொழிலாளிக் 
கும் , அவனது குடும்பத்திற்கும் உணவு , உடை , குடியிருப்பு போன்ற 
வெறும் அத்தியாவசியப் பொருள்களைத் தருவதோடு , அவனது 
குழந்தைகளுக்குத் தேவையான கல்வியும் , உடல் நலக்குறைவுக்கு 
எதிரான பாதுகாப்பு , அவசியமான சமூகத் தேவைகளைப் ( social 
seeds ) பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடு , முக்கிய இடையூறுகளுக் 
கும் வயோதிகத்திற்கும் எதிரான இன்சூரன்சு ஆகியவற்றையும் 
தரவேண்டும் 

என்பது பொதுவாக 

எல்லோராலும் ஒப்புக் 
கொள்ளப்பட்டுள்ளது என்பதாகும் . 


( 6 ) நியாய கூலி 


இலக்கணம் : குறைந்த பட்சக் கூலி , வாழ்க்கைக் கூலி 
என்பவைகளின் அர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி , தொழி 
லாளர்களின் இன்றைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று , 
‘ நியாயமான கூலி தரப்பட வேண்டும் என்பதாகும் . நியாய 
கூலி , என்பதற்கு மறுபடியும் விளக்கம் தேவைப்படுகிறது . 
ஏற்கெனவே இருந்து வரும் இலக்கணங்கள் , சில தொழில்களிலும் 
வட்டாரங்களிலும் நியாய கூலிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன 
என்பதாகவும் , இவற்றை ஒப்பிட்டுப் பார்த்து வருவதன் மூலம் 
கடுமையான உழைப்பு தேவைப்படும் தொழிலிலோ , தொழி 
லாளரின் பேர சக்தி பலவீனமாக இருந்துவரும் தொழிலிலோ 
நியாய கூலியைக் கிடைக்கச் செய்ய முடியும் என்பதாகவும் எடுத் 
துக்கொள்கின்றன. 


ஒரேவித வேலையைச் செய்து வருவதுடன் , ஒரேவித சிரமத்தை 
அல்லது சலிப்பை ஏற்றுவரும் ஏனைய தொழிலாளர்களுக்குத் தரப் 
படும் கூலிக்குச் சமமாக உள்ள கூலியே நியாய கூலி என விளக்கு 
கின்ற சமூக அறிவியல்களின் கலைக்களஞ்சியம் ( Encyclopaedia of 
Social Sciences ), பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கூலியை 
வேறொரு கூலியுடன் ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கான நம்பத் தகுந்த 
அளவுகோல் கூலி நிர்ணய சாதனத்திடம் இருப்பதாக எடுத்துக் 
கொள்கிறது . 

குறைந்தபட்சக் கூலி நிர்ணய சாதனத்தைப் பற்றிய சர்வ 
தேசத் தொழிலாளர் அமைப்பின் சிபார்சைப் பொறுத்தும் இது 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


285 


* 


கூலிப் 


உண்மையாக இருக்கிறது . அது கூறுவதாவது : குறைந்தபட்சக் 
கூலிவீ தங்களை நிர்ணயிப்பதில் தொழிலாளர்களிடையே சங்க 
அமைப்பு இருந்துவருவதோடு கூட்டு உடன்படிக்கைகளையும் 
( collective agreements) செய்துவைத்துள்ள தொழில்களில் தரப் 
படும் கூலிவீதங்கள் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் ; அவ்வாறு ஒப்பிட்டுப் பார்க்கக்கூடிய கூலிவீதங்கள் 
கிடைக்கவில்லையென்றால் , நாட்டில் அல்லது குறிப்பிட்ட வட்டா 
ரத்தில் நிலவிவரும் 

பொதுமட்டம் (( general level of 
wages ) கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

ஒரேவித சிரமத்தையும் சலிப்பையும் தருவதாயிருப்பதுடன் , 
ஒரேவித அரிய இயற்கைத் திறமைகளும் , செலவு மிகுந்த பயிற்சி 
யும் தேவைப்படும் ஏனைய தொழில்களில் கொடுக்கப்படும் சராசரி 
கூலிக்குச் சமமாக , உள்ள கூலிகளே நியாய கூலிகள் என்பது 
மார்ஷல் அவர்களின் கருத்து . ஒரு கூலிவீதம் நியாயமான தாய் 
இருக்கிறதா என்றறிவதற்குப் பேராசிரியர் பிகு ( Prof Pigou ) இரு . 
முறைகளை ஆளுகின்றார் . அதாவது அக் கூலிவீதம் குறுகிய 
அர்த்தத்திலும் , விரிந்த அர்த்தத்திலும் நியாயமான தாக : 
இருக்க வேண்டும் . அக் கூலிவீதமானது சுற்று வட்டாரத்திலுள்ள 
ஏனைய தொழிலில் காணும் தொழிலாளர்களுக்குத் தரப்படும் 
கூலிக்குச் சமமாக இருக்கிறது என்றால் , அது குறுகிய பொருளில் 
நியாயமான தாக இருக்கிறது என்றும் அவர் கூறுகின்றார் . 
இவ்வாறு ஒப்பிட்டுப் பார்ப்பதன் மூலம் கூலி நிர்ணயிக்கப்படுவ 
தாக இருக்கின்றபோது . சில தொழில்கள் அல்லது பகுதிகளி 
லாவது தொழிலாளர் கூட்டுபேரத்தை ( collective bargaining ) 
வெற்றி பெறச் செய்கின்ற வகையில் ஒன்றாக இணைந்துள்ளனர் 
என்பதாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது . 


முன்பு விளக்கப்பட்டுள்ள குறைந்தபட்சக் கூலி , வாழ்க்கைக் 
கூலி பற்றிய கருத்துகள் , நியாய கூலியை நிர்ணயிப்பதற்கான 
தத்துவங்களைத் தீர்மானிப்பதில் உதவியாக இருக்கக்கூடும் . 
நாட்டு வருமானம் உயர்வாக உள்ள அயல் நாடுகளில் , குறிப்பாக 
ஆஸ்திரேலியா , நியூசிலாந்து , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , கனடா 
போன்ற நாடுகளில் வாழ்க்கைக் கூலியே குறைந்தபட்சக் கூலிக்கு 
அடிப்படையாக இருக்கிறது . இந் நாடுகளில் இவ்விரண்டுக்கு 
மிடையே அதிகமான வேறுபாடுகள் கிடையாது . 

தொழில் சக்தி : இவ்விரண்டு காரணிகளையேயன்றி மற்றொரு . 
காரணியும் நியாய கூலியை நிர்ணயிப்பதில் முக்கியமான தாக 
இருக்கிறது. அதுவே தனிப்பட்ட தொழிற்சாலை 

அல்லது 


சிபாரின் 


எண் .30 


286 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தொழிலின் கூலி கொடுக்கும் சக்தி இது சில சமயங்களில் குறைந்த 
பட்சக் கூலிச் சட்டங்களில் தெளிவாக எடுத்துரைக்கப்படுவதில்லை ; 
க் காரணியை நாம் நடைமுறையில் எப்போதும் கணக்கிற்கு 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . கூலிகளுக்கும் தொழிலின் சக்திக்கும் 
ஒரு நெருங்கிய தொடர்புண்டு . தொழிலின் சக்திக்கு மீறிய 
வாழ்க்கைக் கூலியை எடுத்துக் கொண்டு கூலியை நிர்ணயிக்க 
-முயல்வதில் பயனேதுமில்லை . இங்கே 

கணக்கிற்கு எடுத்துக் 
கொள்ளப்பட வேண்டியது மொத்தத் தொழிலின் சக்தியேயன்றி , 
ஒரு தனிப்பட்ட தொழில் அல்லது அதன் கிளையின் சக்தியன்று . 
தொழிலின் கூலி கொடுக்கும் சக்தியை அடிப்படையாகக் கொண்டு 
கூலிகளை நிர்ணயிப்பது என்பது நடைமுறைக்கேற்ற ஒரு முறை 
பயாகும் . 


வாழ்க்கைக் கூலியே குறிக்கோள் ; வாழ்க்கைக் கூலியே 
குறிக்கோளாக இருக்கிறது என்றாலும் , மற்ற நாடுகளில் உள்ள 
கூலிப் பொது மட்டம் தாழிலின் கூலி கொடுக்கும் சக்தி ஆகிய 
வற்றை வைத்து அது மாற்றியமைக்கப்பட வேண்டியுள்ளது . 
முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளில் கூட து அவசியமாக இருக் 
கிறது . 


வாழ்க்கைக் கூலிக்கு முதல்படி நியாய கூலி : நாகரீகமடைந் 
துள்ள ஒவ்வொரு நாடும் வாழ்க்கைக் கூலி ஏற்படுத்துவதைக் 
குறிக்கோளாகக் கொண்டுள்ளது . சர்வதேச , தேசீய அறிக்கைகள் 
இதையே அடிக்கடி வலியுறுத்தி வந்துள்ளன . இந்தியாவிலும் 
இதுவே குறிக்கோளாக இருக்கிறது என்றாலும் , இக் குறிக்கோளை 
அடைவதில் பல தடை கள் உள்ளன . எனவே, இன்றைய சூழ்நிலை 
களில் சாத்தியமாயிருப்பது நியாயமாகப்படக்கூடிய ஒரு கூலியைக் 
கிடைக்கச் செய்வதேயாகும் . நியாய கூலியைப் பெறச் செய்வது 
என்பது வாழ்க்கைக் கூலியைப் பெறச் செய்வதற்கான முதல்படி 
யாகும் . 


நியாய கூலி குறைந்த பட்சக் கூலிக்குக் குறைவாக இருக்கக் 
கூடாது : ஒன்று மட்டும் தெளிவாகத் தெரிகிறது . நியாய கூலியா 
னது எவ்வித காரணத்தை முன்னிட்டும் குறைந்தபட்சக் கூலியை 
விடக் குறைவாக இருக்கக் கூடாது . தொழில்துறை நடுவர் நீதி 
மன்றங்கள் ( industrial tribunals ), வழக்கு மன்றங்கள் ஆகியவை 
களால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலிவீதங்கள் தற்போதைக்கு 
நியாயமானவை என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றா 
லும் , தொழில் துறை நடுவர் நீதிமன்றங்களும் , வழக்கு மன்றங் 

தொழிலாளிக்குக் குறைந்த பராமரிப்பு வாழ்க்கைத் 


களும் 


287 


நாட்டுக் கூலிக் கொள்கை , 


கூலி 


தரத்தைத் தருவதிலேயே இதுவரை பெரும்பாலும் ஆர்வம் காட்டி 
வந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது . ஒப்பந் 
தங்களை அடிப்படையாகக் கொண்டு பல உடன்படிக்கைகளும் 
முடிவுகளும் 

செய்யப்பட்டுள்ளன . கூலியை நிர்ணயிப்பதில் 
வழக்கு மன்றங்களும் தொழில் துறை நடுவர் நீதிமன்றங்களும் , 
அரசாங்க ஊழியர்களுக்கு உரிய மத்திய சம்பளக் கமிஷனின் 
சிபார்சுகளை அளவுக்கு மீறிப் பின்பற்றியுள்ளன . நடுவர் நீதிமன்றங் 
களாலும் , வழக்கு மன்றங்களாலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலி 
வீதங்களை எதிர்காலக் நிர்ணய 

சபைகள் தங்களது 
பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் . ஆனால் , இவைகளுக்கு 
எந்த அளவுக்கு மதிப்பளிப்பது என்பது 

கூலிச் சபைகளைப் 
பொறுத்த விஷயமாகும் . 

எனவே , கூட்டு உடன்படிக்கைகளாலும் , மத்தியஸ்தர்கள் , 
நீதிபதிகள் ஆகியோராலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலிகள் 
குறைந்தபட்சக் கூலியினைப்போன்று தொடக்க முயற்சியாகக் 
கருதப்படலாம் என்பதாகவும் , கூடுதலான கூலியைக் கொடுக் 
கின்ற சக்தி தொழிலுக்கு இருக்கின்றபோது , கூடுதலான கூலியே 
நியாய கூலியாகக் கருதப்பட வேண்டும் என்பதாகவும் படுகிறது . 
சுருக்கமாகச் சொன்னால் , போட்டி நிலவுகின்ற சூழ்நிலைகளில் 
வாழ்க்கைக் கூலி முழுவதையும் தருகின்ற சக்தி , ஒரு தொழிலுக்கு 
இருக்குமானால் , அப்போது , வாழ்க்கைக் கூலிக்குக் குறைவான கூலி 
எதையும் நம்மால் நியாயமானதாகக் கருத முடியாது . கூலியின் 
அடிமட்டத்தைக் குறைந்தபட்சக் கூலி சுட்டிக் காட்டுகிறது . 
அதற்குக் குறைவாக எந்த ஒரு தொழிலாளிக்கும் கூலி தரப்படக் 
கூடாது . குறைந்தபட்சக் கூலிக்கு மேலே நியாய கூலி நிர்ணயிக் 
கப்பட வேண்டும் ; வாழ்க்கைக் கூலியை நோக்கி அது உயர 
வேண்டும் . 


( 7 ) முடிவுரை 


குறைவான கூலிகள் முன்னேற்றத்தைத் தடுக்கின்றன : தொழில் 
துறையில் முன்னேற்றமடைந்துள்ள எட்டு உலக நாடுகளில் 
ஒன்றாக இந்தியா கருதப்படுகிறது என்றாலும் , அது இன்னமும் 
பெரும்பாலும் வளர்ச்சி குறைந்த நிலையில் தான் இருந்துவருகிறது ; 
இந்திய அரசாங்கம் 

( விடுதலை பெற்ற பிறகு ) . நாட்டில் 
பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூகப் புனரமைப்பையும் 
ஏற்படுத்துகின்ற மாபெரும் பணியினை ஏற்றுக் கொண்டுள்ளது . 
கூலிகள் குறைவாக உள்ளதனால் , நாட்டின் முன்னேற்றம் பல வழி 
களில் பாதிக்கப்படுவதாக இருப்பதனால் , குறைந்தபட்சக் கூலிகளை 


288 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கூலி 


நிர்ணயிப்பதன் மூலமும் , கூலிக் கட்டமைப்பை ( wage structure) 
சீரமைப்பதன் மூலமும் தொழிலாளர் வகுப்பினரின் 
மட்டத்தை உயர்த்துவது மிகவும் அவசியமாகிறது . கூலிகள் 
குறைவாக இருப்பதனால் முன்னேற்றம் எவ்வாறு பாதிக்கப்படு 
கிறது ? முதலாவதாக , கூலிகளைக் 

குறைவாகப் 

பெறுகின்ற 
தொழிலாளர்கள் திறமை மிகுந்தவர்களாக இருக்க முடியாது . 
இரண்டாவதாக , தொழிலாளர்களின் உண்மை வருமானம் (real 
income ) குறைவாக இருக்கின்றபோது , வாங்குந்திறன் (purchas 
ing power) குறைந்து விடுகிறது . இதனால் , பலவசைப் பண்டங் 
களுக்குள்ள தேவை சுருங்கி விடுகிறது . இதன் மூலம் , பொருளா 
தார நடவடிக்கைக்கு ஊக்கமளிப்பதாக உள்ள அங்காடியின் 
வளர்ச்சி தடைபடுகிறது . மேலும் , மற்றெல்லோரையும்விடத் , 
தொழிலாளர் வகுப்பினர் 

குறைவான சம்பாத்தியத்தைப் 
பெறுவது என்பது சமூகத்தைப் பொறுத்தவரை விரும்பத்தகாத 
தாகவும் , மனிதப் பண்பைப் பொறுத்தவரை நியாயமற்றதாக 
வும் , அரசியலைப் பொறுத்தவரை கேடு விளைவிப்பதாகவும் இருக் 
கிறது . கூலிக் கட்டமைப்பு காலத்திற்கேற்ப மாறாமலிருக்கு 
மானால் , அது திட்ட முறைக்கு ஏற்றதாக இருக்காது ; அரசியல் 
அமைப்பின்கீழ் தரப்பட்டுள்ள உத்தரவாதத்திற்கும் அது ஏற்றதா 
யில்லை . உண்மைக் கூலி அடிக்கடி மேல்நோக்கி உயர்ந்தவண்ண 
மிருக்க வேண்டும் . 


இன்றைய சூழ்நிலைகளின் தேவைகளைப் பூர்த்திசெய்வ 
தாகவும் , ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நோக்கங்களை அடைவதற் 
குரிய வழியைக் காட்டுவதாகவும் உள்ள ஒரு தேசீய கூலிக் 
கொள்கையை உருவாக்க வேண்டியது இச் சூழ் அமைவில் மிகவும் 
முக்கியமாகிறது . இத்தகைய கூலிக் கொள்கையானது , மனநிறை 
வையும் ஆற்றலையுமுடைய தொழிலாளர் அணியை உருவாக்கு 
வதன் மூலம் வளர்ச்சித் திட்டங்களின் வெற்றிக்குப் பெரிதும் 
உதவுகின்றன . மற்ற பொருளாதார , சமூகக் கொள்கைகளைப் 
போன்று கூலிக் கொள்கையின் முதன்மையான குறிக்கோள் களில் 
அடியிற் கண்ட வகைகளும் முக்கியமாக இடம் பெறவேண்டும் . 


1. முழு வேலை நிலையை ஏற்படுத்தல் ; அதோடு எல்லாவித 

சாதனங்களையும் உத்தம ( optimum ) அளவில் பகிர்வு 
செய்தல் . 


2. உத்தம வீத ( optimum rate ) பொருளாதார வளர்ச்சிக்கு 

ஒத்த உயர்தர பொருளாதார ஸ்திர நிலையை 
உருவாக்குதல் . 


தாட்டுக் கூலிக் கொள்கை 


289 


3 , சமுதாயத்தின் எல்லாப் பிரிவினருக்கும் உயர்ந்தபட்ச 

வருமான பாதுகாப்பை (income security ) வழங்குதல் . 


காரணமாக 


நாட்டின் பொருளாதாரநிலை எந்த அளவிற்கு அனுமதிக் 
கின்றதோ அந்த அளவிற்கு உயர்ந்த மட்டத்தில் கூலிகளை நிர்ண 
யிக்க வேண்டும் என்பது ஒரு தேசீயக் கூலிக் கொள்கையின் நோக்க 
மாக இருக்க வேண்டும் . பொருளாதார வளர்ச்சி 
மாநாட்டில் ஏற்படுகின்ற செழிப்பு நிலையில் தொழிலாளிக்கு ஒரு 
நியாயமான பங்கு கிடைப்பதற்கு இக் கொள்கை வழிவகுக்க 
வேண்டும் . 17 முதல் 20 சதவீதம்வரை தலைவீத உற்பத்தி 
( percapita production ) ஆதரிக்க வேண்டுமென இரண்டாவது 
ஐந்தாண்டுத் திட்டம் கூறுகிறது . இவ்வாறு உற்பத்தி அதிகரிப் 
பதன் மூலம் விளைகின்ற நன்மைகள் தொழிலாளிக்கும் கிடைக்க 
வேண்டும் என்றால் அவனது கூலிகள் உயரவேண்டும் . 


கூலிக் கொள்கையை உருவாக்குவதில் உள்ள பிரச்சினைகள் : 
இக் குறிக்கோள்களை அடைவதற்குரிய கூலிக் கொள்கையை 
உருவாக்க 

வேண்டும் என்றால் , கீழ்க்காணும் மூன்று வகைப் 
பிரச்சினைகளை நாம் ஆராய வேண்டும் . 


1 . 


2 . 


கூலி நிர்ணயமும் , செலுத்துமுறையும் . 
கூலி மட்டங்களும் , கூலிக் கட்டமைப்பும் . 
கூலி பாதுகாப்பு (wage security ). 


3 . 


( 1 ) கூலி நிர்ணயமும் , கூலித் திட்டமும் : பல்வேறு தொழில் 
களிலும் , நாடுகளிலும் பல வகையான கூலித் திட்டங்கள் நடை 
முறையில் இருந்து வருகின்றன . ஆனால் , இவையனைத்தும் இரு 
வகை அடிப்படைக் கூலித் திட்டங்களைச் சார்ந்தவையேயாகும் . 
அவ்விரு திட்டங்களாவன : ஒன்று , நேரத்தை ஆதாரமாகக் 
கொண்டு கூலியைத் தருவது ; மற்றொன்று , உழைப்பின் விளைவு 
களை வைத்துக் கூலி வழங்குவது . முன்னைய திட்டத்தின்கீழ் , தொழி 
லாளியின் உழைப்பு எத்தகையதாக இருந்தாலும்சரி , அவனுக்கு 
முன்கூட்டியே ஒவ்வொரு மணிக்கு , நாளுக்கு அல்லது வாரத்திற்கு 
இவ்வளவு தொகை என வழங்கப்படுகிறது . இத் திட்டத்திற்குத் 
தொழிலாளர்களிடம் வரவேற்பு இருக்கிறது . காரணம் , 
திட்டம் தொழிலாளர்களிடையே ஒற்றுமையை உருவாக்குகிறது . 
எந்த ஒரு திட்டத்தையும்விட இத் திட்டத்தின்கீழ் நல்ல வருமான 
பாதுகாப்பு இருக்கிறது ; வேலையைத் துரிதமாகச் செய்ய 
வேண்டும் என்ற கட்டாயமில்லை ; அதனோடு கூட்டுபேரத்தினால் 
கிடைக்கப்பெற்ற கூலி வீதங்களுக்கு இத் திட்டத்தின்கீழ் எவ் 


19 


290 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வித ஆபத்தும் கிடையாது . பணிபுரியும் வேகம் இயந்திர வகை 
யால் தீர்மானிக்கப்படுவதாகவும் உற்பத்தியை அளவிடுவதற்குரிய 
கருவி காணப்பெறாமலும் உள்ள தொழில்களில் நேர வீத (time 
rated ) கூலித்திட்டமே சாத்தியமான ஒரு முறையாக இருக் 


கிறது . 


விளைவுகளை வைத்துக் கூலி தரப்படுன்ற திட்டத்தின்கீழ் 
தாழிலாளிக்கு வழங்கப்படும் கூலிக்கும் அவனுடைய உற்பத் 
திக்கும் , அல்லது கூலிக்கும் அவனைக்கொண்ட தொழிலாளர் 
குழுவின் சராசரி உற்பத்திக்கும் ஒரு நேரடியான , நிரந்தரத் 
தொடர்பு இருக்கிறது . வேலையைக் கணக்கிட்டுக் கூலி தருகின்ற 
போது , இத் திட்டம் சிக்கலற்றதாக இருக்கிறது ; ஆனால் , ஒருசில 
போனசு திட்டங்களில் இது சிக்கலானதாக இருக்கிறது . தொழி 
லாளர்கள் அல்லது தொழிலாளர் வகுப்பினரின் உற்பத்தியைச் 
சரியாக அளவிடுவதும் , பண்டத்தின் தரத்தைக் காத்துவருவதும் 
சாத்தியமாக உள்ள தொழில்களிலும் வேலைகளிலும் மட்டுமே இத் 
திட்டத்தை அமல்படுத்த முடியும் . இந்தியாவில் இத் திட்டம் 
நடைமுறையில் இருந்து வருகிறது . நம் நாட்டிலுள்ள தொழில் 
களில் 60 சதவிகித வேலைகளைச் செய்துவரும் தொழிலாளர்களுக்கு 
இத் திட்டத்தின்கீழ்தான் கூலி கொடுக்கப்படுகிறது . * 


பொதுவாக எடுத்துக்கொண்டால் , எந்த ஒரு கூலித்திட்டமும் 
எப்போதும் சிறந்ததாக இருப்பதில்லை . ஒவ்வொரு திட்டத்தி 
னாலும் நன்மையும் உண்டு ; தீமையும் உண்டு . பின்பற்றப்படும் 
திட்டம் அல்லது , திட்டங்களின் கலவை ( combination of systems ) 
எதுவாக இருந்தாலும் சரி அது தெளிவானதாகவும் , தொழிலாளர் 
களால் சுலபத்தில் புரிந்துகொள்ளக் கூடியதாகவு மிருக்கிறதா 
என்பதே முக்கியம் . 


என்பதை 


ஆக்கத் திறன் அதிகரிப்பதன் மூலமே கூலிகள் அதிகரிக்க 
முடியும் 

எல்லோரும் ஒப்புக் கொள்கின்றனர் . 
இந்தியத் தொழிலில் ஆக்கத்திறன் மிகவும் குறைவாக இருப்ப 
தாகச் சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் நிபுணர்களால் 
அண்மையில் நடத்தப்பெற்ற ஆராய்ச்சி ஒன்று எடுத்துரைக்கிறது . 
கூடுதலாக உழைக்குமாறு தொழிலாளர்களைத் தூண்டுவது 
போலும் , உழைப்பினால் ஏற்படும் நன்மைகளின் பெரும்பகுதியைத் 
தொழிலாளர்களுக்குக் கிடைக்கச் செய்கின்றது போலும் கூலித் 


கூலிகள், ஆக்கத்திறன் , தொழில் சீரமைப்பு முதலியவைபற்றிய துணைக் 
கமிட்டியின் அறிக்கை . திட்டக் கமிஷனின் தொழிலாளர் விவகாரப் பிரிவு இதை , 
1956ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 ஆம் தேதி பரிசீலித்தது . 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


291 


திட்டம் அமைந்திருக்க வேண்டும் . உழைப்பை அடிப்படையாகக் 
கொண்டு கூலியைத் தருவதன் மூலமே இதை நாம் செய்ய 
முடியும் . 


இத் திட்டத்தை நடைமுறைக்குக் கொண்டுவருவதற்கு 
நீண்ட நாட்கள் தேவைப்படுகின்றன . ஏனெனில் , பல்வேறு வேலை 
களுக்கும் தொழில்களுக்கும் உரிய வேலைப்பளுவுகளை நிர்ணயிப்ப 
தற்கான நேர , இயக்க ஆராய்ச்சிகளைச் (time and motion studies ) 
செய்வதற்கும் , தொழிலாளர் உடல் நலத்திற்குத் தேவையான 
பாதுகாப்பினை அளித்து அவர்களுக்குக் குறைந்த பட்சக் கூலி 
கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் பல நாள்கள் தேவைப்படு 

மேலும் , உழைப்பை வைத்துக் கூலி தரும் திட்டத்தைப் 
பற்றிச் சில தொழிலாளர்கள் தவறான எண்ணங்களைக் கொண் 
டுள்ளனர் . ஆகவே , இத் திட்டத்தின் நன்மைபற்றியும் அவசியம் 
பற்றியும் தொழிலாளர்களுக்கு நன்கு எடுத்துச் சொல்லி அவர் 
களிடையே நிலவுகின்ற தவறான எண்ணங்களை நாம் களைந்தெறிய 
வேண்டும் . 


கின்றன . 


கூலியை நிர்ணயிப்பதற்கான , கூலி நிர்ணயச் சபைகள் பல 
தொழில்களில் இருந்து வருகின்றன ; உழைப்பை அல்லது விளைவு 
களை வைத்துக் கூலி தரும் திட்டத்தை உருவாக்குவதில் இவை 
களுக்கு வழிகாட்டும் பொருட்டு நிபுணர்கள் இருக்க வேண்டியது 
அவசியமாகிறது . 

மிகையாக உழைத்து உடல் நிலையைக் 
கெடுத்துக் கொள்வதிலிருந்து தொழிலாளர்களைத் தடுப்பதற் 
குரிய வழிகள் இத் திட்டத்தில் இடம்பெற வேண்டும் . அவ்வாறு 
அவர்களைத் தடுக்கவேண்டுமெனில் , ஒன்று அவர்களது சம்பாத் 
தியங்களுக்கு உச்சவரம்பு (maximum limit) ஏற்படுத்தப்பட 
வேண்டும் . (நெதர்லாந்து நாட்டுக் கூலித் திட்டத்தின்கீழ் இது 
செய்யப்படுகின்றது ) . அல்லது , ஒரு குறிப்பிட்ட அளவுக்குமேல் 
உழைப்பதில் தொழிலாளர்களை ஊக்க மிழக்கச் செய்கின்றது 
போல் கூலி வீதங்கள் இருக்க வேண்டும் . எளிதாகவும் , தெளி 
வாகவும் , ஒரு சாதாரண தொழிலாளிக்குப் புரியக் கூடியதாக 
வும் கூலித்திட்டம் இருக்க வேண்டியது முக்கியம் . இல்லையென் 
றால் தவறான கருத்துகளும் , சந்தேகமும் , கூலிப்பூசல்களும் 
தோன்றி விடும் . 


( 2 ) கூலி மட்டங்களும் , கூலிக் கட்டமைப்பும் ( Wage Lends and 
Wage Structure ) : நாட்டின் பொருளாதாரச் , 

சமூக நலம் 
உயர்ந்த பட்சமாக இருக்க வேண்டும் என்றால் , 

கூலியானது 
உத்தம ( optimum ) மட்டத்தில் இருக்க வேண்டும் ; வேலைகளும் 


292 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சம்பாத்தியங்களும் நிலைத்திருக்க வேண்டும் . அதனோடு கூட , 
நாட்டிலுள்ள வேலைகள் , 

தொழில்கள் ஆகியவற்றிடையே 
உழைப்பை உரிய அளவில் பகிர்ந்தளித்துத் தேசீய உற்பத்தியைப் 
பெருக வைக்கின்றது போலும் , உற்பத்திச் சாதனங்களுக்கு வேலை 
நிறைவை ஏற்படுத்துகின்றது போலும் , பொருளாதார வளர்ச்சி 
யைத் தேவையான வீதத்தில் இருக்கச் செய்கின்றது போலும் 
கூலிகள் இருந்துவர வேண்டும் . 


கூலிகள் தொழிலுக்குத் தொழில் , அல்லது வட்டாத்திற்கு 
வட்டாரம் மாறுபடக் கூடும் . இதற்குக் காரணங்கள் : உழைப்பு 
அங்காடியில் ( labour market) நிறைவேற்றப் போட்டி ( inperfect 
competition) நிலவுகிறது ; உழைப்பின் பெயர்ச்சிக் ( mobility of 
labour ) குறைவாக இருப்பது , கூலித் திட்டங்களிடையே உள்ள 
வேறுபாடுகள் , வேலையளிப்போர் , வேலையாள் கூட்டுப் பேரத் 
தில் உள்ள மேடு பள்ளங்கள் ; ஆண் , பெண் தொழிலாள 
ரிடையே உள்ள வேற்றுமைகள் . ஆக்கத்திறனின் அளவுக்கேற்ற 
வாறு கூலிகள் வேறுபடுவதிலோ , ஒரேவிதி உழைப்புக்குப் பல 
இடங்களில் பல வகைக் கூலிகள் தரப்படுவதிலோ தவறேதுமில்லை . 
ஆண் , பெண் தொழிலாளர்களின் கூலிகள் , பல வகைத் தொழிலைச் 
சார்ந்த தொழிலாளர்களின் கூலிகள் , வெவ்வேறு வட்டாரங்கள் 
அல்லது மாவட்டாரங்களைச் சார்ந்த தொழிலாளர்களின் கூலிகள் 
ஆகியவற்றில் பெருமளவு வேறுபாடில்லாதவாறு ஒரு நாட்டின் 
கூலிக் கொள்கையைப் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் 
அவசியம் . இவைகளில் வேறுபாடுகள் காணப்பட்டால் அவை 
களுக்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் ; அவை 
நாளடைவில் 

குறைக்கப்பட்டுப் படிப்படியாக அகற்றப்பட 
வேண்டும் . 


ட 


இடம் 


இந்தியாவிலுள்ள கூலிவீதங்கள் 

த்திற்கு 
பெருமளவில் மாறுப்பட்டுக் காணப்படுவதோடு ஒரே இடத்தி 
லுள்ள பல தொழில்களிலும் மாறுபட்டுக் காணப்படுகின்றன . 
அதனோடு பஞ்சப் படிகளின் வீதங்களிலும் , அளவுகளிலும் வேறு 
பாடுகள் இருக்கக் காண்கிறோம் ; அவைகளைக் கணக்கிடும் முறை 
களில் கூட வேறுபாடுகள் இருந்து வருகின்றன . அடிப்படைக் 
கூலிகளையும் , பஞ்சப் படிகளையும் நிர்ணயிக்கின்ற விஷயத்தில் நீதி 
பதிகளும் , நடுவர் நீதிமன்றங்களும் ஒரே மாதிரியான கொள்கை 
யைப் பின்பற்றவில்லை . அடிப்படைக் கூலியை எடுத்துக் கொண் 
டால் , அது போருக்கு முந்திய விலை மட்டத்தை (price level) 
அடிப்படையாகக் கொண்டு , தொழிலாளியின் , அவனது குடும்பத் 
தின் பராமரிப்புத் தேவைகளைப் பூர்த்தி செய்யப் போதுமான 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


293 


தொகையை அடிப்படைக் கூலியாக நிர்ணயிக்க முயற்சி செய்யப் 
பட்டுள்ளது . 

போருக்கு 

முந்திய காலங்களில் தரப்பட்ட 
கூலியைவிடக் கூடுதலான கூலியை , நாட்டுவருமானம் அதிகரிக் 
கின்றபோது தொழிலாளிக்குத் தருவதற்கு முயற்சி செய்யப்பட 
வேண்டும் . இத்தகைய கூலி அவனுக்குப் பராமரிப்பைத் (subriss 
tence) தருவதோடு கல்வி , மருத்துவ வசதிகளைத் தருவதன் மூலம் 
அவனது திறமையையும் காத்துவரும் . 

தீர்ப்பளிப்பவர்களாலும் நடுவர் நீதிமன்றங்களின் முயற்சி 
யாலும் , குறைந்தபட்சக் கூலிச் சட்டம் அமல் செய்யப்பெற்ற 
தாலும் பல தொழில்களை அண்மைக் காலங்களில் கூலிகள் உயர்ந் 
துள்ளன என்றாலும் , இன்றுகூடப் பெரும்பாலான தொழிலா 
ளர்கள் பராமரிப்புக் கூலிகளை( subresistence wages ) மட்டும் பெற்று 
வருகின்றனர் என்பதை யாரும் மறுக்கமுடியாது . பல தொழி 
லாளர்களைப் பொறுத்தவரை , 

உண்மைக் 

கூலிகள் போருக்கு 
முன்பு இருந்ததைப்போலவே இருந்து வருகின்றன ; சில சமயங் 
களில் குறைவாகவும் இருக்கின்றன . 

உண்மைக் கூலிகள் மிகவும் குறைவாக இருப்பதோடு , வெறும் 
பராமரிப்பைக்கூடத் தொழிலாளிக்கும் அவனது குடும்பத்திற்கும் 
தராமல் இருந்துவரும் தொழில்களில் உண்மைக் கூலிகளின் பொது 
மட்டத்தை உயர் த்துவதற்குக் கூட்டு முயற்சி எடுக்கப்பட 
வேண்டும் . 


பஞ்சப்படியை வழங்கும் திட்டமும் மாற்றியமைக்கப்பட 
வேண்டும் . வாழ்க்கைச் செலவின் ஏற்றத்தைச் சரிக்கட்டுவதற்குப் 
பஞ்சப்படி தருவதென்பது இந்தியாவிற்கே உரித்தான ஒரு திட்ட 
மாகும் . இந்தியக் கூலிக் கட்டமைப்பின் ஓர் அங்கமாக அது மாறி 
யிருக்கிறது ; அதை அறவே நீக்கிவிடுவதோ அதற்குப் பதிலாக 
மற்றொரு முறையை ஆள்வதோ இயலாது . வாழ்க்கைச் செலவின் 
ஏற்றத்தைச் சரிக்கட்டுவதற்கும் , பஞ்சப்படியை வாழ்க்கைச் 
செலவு குறியீட்டெண்ணோடு தொடர்பு படுத்து வதற்கும் தேவை 
யான கொள்கைகளையும் முறைகளையும் வ்குக்கின்ற நோக்குடன் 
பிரச்சினை மறுபடியும் ஆராயப்பட வேண்டும் . உண்மைக் கூலி 
களை உயர்த்துவது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் . 


அடிப்படைக் கூலியுடன் பஞ்சப்படியின் ஒரு பகுதியைச் 
சேர்ப்பது என்பது அண்மைக் காலங்களில் ஒரு முக்கிய பிரச்சினை 
யாக உருவெடுத்திருக்கிறது . இனிப் போருக்கு முந்தியிருந்த மட் 
டத்திற்கு விலைகள் , இறங்கப்போவதில்லை என்பதை எல்லோரும் 
ஒப்புக்கொள்வர் . அவ்வாறிருக்க , போருக்கு முந்திய குறியீட் 


294 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


டெண்ணுடன் அடிப்படைக் கூலியைத் தொடர்பு படுத்துவது 
முறையன்று . தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வுச் 
சம்பளம் (pension) ஊழியக் கைம்மாறு ( gratuity ) மற்றுமுள்ள ஓய்வு 
கால உதவிகள் ஆகியவை அடிப்படைக் கூலிகளுடன் இணைக்கப் 
படுகின்றபோது இப்பிரச்சினை முக்கியமானதாகிறது ; இவ்விணைப்பு 
மேற்படி உதவிகளின் மதிப்பை அதிகப்படுத்துகிறது . 1952 ஆம் 
ஆண்டின் வருங்கால சேமநிதிச் சட்டம் ( Provident Fund Act) இக் 
குறைபாட்டினை ஓரளவிற்குக் குறைத்துள்ளது ; ஏனெனில் , அடிப் 
படைக் கூலியையும் , வாழ்க்கைச் செலவுப்படி ( cost of living 
allowance ) யையும் வைத்துத்தான் வருங்காலச் சேமநிதிக்குக் 
கட்டப்படவேண்டிய தொகை இப்போது கணக்கிடப்படுகின்றது . 
மத்திய அரசாங்கத் தொழிலாளர்களைப் பொறுத்தவரை . அவர் 
களது பஞ்சப்படியின் 50 சதவீதம் அடிப்படைக் கூலியுடன் சேர்க்கப் 
பட வேண்டுமெனக் காட்கில் கமிட்டி (Godgil committee) சிபார்சு 
செய்துள்ளது . விலைமட்டமானது அகிலஇந்திய குறியீட்டெண்ணான 
260 க்கு கீழே இறங்காது ( அடிப்படை 1939 : 100 ) என்பது கமிட் 
டியின் எடுகோள் (assumption ). 

இந்திய அரசாங்கம் இச் 
சிபார்சைச் செயல்படுத்தி யிருக்கிறது ; தனியார்துறையிலும் இது 
செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் . 

சில காரணிகளால் , பஞ்சப்படியை அடிப்படைக் கூலிகளுடன் 
இணைப்பது சிரம மாகிறது . 

அக் காரணிகளாவன : 
இடங்களிலும் , தொழில்களிலும் இருந்துவரும் பஞ்சப்படி திட்டங் 
களிடையே பெரும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன ; ஒரேவித 
அடிப்படையுடைய வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண்கள் கிடைப் 
பதாக இல்லை ; தற்போதைய வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண் 
களைக் கணக்கிடும் முறையில் ஒருபடித் தன்மை இல்லை . 

போனசும் இலாபத்தில் பங்கு பெறுந் திட்டமும் : இந்தியத் 
தொழிலாளர்களுக்கு அடிப்படைக் கூலியோடு அடிக்கடி பல்வேறு 
படிகள் ( allowances ) அல்லது போனசுகள் தரப்பட்டு வருகின்றன . 
தொழிலாளர்களைத் தவறாது வேலைக்குவரச் செய்வதற்காகவும் , 
தன்கு உழைக்குமாறு அவர்களைத் தூண்டுவதற்காகவும் இவை 
தரப்பட்டு வருகின்றன , 

இரண்டாவது உலகப்போருக்குப் பிறகு , இலாபத்திலிருந்து 
போனசு வழங்கும் திட்டம் பல தொழில்களில் நடைமுறைக்கு 
வந்தது . போனசு எந்த அளவில் தரப்பட வேண்டும் என்பதும் , 
போனசு 

திட்டத்தை வேறு தொழில்களுக்கும் விரிவுபடுத்த 
வேண்டும் என்பதும் பெரும்பாலான தொழிற்பூசல்களுக்குக் 
காரணங்களாக இருந்திருக்கின்றன . 


பல 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


295 


( 3 ) கூலி பாதுகாப்பு ( Wage security ) : நாட்டுக் கூலிக் கொள் 
கையின் மற்றொரு பிரச்சினை வருமான பாதுகாப்பு : அதாவது , கூலி 
கிடைப்பதற்கான உத்தரவாதத்தைத் தருவது . கூலி உத்தர 
வாதங்கள் ( wage guarantees ) மூன்று வகைப்படும் . அவையாவன : 


1. உத்தரவாத கூலிக் ( வேலையிருந்தாலும் சரி , இல்லா 

விட்டாலும் சரி , ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய 
கூலியைத் தொழிலாளிக்கு வழங்க வேலையளிப்போன் 
ஒப்புக் கொள்கிறான் ) . 
தற்காலிக வேலைநீக்க (lay off ) இழப்பீடு . 
( தொழிலாளர்களை வேலையிலிருந்து தள்ளி வைக்க 
வேண்டியுள்ள வருங்கால நிலவரத்தை முன்கூட்டியே ஒரு 
குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக அறிவித்து அக் காலப் 
பகுதியில் வேலையையோ , கூலியையோ தொழிலாளர் 

களுக்குத் தருவதற்கு வேலையளிப்போன் சம்மதிக்கின்றான் ) 
3 . வேலை நீக்கக் கூலி ( dismissal wage ) . ( வேலையை விட்டு 

ஒரு தொழிலாளி நீக்கப்படுகின்றபோது , முன்கூட்டி 
தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு தொகையை அவனுக்களிப் 

பதற்கு வேலையளிப்போன் உடன்படுகிறான் . ) 
வேலையின்றி யிருந்துவரும் எல்லா வகைத் தொழிலாளர் 
களுக்கும் இன்சூரன்சை அளிக்கக்கூடிய நிலையை இன்னும் இந்தியா 
அடையவில்லை . 

எனினும் , தள்ளி வைக்கப்பெற்ற அல்லது ஆட் 
குறைப்புக்குள்ளான தொழிலாளர்களுக்கு , 1953 ஆம் ஆண்டின் 
தொழில்பூசல் (திருத்தச் ) சட்டத்தின்கீழ் , வருமான பாதுகாப்பு 
தருவதற்கு ஒருசில முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன . தள்ளி 
வைக்கப்பட்டுள்ள ஒரு தொழிலாளிக்கு , அவன் வேலையின்றியிருந்து 
வரும் நாட்களுக்கு ( வார விடுமுறைகளைத் தவிர்த்து ) இழப்பீடு 
தரப்பட வேண்டுமென இச் சட்டம் கூறுகிறது . 45 நாட்களுக்கு 
மேற்படாத காலத்திற்கு அவனது அடிப்படைக் கூலி , பஞ்சப்படி 
ஆகியவற்றின் 50 சதவீதம் அவனுக்கு இழப்பு ஈடாக வழங்கப்பட 
வேண்டும் . ஆட்குறைப்பைப் ( retrenchment) பற்றி இச் சட்டம் 
கூறுவதாவது : ஓராண்டிற்குக் குறையாது ஒரு 

வேலையளிப் 
போனிடம் உழைத்து வந்துள்ள தொழிலாளிக்கு ஒரு மாத அறி 
லிப்பும் ( அல்லது அதற்குப்பதிலாக ஒருமாதக் கூலி ) ஊழியக் 
கைம்மாறும் ( gratuity ) தராது , அவனை ஆட்குறைப்புச் செய்ய 
முடியாது . உழைத்து வந்துள்ள ஆண்டு ஒன்றிற்கு 15 நாள் சரா 
சரி சம்பளம் என்ற வீதத்தில் ஊழியக் கைம்மாறு கணக்கிடப்பட 
வேண்டும் . வருமான பாதுகாப்பைத் தருவதற்கான முதல் முயற்சி 


296 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இச் சட்டம் . எல்லாத் தொழில்களிலும் காணப்படும் தொழிலா 
ளர் அனைவருக்கும் வருமான பாதுகாப்பை அளிக்க வேண்டும் 
என்ற நோக்குடன் நாம் மேலும் செயல்பட வேண்டும் . 


கூலியை நிர்ணயிப்பதற்கான சாதனம் : ஏற்கனவே நாம் குறிப் 
பிட்டதைப்போன்று , தீர்ப்பளிப்பவர்களாலும் , நடுவர் நீதி 
மன்றங்களாலும் அல்லது தொழில் வழக்கு மன்றங்களாலும் 
அல்லது குறைந்தபட்சச் சட்டத்தின் ( 1948 ) கீழ் , அரசாங்கத் 
தாலும் இத்தியாவில் கூலிகள் நிர்ணயிக்கப்பட்டு வந்துள்ளன . 
குறைந்தபட்சக் கூலிச் சட்டத்தின்கீழ் நிறுவப்பட்ட சாதனமும் , 
தீர்ப்பளிக்கும் சாதனமும் தற்காலிக அடிப்படையில் இயங்கி 
வந்துள்ளன . 


இதனால் , ஒருபடித் தன்மையும் ( uniformity ) , தொடர்ச்சியும் , 
பரந்த நோக்கமும் காணப்படாமலே போயின ; தொழிலாளர் 
தம் தேவைகள் , நாட்டின் பொருளாதார நிதி முதலியவைகளுக் 
கேற்றவாறு கூலிகள் அமைந்திருக்க வேண்டுமெனில் , இவை மிக 
மிக இன்றியமையாதவையாகும் . தற்காலிக அடிப்படையில் கூலி 
நிர்ணய சாதனங்கள் இயங்கி வந்ததின் விளைவாகக் கூலி நிர்ணயம் 
பற்றிய நிலையான கொள்கைகளோ வழிமுறைகளோ இல்லாமல் 
போய்விட்டன . பலவித 

தொழில்களிலும் மாநிலங்களிலும் 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலி வீதங்களில் இன்று கூட மிகப்பெரும் 
வேறுபாடுகள் காணப்படுகின்றன . 


கூலி 


1956ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் புது டில்லியில் நடை 
பெற்ற தொழிலாளர் துறை அமைச்சர்களின் மாநாட்டில் , தேசீய 
முக்கியத்தும் வாய்ந்த சில தொழில்களில் கூலி , ‘ நிர்ணய சபைகள் 
நிறுவப்பட வேண்டும் என்ற இந்திய அரசாங்கத்தின் யோசனை 
ஏற்றுக் கொள்ளப்பட்டது . இங்கிலாந்திலும் , வேறு நாடுகளிலும் 
கூலி நிர்ணய சபைகள் , தொழிலாளர்கள் கடுமையாக உழைக்க 
வேண்டிய தொழில்களில் மட்டுமே ஏற்படுத்தப்படுகின்றன . 
நிர்ணய சபைகளை நிறுவும்போது , கூலி மட்டத்தின் தராதர நிலை 
( relative position ) , தொழிலின் கூலி கொடுக்கும் சக்தி , வேலையளிப் 
போர்களோடு பேரம் பேசுவதற்குத் தொழிலாளர் அமைப்பிட 
முள்ள சக்தி முதலியவற்றை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் . 
தொழிலாளர் சங்கங்கள் இருந்துவரும் தொழில்களில் கூலி நிர்ணய 
சபைகளை ஏற்படுத்தத் தேவையில்லை ; தொழிலாளர்களே வேலை 
யளிப்போர்களிடம் நேரடியாகப் பேரம் செய்து உயர்ந்த பட்சக் 
கூலிகளைப் பெற்றுவிடுவர் . இதைப் போன்ற சூழ்நிலைகளில் கூலிச் 
சபைகள் விரும்பக் கூடியவை அல்ல . ஏனெனில் , அவை சட்ட 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


297 


பூர்வமான அமைப்புகள் ; அவைகளின் தீர்ப்புகள் வேலையளிப் 
போர்களையும் தொழிலாளர்களையும் கட்டுப்படுத்தக் கூடியவை 
யாகும் . கூலிச் சபைகளின் தீர்ப்புகள் தங்களுக்குச் சாதகமாக 
இருந்தால் தான் , வேலையளிப்போர்களோ தொழிலாளர்களோ 
அவற்றை ஏற்றுக் கொள்கின்றனர் ; இல்லை யெனில் , அவற்றை 
உதாசீனப்படுத்துகின்றனர் . கூலிச் சபைகளினால் பிரச்சினை 
தீர்க்கப்படுவதற்குப்பதில் , இவ்வித நேரங்களில் அவைகளாலேயே 
பூசல்கள் முளைக்கின்றன . 


தொழிலாளர் சங்கங்கள் காணப்படாத தொழில்களிலும் , 
தொழிலாளர்கள் இன்னலுறுகின்ற தொழில்களிலும் கூலி நிர்ணய 
சபைகளை நிறுவுவது விரும்பக் கூடியதாகும் . கூலிவீதங்களையும் , 
படிகளையும் ( allowances ) பற்றிய தங்களது சிபார்சுகளைச் செயல் 
படுத்துமாறு அரசாங்கத்தைக் கேட்டுக் கொள்வதற்கு இக் கூலிச் 
சபைகளுக்கு நல்ல அதிகாரங்கள் இருக்க வேண்டும் . 

வேறும் 
ஆலோசனைக் குழுக்களாக இவை இருக்கக் கூடாது . 

இந்திய நிலவரங்களுக்கேற்ற சிறந்த கூலி நிர்ணய சாதனங் 
கள் யாவை ? என்பது மற்றொரு பிரச்சினை . நமக்குள்ள மாற்று 
வழிகள் தனிப்பட்ட தொழில்களுக்கான கூலிச் சபைகளையோ 
எல்லாத் தொழில்களுக்கும் பொதுவாக உள்ள கூலிச் 
யையோ ஏற்படுத்துவது . 


சபை 


விசேஷ 


ஒவ்வொரு தொழிலுக்கும் கூலி அல்லது , தொழில் சபையை 
ஏற்படுத்துவதில் ஒரு நன்மை இருக்கிறது . அத் தொழிலின் 

பிரச்சினைகளைப்பற்றி அது நன்கு தெரிந்திருப்பதனால் 
தொழிலின் நிலவரங்களுக்கேற்ற கூலிகளை அதனால் நிர்ணயிக்க 
முடியும் . என்றாலும் , இம் முறையில் ஒரு குறைபாடு உண்டு . பல் 
வேறு கூலி நிர்ணய சபைகளின் நடவடிக்கைகளை ஒரு முகப்படுத்து 
வதற்கான ஏற்பாடு ஏதுமில்லாத தனால் , வெவ்வேறு மாநிலங் 
களில் உள்ள தொழில்களில் நிலவும் கூலி வீதங்களில் பெரும்வித்தி 
யாசங்கள் தோன்றக்கூடும் . ஒரு முகப்படுத்துவதை ( Co- ordi 
nation ) பொதுவான கூலிச் சபையினால் செய்யக்கூடும் என்றாலும் , 
ஒவ்வொரு தொழிலின் விசேஷ பிரச்சினைகளை அதனால் அறிந்து 
கொள்வது என்பது இயலாது . 

இவ் விஷயத்தைப் பற்றிய நியாய கூலிக் கமிட்டி ( Fair Wages 
Committee ) யின் கருத்து இதுவேயாகும் . கூலிக்கட்டமைப்பு 
இந்தியாவில் இதுவரை ஒழுங்குபடுத்தப்படாமலும் , ஒரு முகப் 
படுத்தப்படாமலும் இருந்து வந்துள்ளது ; பல்வேறு கூலி நிர்ணய 
சபைகளின் நடவடிக்கைகளை ஒரு முகப்படுத்துவது எந்த அளவிற்கு 


298 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மூக்கியமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு 
தொழிலின் தேவைகளைப் புரிந்து கொள்வதும் முக்கியமானதாக 
இருக்கிறது ; எனவே , நன்மைகள் ஏற்படவேண்டுமெனில் , தொழில் 
சபையை ( Trade Board ) யும் , பொதுச்சபையை ( General Board ) 
-யும் , நடைமுறையில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் . 
ஒவ்வொரு தொழிலிலும் நிறுவப்படும் மாநிலச் சபைகளின் 
நடவடிக்கைகளை ஒருமுகப்படுத்துவதற்காக முத்தரப்பு மாநிலச் 
சபைகள் ( Tripartite State Board ) நிறுவப்பட வேண்டுமென இ 
கமிட்டி சிபார்சு செய்தது . 


நாட்டிலுள்ள கூலிக் கட்டமைப்பில் ஒரு படித்தன்மை ஏற் 
படுத்துவதும் , அதைச் சீர்ப்படுத்துவதும் மிகவும் அவசியமாக இருப் 
யதனால் , முத்தரப்பு அம்சமுடைய ஓர் அகில இந்திய கூலி நிர்ணய 
கமிஷன் ( All India Wage Commission ) தன்னிச்சை அடிப்படைக் 
கூலிகளையும் பஞ்சப்படியையும் பொறுத்தவரை , 

கூலிக் கட்ட 
மைப்பைச் சீர்படுத்துவதற்குத் தேவையான வழிமுறைகளை இக் 
கமிஷன் பரிசீலித்துப் பார்க்கவேண்டும் : சோஷலிசபாணி சமூகத் 
தின் குறிக்கோள்களுக்கேற்றவாறு தற்போதைய கூலித்திட்டம் 
அமைந்திருக்கிறதா என்பதை அது ஆராயவேண்டும் ; தானாகவே 
மாறிக்கொள்வதற்கு ஏற்றாற்போல் கூலிகளை இருக்கச் செய்வதற்கு 
என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதைப் 
பற்றி அது சிபார்சு செய்ய வேண்டும் . பல வகைத் தொழில் 
களுக்கும் பிரத்யேகக் கூலி நிர்ணய சபைகள் உருவாக்கப்பட 
வேண்டும் . இச் சபைகளில் அகில இந்திய கமிஷனின் அங்கத் 
தினர்கள் சேர்த்துக் கொள்ளப்பெற வேண்டும் ; வேலையளிப்போர் 
களும் , தொழிலாளர்களும் இச் சபைகளில் இடம் பெறவேண்டும் . 
ஒவ்வொரு தொழிலுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூலிகளில் ஒரு 
படித்தன்மை ஏற்படுத்துவதற்கும் தொழில்களின் கூலிக் கட்ட 
மைப்பை ஓரினப்படுத்துவதற்கும் 

கமிஷனின் உறுப்பினர்கள் 
மூயலுவர் . அதே நேரத்தில் , தொழிலின் பிரதிநிதிகள் தொழிலின் 
சிறப்பான பிரச்சினைகளைப் பற்றி நன்கு விளக்கிச் சொல்வர் . 
மாநிலத்திற்கு மாநிலம் கூலிகள் வேறுபடுவதைப் பற்றி 
கூலி நிர்ணய சபைகள் ஆராய்ந்து , அவ்வேறு பாட்டினை அகற்று 
வதற்கான முயற்சிகளில் ஈடுபடவேண்டும் . 


கூலி நிர்ணய சபைகளால் பின்பற்றப்படவேண்டிய 
கொள்கைகளையும் , முறைகளையும் வகுத்தளிப்பதோ டல்லாது , 
இச் சபைகள் எடுத்துள்ள முடிவுகள் காலத்திற்கும் , நாட்டின் 
பொதுக் கூலிக்கொள்கைக்கும் ஏற்றவாறு இருக்கின்றனவா என்று 


நாட்டுக் கூலிக் கொள்கை 


299 


அறிந்து கொள்வதற்காக , அம் முடிவுகளைப் பரிசீலிப்பதற்கும் 
அகில இந்திய கமிஷனுக்கு அதிகாரங்கள் இருக்கவேண்டும் . 


இவ் 


இத்தகைய சாதனமொன்று நிறுவப்படுமானால் , தொழி 
லாளர் வகுப்பினரின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதில் 
அரசாங்கம் குறியாக இருக்கிறது என்ற எண்ணம் தொழிலாள 
சரிடையே உருவாகும் . இதன்மூலம் , இரண்டாவது ஐந்தாண்டுத் 
திட்டத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் அரசாங்கத்திற்கு 
உறுதுணையாக இருக்கவேண்டும் என்ற ஊக்கம் , தொழிலாள 
ரிடையே உதயமாகும் . 

நாட்டின் குறைந்த பட்சக் கூலி : ஏற்கனவே கூறியிருப்பதைப் 
போன்று , கீழ்வரம்பாக உள்ள குறைந்தபட்சக் கூலிக்கும் , மேல் 
வரம்பாக உள்ள வாழ்க்கைக் கூலிக்கும் இடைப்பட்ட ஒரு 
தொகையே , தொழிலாளிக்குத் தரப்படும் உண்மைக் கூலியாக 
இருக்கும் . உழைப்பின் ஆக்கத்திறன் , நடைமுறையில் இருக்கின்ற 
கூலி வீதங்கள் , நாட்டு வருமானத்தின் அளவு , நாட்டுப் பொருளா 
தாரத்தில் தொழிலின் பங்கு முதலியவற்றை வைத்து 
வுண்மைக் கூலி நிர்ணயிக்கப்படும் . குறைந்தபட்சக் கூலியைப் 
பொறுத்தவரை , கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவேண்டிய 
மிகமுக்கியமான காரணி , தொழிலாளியின் -அவனது குடும்பத்தின் 
தேவைகளாகும் . ஒருங்கமையாத தொழில்களிலும் விவசாயத் 
திலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் இருந்து வருகின்ற 
இந்தியாவில் , வருமானங்களை உயர்த்தி வாழ்க்கைத் தரத்தை 
மேம்படுத்துவதற்கான முதல் முயற்சி , தொழிலாளர்களுக்கு 
வெறும் பிழைப்பை நடத்த உதவுவதோடு , கல்வி மருத்துவ வசதி 
களையும் செய்து தருகின்றாற்போல் இருக்குமாறு குறைந்தபட்சக் 
கூலிகளை நிர்ணயிப்பதாகும் . எனவே , தேசீயக் குறைந்தபட்சக் 
கூலியை ஏற்படுத்துவது மிகவும் முக்கியமாகிறது ; இதற்குக் கீழே 
எந்த ஒரு தொழிலாளிக்கும் கூலி வழகங்ப்படக் கூடாது . இப் 
பிரச்சினைபற்றி மத்திய ஆலோசனை சபை ( Central Advisory 
Board) 1954 ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் பரிசீலனை செய்தது . 
தேசீயக் குறைந்தபட்சக் கூலியை நிர்ணயிப்பதற்கு முயற்சி எடுக் 
கப்படவேண்டுமென எல்லோரும் கருத்து தெரிவித்தனர் . ஒவ் 
வொரு மாநிலங்களிலும் , உள்ள பொருளாதார நிலவரங்கள் , 
கூலி மட்டங்கள் ஆகியவற்றிடையே பெரும் வேறுபாடுகள் காணப் 
பட்டு வருவதனால் , இடவாரி , தொழில்வாரி பாகுபாட்டை அடிப் 
படையாகக் கொண்டு வெவ்வேறு குறைந்தபட்சக் கூலிகள் நிர்ண 
யிக்கப்பட வேண்டுமென இச் சபை கருத்து தெரிவித்தது . 
இந்தச் சிபார்சுகள் இன்னும் செயல்படுத்தப்பட வில்லை . 


300 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


செயல்படுத்தும் முறை : ஒழுங்குற அமையப்பெறாமலிருக்கின்ற 
தாழில்களிலும் , நாட்டின் தூரப்பகுதிகளிலும் உள்ள தொழி 
லாளர்கள் , தேசீயக் குறைந்த பட்சக் கூலிக்கான ஏற்பாடு , கூலி 
உயர்வு , னலிக் கட்டமைப்பின் சீரமைப்பு முதலியவற்றின் மூலம் 
நன்மை பெறவேண்டுமெனில் , புதிய கூலி ஏற்பாடுகளைச் செயல் 
படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நன்கு முயல வேண்டும் . 
இவற்றைச் செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்டவர் களனைவரும் 
நல்ல ஆர்வத்தைக் காட்டி ஒத்துழைக்க வேண்டும் ; அதனோடு , 
நன்கு அமைக்கப்பெற்ற கண்காணிப்பாளர் அலுவலகமும் 
(inspectorate ) இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் . பொது 
மக்கள் இதன்மீது கவனம் செலுத்த வேண்டும் ; அப்போது 
தான் , கண்காணிப்பாளர்கள் சிறந்த முறையில் தங்களது கடமை 
களை ஆற்றிவருவர் . தொழிலாளர் சட்டங்களை ( labour laws ) 
நன்கு செயல்படுத்த உதவியாய் இருக்கின்ற மற்றொரு காரணி 
சக்திவாய்ந்த தொழிலாளர் சங்கங்களாகும் . தொழிலாளர் 
நலன்களைப் பாதுகாத்து வருகின்ற இவை , தொழிலாளர் சட்டங் 
கள் மீறப்படுகின்றபோது அவற்றை அதிகாரிகளின் பார்வைக்கு 
இவை கொண்டு வருகின்றன . 


1953 ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் டோக்யோவில் 
நடைபெற்ற சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் 
பகுதி மா நாட்டில் ( Asian Regional Conference ) நிறைவேற்றப் 
பட்ட கூலி பற்றிய தீர்மானத்தை இங்கு ஆராய்வது நல்லது . 
அத் தீர்மானம் கூறுவதாவது : கூலிகள் சட்டபூர்வமாக அமல் 
செய்யப்பெற வேண்டும் ; கூலிச் சட்டங்களைப் புறக்கணிப்போர் 
களுக்கு தண்டனை கொடுக்கப்பெற வேண்டும் ; இதற்கென ஒவ் 
வொரு நாட்டிலும் , போதிய அதிகாரங்களையும் அலுவலாளர்களை 
யும் உடைய ஓர் அதிகாரி இருந்து வரவேண்டும் . அத் தீர்மானம் 
மேலும் கூறுவதாவது : இவ் வதிகாரியை நன்கு பணிபுரியச் 
செய்ய வேண்டுமெனில் , எல்லோருக்கும் புரியும் வண்ணம் கூலி 
பற்றிய விதிகள் எடுத்துரைக்கப்பட வேண்டும் : நல்ல பயிற்சியும் 
ஊதியமும் உடைய அலுவலாளர்களைக் கொண்ட கண்காணிப் 
பாளர் அலுவலகம் இருக்க வேண்டும் . வேலையளிப்போர் , தொழி 
லாளர் ஆகியோரிடையே நம்பிக்கையை உருவாக்குகின்ற முறை 
யில் , இவர்கள் உழைத்து வரவேண்டும் : கூலி விதிகள் மீறப்படு 
வதைப்பற்றி அவற்றைச் செயல்படுத்தும் அதிகாரிக்குத் தெரிவிப்ப 
தற்கான ஏற்பாடு ஒன்று இருக்க வேண்டும் . இவ்வாறு புகார் 
செய்வதனால் தொழிலாளர்களின் வேலைக்கு ஆபத்து ஏற்படக் 
கூடாது . . 


7. சமூகப் பாதுகாப்பு 

( social security ) 


( 1 ) முகவுரை 


முற்காலத்தில் சமூகப் பாதுகாப்பு : உலகத்தின் மற்ற பாகங் 
களில் 

காணப்படுவதைப்போலவே , இந்தியாவிலும் பெரும் 
பாலான மக்கள் அன்றாடம் உழைத்து உண்ணவேண்டிய நிலையில் 
உள்ளனர் . ஏதாவது , ஒருகாரணத்தால் இவர்கள் உழைக்க 
இயலாது போவார்களேயானால் , பணத் தொல்லைகளுக்கு ஆளா 
கின்றனர் . முற்காலத்திலும் இடைக்காலத்திலும் இவ்வாறு வேலை 
செய்ய இயலாது போகின்றவர்களைப் பராமரிக்கின்ற பொறுப்பைச் 
சமூகமோ , கூட்டுக் குடும்பமோ ஏற்றுக்கொண்டது . 
தொழில் காலத்தில் வேலை மும்முரமாக இருக்கும்போது 
எல்லோரும் உழைப்பி லீடுபட்டு , விளைச்சலை முழுச் சமுதாயமோ , 
குடும்பமோ பகிர்ந்து கொள்வது வழக்கம் . குடும்பத்தின் ஏனைய 
உறுப்பினர்கள் முதியவர்களையும் , குழந்தைகளையும் , உடல்நலக் 
குறைவானவர்களையும் 

கண்காணித்துக்கொள்வர் . இவ்வகை 
சூழ்நிலைகள் தற்போது படிப்படியாக 

பாக மறைந்து கொண் 
டிருக்கின்றன . 


பயிர்த் 


யான 


தொழில் மயமாக்குத ( industrialisation ) லின் விளைவு : தொழில் 
புரட்சியின் விளைவாக உலகின் பொருளாதாரம் மற்றும் தொழில் 
முதலியவைகளின் கட்டுக்கோப்பில் ஓரியக்க மாறுதல் (dynamic 
change ) நிகழ்ந்திருக்கிறது . தொழில் நுண்ணியல் , தொழி 
லமைப்பு ஆகியவற்றின் நவீன முன்னேற்றங்கள் வாழ்வின் 
ஏழ்மையை அகற்றிப் பொருளாதார நிலையை உயர்த்த வல்லவை 
என்கின்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றதென்றாலும் , தொழில் 
வளர்ச்சியானது உலகெங்கணும் பழைய அமைப்புகளுக்கும் புதிய 


302 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அபைப்புகளுக்குமிடையேயும் , மனிதப் போக்குகளுக்கும் தத்துவங் 
களுக்குமிடையேயும் ஒரு பூசலைத் தோற்றுவித்திருக்கின்றது . 
இதனால் , பாதிக்கப்பட்டோர் முற்காலத்தில் சமூகப் பாதுகாப்பி 
லிருந்தவரேயாவர் . தற்காலச் சமூகத்தில் அவர்கள் இன்னும் பாது 
காப்பினை அடையவில்லை . தொழில் மயமாக்கல் என்பது , நகர் 
மயமாக்குதல் - (urbanisation) என்றாகி விட்டது . நகர்ப்பக்கம் 
வருகின்ற கிராமத் தொழிலாளிகள் மூதாதையர் தம் பழக்க 
வழக்கங்களிலிருந்து சிறிது சிறிதாகத் தங்களை விடுவித்துக் கொள் 
கின்றனர் . இதனால் , நோய் , வேலையின்மை , வயோதிகம் போன்ற 
சிரமமான சூழ்நிலைகளில் இவர்கள் யாரையும் சார்ந்திருக்க 
முடியாத நிலை காணப்படுகின்றது . 


புது யுகக் கருத்து : புது யுகத்தின் இயக்கக் கருத்துக்களில் 
ஒன்று சமூகப் பாதுகாப்பு என்பதாகும் . அது சமூக , பொருளா 
தாரக் 

கொள்கைகளை மாற்றியமைத்துக்கொண் டிருக்கிறது . 

ஒருவனாகவோ , மற்ற சக தோழர்களின் உதவி மூல 
மாகவோ சமாளிக்க முடியாத ஆபத்துக்களுக் கெதிராக ஏழை 
ஒருவனுக்கு அரசாங்கம் தருகின்ற அரவணைப்பே தற்போது . 
சமூகப் பாதுகாப்பு என வழங்கப்படுகிறது . 


தான் 


காப் 


சமூக இன்சூரன்சும் , சமூக உதவியும் . அரசாங்கமானது சமூகப் 
பாதுகாப்பில் தற்போது தீவிரமாக ஈடுபடுவதனால் , பிரச்சினையைத் 
தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான முறைகள் தோன்றியுள்ளன . ஒன்று , 
சமூக இன்சூரன்சு (social insurance) திட்டம் . இதன்கீழ் , 
சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களும் , வேலையளிப்போர்களும் 
அரசாங்கமும் தங்கள் தங்கள் பங்குகளைச் செலுத்துகின்றனர் . 
பெரும்பாலும் இதிலிருந்தே வேலையின்மை , நோய் , வயோதிகம் 
போன்ற 

இடர்ப்பாடுகளிலிருந்து தொழிலாளர்களைக் 
பதற்கு உதவியளிக்கப்படுகின்றது . தொழிலாளர்கள் 

இந்த 
நன்மைகளைப் பெறுவதற்குச் சில நிபந்தனைகள் உண்டு . இவ்வாறாகச் 
சமூக இன்சூரன்சு திட்டம் என்பதற்கு , இன்சூரன்சு செய்து 
கொண்ட தொழிலாளர்கள் செலுத்துகின்ற தொகையிலிருந்தும் 
வேலையளிப்போரும் அரசாங்கமும் தருகின்ற உதவிக் கொடையி 
( subsidy) லிருந்தும் குறைந்த வருமானமுடைய தொழிலாளர் 
களுக்கு , நன்மைகள் தர வழி வகுக்கும் ஒருமுறை என இலக்கணம் 
சொல்லலாம் . ண்டாவது முறை , சமூக உதவித் ( social 
assistance )திட்டம் . இத்திட்டத்தின் மூலம் அரசாங்கமோ , ஸ்தலஸ் 
தாபனங்களோ மக்கள் தம் இடர்ப்பாடுகளைக் களைவதில் முனை 
கிறது . யாரும் பணம் செலுத்த வேண்டும் என்கின்ற நிபந்தனை 
பொதுவாக இத் திட்டத்தில் இல்லை . சற்று தெளிவாகச் சொன் 


சமூகப் பாதுகாப்பு 


303 


னால் , சமூக உதவி என்பது பணத்தை வசூலிக்காமலேயே , தாங்கள் 
சேய்கள் , முடியாதவர்கள் , முதியவர்கள் , அங்க ஈனர்கள் ஆகியவர் 
களுக்கு நன்மைகள் செய்துவைக்கு மொருதிட்டம் என்று கூறலாம் . 
இது வேலையின்மை உதவியையும் ( unemployment assistance ) தன்ன 
கத்தே சேர்த்துக் கொள்கிறது . ஆகவே , சமூக உதவி என்பதற்கு , 
சிறிய 

ய வருமானமுள்ளவர்கள் தங்கள் குறைந்த பட்சத் தேவை 
களைப் பூர்த்திசெய்து கொள்ளப் போதுமான நன்மைகளைச் 
செய்து கொடுக்கும் ஒரு திட்டம் என இலக்கணம் சொல்லலாம் . 


மேற்கத்திய நாடுகளில் , குறிப்பாக ஆங்கில ஐக்கிய அரசில் 
( United Kingdom ) கானப்பட்ட தோழமைக் கழகங்கள் ( Friendly 
Societies ) வாயிலாகச் சமூக இன்சூரன்சு திட்டம் பிறந்தது . இந் . 
நாடுளில் தோன்றிய இரவலர் சட்டங்களின் ( Poor laws ) விளைவே , 
சமூக உதவித் திட்டம் , மக்கள் அனைவருக்கும் பிறப்பு முதல் இறப்பு 
வரை கிடைப்பதாக இருக்கின்ற சமூகப்பாதுகாப்புத் திட்டமிருந்து 
வரும் நாடான ஐக்கிய அரசில் முக்கியமாகக் கருதப்படுவது சமூக 
இன்சூரன்சு திட்டமேயாகும் . தங்களுக்குரிய பங்கைச் செலுத்தி 
வர்கள் நன்மைகளைப் பெறுகின்றனர் . இந் நன்மைகளைப் பெறும் 
அருகதை இல்லாதவர்களோ முடியாதவர்களோ சமூக உதவித் 
திட்டத்தினால் பராமரிக்கப் படுகின்றனர் . 
சமூக இன்சூரன்சும் , 

சமூக உதவியும் ஒன்றை ஒன்று 
நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது இன்றைய நடைமுறை 
யில் தென்படுவதாக இருக்கிறது . உண்மையில் இவை , ஒன்றோடு 
ஒன்று நெருங்கி இணைந்து விடுகிறது என்றுகூடச் சொல்லலாம் . 
உதாரணமாக , நீயூசிலாந்திலும் ( Newzealand ) டென்மார்க் . 
(Denmark ) கிலும் பிரதானமாக இருப்பது சமூக இன்சூரன்சா 
அல்லது சமூக உதவியா என்று சொல்வது சிரமாகவிருக்கிறது . 
இந் நாடுகள் சமூகப் பாதுகாப்புத் தேசியத் திட்டத்தைப் பின் 
பற்றி வருகின்றன . 


சமூக உதவி சிறப்பாக அமைய வேண்டும் . அதன் நன்மைகள் 
மக்களனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் . 
இவற்றை எந்த அளவிற்குச் செய்ய முடியும் என்பது நாட்டு . 
வருமானத்தின் அளவைப் பொறுத்திருக்கிறது . ஆகவே , இவை 
ஒரு பின் தங்கிய நாட்டில் குறைவாகக் காணப்படும் . ஆனால் , சமூக 
இன்சூரன்ஸ் திட்டமோ பெரும்பாலும் தனிப்பட்ட தொழிலின் 
திறனைப் பொறுத்தேயிருக்கிறது . இதனால் , இம் முறையை நாம் 
படிப்படியயக முதலில் வளமான தொழில்களிலிலும் , பிறகு வளம் 
குறைந்த தொழில்களிலும் புகுத்த வேண்டும் . சமூகப் பாது 


.304 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


காப்பினை எல்லா மக்களுக்கும் தற்போது தர முடியாத நிலையி 
லிருக்கும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் சமூக இன்சூரன்சு 
திட்டமே முக்கியமானதாகக் கருதப்பட வேண்டியிருக்கிறது . 


சமூகப் பாதுகபிரப்ன் முக்கியத்துவம் : ஒவ்வொரு பின் தங்கிய 
நாட்டைப் பொறுத்தவரையில் , சமூகப் பாதுகாப்பு முறைகள் இரு 
விதங்களில் முக்கியமானவையாக இருக்கின்றன . இவை , மக்களது 
வாழ்க்கை நிலையையும் , வேலைச் சூழ்நிலைகளையும் மேன்மைபடுத்துவ 
தோடு , எதிர்காலத்தின் நிலையற்ற தன்மைக்கெதிராக மக்களுக்கு 
ஆதரவு தருவதன் மூலம் , மக்கள் நல அரசு ( Welfare State ) அடை 
வதற்கோர் முக்கியபடி அமைப்பதாக இருக்கின்றன . அதனோடு , 
ஒவ்வொரு தொழில் மயமாக்கும் திட்டத்திற்கும் (industrialisation 
plan) இவை உறுதுணையாக இருக்கின்றன . ஏனெனில் , இவை 
தொழிலாளர்களைத் திறமை மிக்கவர்களாக ஆக்குவதோடு , 
தொழில்பூசல் (industrial disputs ) களினால் விளைகின்ற விரயத் 
தையும் குறைத்து விடுகின்றன . நோயினாலும் அங்க ஈனத்தினா 
லும் ஏற்படுகின்ற வேலையிழப்புகள் தொழிலாளனின் வருமானத் 
தையும் நாட்டு உற்பத்தியின் அளவையும் பெரிதும் குறைத்து 
விடுகின்றன . 

சமூகப் பாதுகாப்பின்மை என்பது உற்பத்தியைப் 
பாதிப்பதோடு , நிலையான , திறமையான தொழிலாளர் அணி 
உருவாவதைத் தடுத்து விடுகிறது . எனவே , சமூகப் பாதுகாப் 
பென்பது ஒரு சுமையன்று ; மாறாக , நீண்ட காலத்திவ் நல்ல 
வருவாய் அளிக்கும் ஒரு சிறந்த முதலீடாகும் . 


( 2 ) சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பும் 

சமூகப் பாதுகாப்பும் 
( International Labour Organisation ) 


கடமை 


சர்வதேசத் தொழிலாளர் அமைப்பின் பணிகள் : பிலடெல்பியா 
அறிக்கையுன்படி உலகத் தொழிலாளர் அமைப்பின் 
என்னவென்றால் , சமூகப் பாதுக்காப்புத் திட்டங்களைப் பெருக்கி , 
ஆதரவு தேவைப்படுவோர்க்கு ஓர் அடிப்படை வருமானத்தையும் , 
போதிய மருத்துவ உதவியையும் தருவதற்கானவற்றை செய் 
தலேயாகும் . இவ்வறிக்கையைச் சர்வதேசத் தொழிலாளர் 
அமைப்பு ஏற்றுக்கொண்டு தொழிலாளர் இழப்பீடு (workmen s 
compensation ) மருத்துவ உதவி , நோய் நிவாரண உதவி , வேலை 
யின்மை நிவாரண உதவி , முதியோர் உதவி , பேறுகால உதவி 
ஆகியவற்றிற்கான 

சர்வதேசத் தரங்களைக் 

( international 


சமூகப் பாதுகாப்பு 


305 


மரபுகளையும் , 


சிபார்சுகளையும் 


standards ) குறிப்பிட்டுப் பல 
தந்திருக்கிறது . 


ஆசிய நாடுகள் : ஆசிய நாடுகளைப் பொறுத்தவரை சர்வ 
தேசத் தொழிலாளர் அமைப்பு ஒரு தனிப்பட்ட அக்கறையும் 
செலுத்தியிருக்கிறது . 1947 ஆம் ஆண்டு புது டில்லியில் கூட்டப் 
பெற்ற ஆசியப் பகுதித் தொழிலாளர் தொடக்க மாநாடு ( The 
Preparatory Asian Regional Labour Conference ) , பல்வேறு ஆசிய 
நாடுகளில் , சமூகப் பாதுகாப்புத் திட்டங்கள் துரிதமாக 
அமலாக்கப்படவேண்டும் என்று ஒரு விளக்கமான தீர்மானத்தை 
நிறைவேற்றியது . நோய் , தாய்மை , உடல் உரங்குன்றல் , இல்லத் 
தலைவனின் மரணம் , வேலை செய்கின்றபோது ஏற்படுகின்ற ஆபத் 
துகள் முதலியவற்றிற்கெதிராகவும் தொழில்துறை உழைப்பாளி 
களைப் பொறுத்தவரை வயோதிகம் , சில சமயங்களில் வேலை 
யின்மை ஆகியவற்றிற்கெதிராகவும் ஆதரவு தரப்படல் வேண்டும் . 
வருமானப் 

பாதுகாப்புச் ( income security) சமூக இன்சூரன்சு 
மூலமாகக் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அத் தீர்மானம் 
கூறியது . சமூக இன்சூரன்சு கைக்கோளினைத் 

தீர்மானிக்கும் 
போது , படிப்படியாகப் புகுத்தப்படக்கூடிய ஒரு முழுமையான , 
நெடுங்காலச் சமூக இன்சூரன்சு திட்டத்தைத் தொடக்கத்திலேயே 
வகுத்துக்கொள்ள வேண்டும் . அதனோடு , வயோதிகம் , மரணம் 
போன்ற ஆபத்துகளுக்கெதிராக ஆதரவு தருவதற்கான முதல் 
படியாகப் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் . 


நுட்ப ஆலோசனை : சமூகப் பாதுகாப்பின் அகில உலகத் தரங் 
களை வகுப்பதோடல்லாது , சமூகப் பாதுகாப்புத் திட்டங்களைத் 
தீட்டுதல் , செயல்படுத்துதல் , நிர்வகித்தல் முதலியவைபற்றிய 
நுட்ப ஆலோசனையை உறுப்புநாடுகளுக்குத் தருவதும் அனைத் 
துலகத் தொழிலாளர் அமைப்பின் ஒரு முக்கிய செயலாகும் . இந்தி 
யாவில் நாட்டு வேலையாள் இன்சூரன்சு திட்டம் ( The Employee s 
State Insurance Scheme ) தீட்டப்பட்டபோது இவ் வகையான 
ஆலோசனை தரப்பட்டது . 


( 3 ) அயல்நாடுகளில் சமூகப் பாதுகாப்புத் திட்டங்கள் 


ஆங்கில ஐக்கிய அரசு ( United Kingdom ) ; ஐக்கிய அரசுபோல் 
ஏழ்மையை எதிர்த்து மிகவும் துணிச்சலாகப் போராடியிருக்கின்ற 
வேறு ஒரு நாடு நவீன காலத்தில் இல்லை எனலாம் . அங்கே இருக் 
கின்ற சமூகப் பாதுகாப்புத் திட்டம் எலிசபெத் அரசி காலத்து 
இரவலர் சட்டங்களைப்போன்று பழமையானது . ஏழைகளையும் 

20 


306 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


திக்கற்றவர்களையும் காப்பாற்றுவதைத் தன்பொறுப்பாக 
அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்பதற்கான முதல் அறிகுறி 
யாக 1601 ஆம் ஆண்டு இரவலர் சட்டங்கள் அங்கே நிறைவேற்றப் 
பட்டன . ஆனால் , இரவலர் சட்டங்கள் , எதிர்பார்த்த நன்மை 
களைத் தரவில்லை ; அதனோடு ஏழ்மை நிலை ( panperism ) யும் இழிவான 
தாகச் சமூகத்தில் கருதப்படலாயிற்று . குடிமக்கள் ஒவ்வொரு 
வரின் தனிப்பட்ட நலத்தை அரசாங்கம் காப்பது என்பது அண்மை 
யிலே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . இவ்வகையான அரசாங்கச் 
செயலை அரை நூற்றாண்டிற்கு முன்னால் கண்டித்த எதிர்ப்பு 
வாதிகள் , குழந்தைகளுக்கு ஊண் , உடை , கல்வி தருவது பெற்றோ 
ரின் கடமை என்றும் , வேலையின்மை , நோய் , வயோதிகம் போன்ற 
இடர்ப்பாடுகளை ஒவ்வொருவனும் தன் 

சேமிப்பின் மூலமே 
தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக் காட்டினார்கள் . 

ஆங்கில ஐக்கிய அரசில் நிறைவேற்றப்பட்ட மற்ற சமூகப் 
பாதுகாப்புச் சட்டங்களாவன : தொழிலாளர் இழப்பீடு 
சட்டம் ( 1897 ) , வயோதிக ஓய்வுச் சம்பளச் சட்டம் ( 1908 ) தேசீய 
இன்சூரன்சு சட்டம் ( 1911 ) , பங்களிப்பு , ஓய்வுச் சம்பளச் சட்டம் 
( 1925 ) . தேசீய இன்சூரன்சு சட்டம் ( 1946 ) என்பது கட்டாய 
வேலையின்மை இன்சூரன்சைக் கொண்டு வந்தது . அனாதைகளுக்கு 
உதவி கிடைப்பதற்கும் , தொழிலாளர்களுக்கும் , விதவைகளுக்கும் 
ஓய்வுச் சம்பளம் கிடைப்பதற்கும் , பங்களிப்பு ஓய்வுச் சம்பளம் 
சட்டம் ( Contributory Pensions Act ) , வகை செய்தது . 

இந்தச் சமூக முற்காப்புத் திட்டங்கள் ( Schemes of Social 
Provision ) அரைகுறையானதாகவும் , விளக்கமற்றதாகவும் , 
ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படாமலுமிருந்தன . ஆகவே , 
சமூக இன்சூரன்சு போன்ற அமைப்புகள் பற்றி , சர் வில்லியம் 
( தற்போது பெவெரிட்ஜ் பிரபு) தலைமையின்கீழ் ஒரு குழு ஆய்வு 
நடத்தியது . 1942 ஆம் ஆண்டு வெளிவந்த பெவெரிட்ஜ் அறிக்கை 
(Beveridge Report ) யானது அரசியல் வெளியீடு என்கிற வகையில் 
முதன்முதலாக , சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை 
களாக இருக்கின்ற ஐந்து பெரும் தடைகளான தேவை , நோய் , 
அறியாமை , ஏழ்மை , சோம்பேறித்தனம் ஆகியவற்றைப் போக்கு . 
வதற்கென ஒரு விளக்கமான சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தை , 
தனிப்பட்ட குடிமக்களின் 

கூட்டுறவுடன் நிறைவேற்றுகின்ற 
பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் 
கருத்தினை வெளியிட்டது . 

பெவெரிட்ஜ் அறிக்கையில் காணப்பட்ட சிபார்சுகளுக்கேற்ப , 
ஐக்கிய அரசில் அடியிற்கண்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன . 


என்ற 


சமூகப் பாதுகாப்பு 


307 . 


1 . 


கான 


பல்வேறு உதவிகளோடு பண உதவியையும் அளிப்பதற் 

குடும்பப் படித்திட்டம் (( system of family 
allowances ) கொண்டுவரப்பட்டது . 
2 . தேவைப்படும் மக்களனைவருக்கும் ஒரு விரிவான இலவச 

மருத்துவத் திட்டத்தை ஏற்படுத்தும் தேசீயச் சுகாதாரப் 

பணிச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 
3. பங்களிப்புத் திட்டத்தின்கீழும் , பங்களிப்பில்லாத் திட்டத் 

தின்கீழும் தரப்பட்ட வயோதிக ஓய்வுச் சம்பளங்களின் 
வீதங்கள் மிகவும் அதிகரிக்கப்பட்டன . 
வேலையின்மை உதவிக்காலம் நீட்டப்பட்டது . அதனோடு 
பெரும் மந்தநிலை (great depression ) யின்போது காணப் 
பட்ட பரவலான 

வேலையின்மை மறுபடியும் ஏற்படு 
வதைத் தடுப்பதற்காக வேலை வாய்ப்பு வசதிகளைப் 
பெருக்கிப் பேணிக்கொள்தல் அரசாங்கக் கொள்கையின் 
அடிப்படைத் தத்துவமாக இருக்க வேண்டும் என்பது 
ஏற்றுக்கொள்ளப் பட்டது . 


4 . 


பலனடை 


இத் திட்டங்களோடு , தங்களைத் தாங்களே பேணிக் கொள்ள 
முடியாதவர்களுக்கும் , மற்ற சமூகப் பணிகளினால் 
யாமல் போகின்றவர்களுக்கும் நிதி உதவியளிக்கும் தேசீய உதவித் 
திட்டமும் ஐக்கிய அரசில் உண்டு . இவையே அன்றி , முதியவர் 
களையும் உடல் உரங்குன்றியவர்களையும் பராமரித்து வரும் ஸ்தல 
தா பனங்களும் இன்னபிற அமைப்புகளும் சட்ட நடவடிக்கைகள் 
மூலம் ஆதரவு பெறமுடியாமல் போகின்றவர்களுக்கு உதவிகள் 
அளிப்பதில் பெருந் தொண்டாற்றி வருகின்றன . 


ஸ்வீடன் ( Sweden ) : சமூக இன்சூரன்சு திட்டத்தை முதன் 
முதலில் தொடங்கிய நாடுகளில் ஒன்று ஸ்வீடன் . 

அந் நாட்டின் 
தற்போதைய சமூக இன்சூரன்சு திட்டங்களில் அடியிற் கண்டவை 
இடம் பெறுகின்றன . 

1 . தேசீய ஓய்வுச் சம்பளங்கள் 
2. குழந்தைகள் உதவித் தொகை . 
3. நோய் இன்சூரன்சு - இதில் பேறுகால உதவியும் இடம் 

பெறும் . 
4. தொழில் விபத்து இன்சூரன்சு ( Industrial Injuries: 

Insurance) . 
வேலையின்மை இன்சூரன்சு . 


5 . 


308 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சமூக இன்சூரன்சு முறையானது தொடக்கத்தில் தொழி 
லாளர்களுக்கு மட்டுமே பொருந்தக் கூடியது எனக் கருதப்பட்ட 
தென்றாலும் , முதல் உலக யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் , 
ஸ்வீடன் நாட்டில் கட்டாய வயோதிக , அங்கவீன ஓய்வு சம்பளத் 
திட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது . இத் திட்டத்தோடு , 
ஸ்வீடன் நாட்டுச் சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தின் அடிப்படை 
அம்சமான மக்களனைவருக்கும் பாதுகாப்பு நன்மைகள் கிடைப்ப 
தாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை புகுத்தப்பெற்றது . 
ஆனால் , தன்னிச்சை இன்சூரன்சு தத்துவத்தை மாற்றியமைப் 
பதற்கு ஸ்வீடன் நெடுநாள் எடுத்துக் கொண்டது . இது ஆதியில் , 
வாணிப இன்சூரன்சு நிறுவனங்கள் மாதிரி தனிநபர் விருப்பத் 
தின் அடிப்படையில் இயங்கி வந்தது . 


ஸ்வீடன் நாட்டுச் சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தின் அம்சங் 
களில் ஒன்று வேலையளிப்போர்கள் எந்தவித சமூக இன்சூரன்சு 
திட்டங்களுக்கும் பணம் கொடுப்பதில்லை என்பதாகும் . தொழில் 
விபத்து இன்சூரன்சு திட்டத்திற்கு ( Industrial Injuries Insurance 
System ) மட்டுமே அவர்கள் பணம் தருகின்றனர் . இதற்குக் 
காரணம் , நல்ல வேலையிலிருக்கின்றவர்களேயன்றி , மற்ற மக்களனை 
வருக்குமே சமூகப் பாதுகாப்புத் திட்டங்கள் பயனளிக்க வேண்டும் 
என்ற ஸ்வீடன் நாட்டுக் குறிக்கோளாகும் . இக் கொள்கையி 
லிருந்து தோன்றியது தான் வயோதிக ஓய்வுச் சம்பளத்தைப் 
பொறுத்தவரை முக்கியமாக இருக்கின்ற பராமரிப்புக் கருத்து 
( maintenance concept ). இதன் பொருள் என்னவென்றால் , போதிய 
பராமரிப்புத்தரத்தை ஏற்படுத்துவதற்கான உதவிகளைச் செய்யத் 
தேவைப்படும் நிதியானது நிகழ்காலத் தேசீய வருமானத்தின்மீது 
ஒரு வரியைப் போடுவதன்மூலம் 

கிடைக்கிறது 

என்பதாகும் . 
ஓய்வு பெற்றவர்களின் வருமானமும் பொருளாதார நிலையும் 
எத்தகையதாக இருந்தாலும் , அவர்களுக்குத் தேசீய ஓய்வுச் 
சம்பளங்கள் ஒரே வீதத்தில் தான் கொடுக்கப்படுகின்றன . 


1952 ஆம் ஆண்டிற்கு , 16 வயதிற்குக் குறைந்த குழந்தை 
களுக்கு , அவர்களது பெற்றோரது வருமானம் எத்தகையதாக 
இருந்தாலும் , குழந்தைகள் உதவித்தொகை தரப்படுகிறது . 10 
வயதிற்குக் குறைந்த குழந்தைகளைப் பராமரித்து வருவதற்காக , 
தாரமிழந்தவர்களுக்கும் , விதவைகளுக்கும் துணைப்படி (supple 
mentary allowance ) வழங்கப்படுகிறது . 


மக்களே முன்வந்து ஸ்வீடனில் நோய் இன்சூரன்சை ஏற்றுக் 
கொண்டனர் . 1880 ஆம் ஆண்டிலேயே தன்னிச்சை இன்சூரன்சு 


சமூகப் பாதுகாப்பு - 


309 


கழகங்கள் ஸ்வீடனில் தோன்றிவிட்டன . அரசாங்க உதவிபெறும் 
தன்னிச்சைத் திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட நோய் நிவாரண உதவி 
கழகங்களினால் (Sickness Benefit Societies ) நிர்வகிக்கப்பட்டு , 
தேசீய ஓய்வுச் சம்பளச் சபை ( National Pensions Board ) யின் ஒரு 
தனிப் பிரிவினால் கண்காணிக்கப்படுகிறது . திட்டத்தை நிறை 
வேற்றுவதற்காகின்ற செலவில் மூன்றில் இரண்டு பங்கைக் கழகங் 
களும் , மீதியிருப்பதை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்கிறது . தரப் 
படுகின்ற உதவிகளில் நோய் , மருத்துவ உதவிகளும் , பெண்களைப் 
பொறுத்தவரை பேறுகால உதவியும் இடம் பெறுகின்றன 
மருத்துவ உதயில் நாம் அறிய வேண்டியது , மருத்துவம் பார்ப் 
பதற்காகச் செய்யப்பட்ட செலவில் மூன்றில் இரண்டு பங்கு 
திருப்பித் தரப்படுகிறது என்பதாகும் . நோயின் காரணமாக 
வேலை செய்யும் தகுதி இழந்தவர்களுக்கு நோய் உதவி தரப்படு 
கிறது . மருத்துவ உதவிகளுக்கு , அதாவது செலவுத் தொகையில் 
மூன்றில் இரண்டு பங்கைத் திருப்பித் தருவதற்கு , காலவரை 
கிடையாது . 

ஆனால் , நோய் உதவி அளிப்பதற்கு , அதாவது பண 
உதவி அளிப்பதற்கு - கால அளவு இரண்டாண்டுகளுக்கு மேலிருக்க 
வேண்டுவது அவசியம் . 


அரசாங்க உதவி பெறும் தன்னிச்சை வேலையின்மை 
இன்சூரன்சு திட்டம் ( Voluntary unemployment Insurance Scheme ) 
ஸ்வீடன் நாட்டுத் தொழிலாளர்களில் பெரும்பாலானோருக்கு 
தன்மை பயப்பதாக இருக்கிறது . இன்சூரன்சு எடுத்துக்கொண்ட 
ஒருவன் உதவிகளைப் பெறுவ தற்கு முன்னால் சில நிபந்தனைகளைப் 
பூர்த்திசெய்ய வேண்டும் . அவையாவன ; 6 நாட்கள் முதல் 
12 நாட்கள்வரை காத்திருக்க வேண்டும் ; ஒரு ஆண்டில் 120 
முதல் 150 நாட்களுக்கே பொருந்தும் ; 52 வாரங்களுக்குப் பங்கு 
கள் செலுத்திவரவேண்டும் ; அதனோடு , பொருத்தமான வேலை 
தரப்படவில்லை என்பதால் ஒரு பொது வேலைதேடித்தரும் அலுவல 
கத்தில் தன்னைப் பதிவு செய்துகொண்டதற்கு ஓர் அத்தாட்சி 
இருக்க வேண்டும் . இந் நிபந்தனைகளின்படி இன்சூரன்சு எடுத்துக் 
கொண்டவனுக்கு ஓர் அடிப்படைஉதவி தினமும் அளிக்கப்படும் . 
எவ்வளவு பணம் தரப்படுமென்று , அவனது கூலியையோ , அவன் 
வாழ்கின்ற இடத்தில் வசூலிக்கப்படும் வீட்டு வாடகைத் தொகை 
களையோ பொறுத்திருக்கும் . இத் திட்டமானது வேலையின்மை 
நிவாரண கழகங்களினால் செயற்படுத்தப்பட்டு , இன்சூரன்சு 
எடுத்துக்கொண்ட தொழிலாளர்களாலேயே நிருவகிக்கப்பட்டு , 
அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகிறது . இத் திட்டத்திற்குத் 
தேவைப்படும் பணத்தின் பாதியளவு பங்கு வேலையாகவும் மறு 
பாதி அளவு அரசாங்கஉதவி 

கொடை 

மூலமாகவும் 


கிடை 


310 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


கிறது . இத் திட்டத்திற்கு வேலையளிப்போர்கள் பணம் தருவதில்லை 
என்பது ஸ்வீடனில் ஒரு தனி அம்சம் . 


ଅ 


ஸ்வீடன் நாட்டு மக்களின் பெரும் பகுதியினர் , பல்வேறு 
கட்டாய சமூகப் பாதுகாப்புத் திட்டங்களின் கீழ் அனுபவிக்கிற 
நன்மைகளையே அன்றி , உடல் நலக் குறைவின் போதோ வயோதி 
கத்தின்போதோ தங்களது பராமரிப்புக்கென்று மற்ற சமூக உதவி 
களையும் பெற்று வருகின்றனர் . அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் 
உத்தியோக ஓய்வுச் சம்பளத்தையும் , உடல் நலக் குறைவிற்கென 

( திய ஈட்டை (salary compensation ) யும் பெறுகின்றனர் . கப்ப 
லோட்டிகளுக்கென, அரசாங்க உதவிபெறும் ஒரு தனி இன்சூரன்சு 
திட்டம் நடைமுறையிலிருக்கிறது . சமூக உதவியைப் பொறுத்த 
வரை ஸ்வீடன் நாடு முன்னணியில் இருப்பதற்கு இரு காரணங்கள் 
உண்டு . ஒன்று , அங்கிருக்கின்ற பல்வேறு சமூகப் பாதுகாப்புத் 
திட்டங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவும் வருமானப் 
பாதுகாப்பை அழிக்கும் பொதுவான இடர்ப்பாடுகளுக்கெதிராக 
ஓர் அரண் அமைப்பதாகவுமிருக்கின்றன . மற்றொன்று , சமூக 
இன்சூரன்சு திட்டங்களேயன்றி மற்ற பல சமூக உதவிகளும் 
ஒழுங்காகத் தரப்படுகின்றன . அவையாவன : பொது சுகாதாரப் 
பணி ; குடும்பம் , குழந்தை , இளைஞர் நலப்பணி ; ஒரு சிறந்த 
வீட்டுவசதி கைக்கோள் , பொது உதவி முதலியனவாகும் . இவை 
ஸ்வீடனின் சமூகப் பாதுகாப்புத் திட்டங்களுக்கு வலிவூட்டு 


கின்றன . 


நியூசிலாந்து : நியூசிலாந்து ஓர் உயர் தரமான சமூகப் பாது 
காப்புத் திட்டத்தைப் பெற்றிருக்கிறது . செல்வம் கொழிக்கும் 
பொருளாதார சூழ்நிலைகளில் அது பிறந்து வளர்ந்தது என்றாலும் , 
உலகப் பொருளாதார மந்தத்திற்குப் பிறகுதான் , அங்கே சமூக 
சீர்திருத்தத்தின் வேகம் துரிதமாயிற்று . புதிய நாடு என்கின்ற 
வகையில் , நியூசிலாந்து அரசாங்கத் தலையீட்டினை ஒரு மரபாகக் 
கொண்டிருக்கிறது . இது , சமூக இன்சூரன்சு வளர்வதற்கு உதவி 
யாக இருந்திருக்கிறது . 


நியூசிலாந்தின் சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தில் , நாட்டில் 
மிகவும் பரவியிருக்கின்ற ஒரு சுகாதாரப் பணித்திட்டத்தையும் , 
வயோதிகம் , உடல் நலக்குறைவு , கணவனின் மரணம் , பெற்றோரின் 
இறப்பு , வேலையின்மை போன்றவைகளினாலோ வேறு தவிர்க்க 
முடியாத சூழ்நிலைகளாலோ துன்பப்படுவோருக்குப் பண உதவி 
அளிக்கின்ற ஒரு விரிவான அரசாங்க உதவித் திட்டத்தையும் 
பார்க்கிறோம் . 


சமூகப் பாதுகாப்பு 


311 


இந்தத் திட்டம் ஏழைகளை ஒரு வகுப்பாகக் கருதி அவர்களுக்கு 
மட்டும் உதவியளிக்க முயலவில்லை . மாறாக , சமுதாயத்தில் குறுங் 
கால அல்லது நெடுங்கால பணத் தேவையினால் அவதியுறுகின்ற 
அல்லது மருத்துவ உதவி வேண்டி நிற்கின்ற எந்த ஒரு மனி 
தனுக்கும் உதவியளிக்கவே இத் திட்டம் முயல்கிறது . 


வேறு 


நியூசிலாந்தின் சமூகப் பாதுகாப்புத் திட்டத்திற்கு அடிப்படை 
யாக இருப்பது , 1938 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட சமூகப் 
பாதுகாப்புச் சட்டமாகும் . முதுமை , நோய் , கணவனின் மறைவு, 
பெற்றோரது மரணம் , வேலையின்மை போன்றவைகளாலோ 
தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாலோ 

விளைகின்ற 
பேரிடர்களிடமிருந்து நியூசிலாந்து மக்களைக் காப்பாற்றுவதற் 
கான முதியோர் விதிகளையும் பற்றி நன்மைகளையும் செய்வதற்கு 
இச் சட்டம் வழி வகுக்கிறது . தேவைப்படும் மக்களுக்கு நோய் 
மருத்துவ உதவிகள் செய்வதற்கான திட்டத்தையும் 
இது தருகிறது . அதனோடு சமுதாயத்தின் சுகாதாரத்தையும் , 
பொது நலத்தையும் அபிவிருத்தி செய்து அவற்றைச் சீராக 
வைத்துக்கொள்ளத் தேவையான உதவிகளைச் செய்வதற்கும் 
சட்டம் இடமளிக்கிறது . 

சமுதாயத்தில் , அறுபது வயதை அடைந்த எவருக்கும் ஓய்வுச் 
சம்பளம் தருவதற்கு வயோதிக உதவித்திட்டம் வழி செய்கிறது 
ஆனால் , ஓய்வுச் சம்பளம் பெறுபவர் நல்ல நடத்தை உடையவ 
ராயும் , உறைவிடத் தகுதிகள் ( residential qualifications) பெற்ற 
வராயுமிருக்க வேண்டும் . ஓய்வுச் சம்பளத்தைப் பெறும் தகுதி 
மனைவிக்கு இல்லாதபோது , கணவன் சில சமயங்களில் சமூகப் பாது 
காப்புக் குழுவின் ( Social Security Commission ) உசிதப்படி ஒரு 
கூடுதலான பண உதவியைப் பெறமுடியும் . விதவைகளுக்கு ஓர் 
அடிப்படை உதவிச் சம்பளம் தரப்படுகிறது . பதினாறு வயதிற் 
குட்பட்ட குழந்தைகளை வைத்துக் 

கொண்டிருக்கும் 
விதவைக்கு அன்னையர்படி ( mother s allowance ) சொல்லப்படு 
கின்ற பிரத்யேகத் தொகை வழங்கப்படுகிறது . பதினாறு வயதிற் 
குட்பட்ட எல்லாக் குழந்தைகளுக்கும் ( மாற்றாள் குழந்தைகளையும் 
தத்து எடுத்துக் கொள்ளப்பட்ட குழந்தைகளையும் சேர்த்து ) 
குடும்ப உதவிப்பணம் தரப்படுகிறது . சில வேளைகளில் பதினாறு 
வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இது வழங்கப்படுவதுண்டு . 
வுதவி பெறுவோர்க்கு உறைவிடத் தகுதி வேண்டும் . 

உடல் நலக்குறைவு அல்லது விபத்தின் காரணமாக உழைக்கும் 
தகுதியைத் தற்காலிகமாக இழந்து நிற்கும் பதினாறு வயதிற்கு 
மேற்பட்ட எந்த ஒரு நபரும் நியூசிலாந்தில் , நோய் நிவாரண 


ஒரு 


312 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


உதவி பெறுவதற்குத் தகுதி உள்ளவராவர் . அந்த நபர் உழைக் 
கும் ஆற்றல் பெறுகின்ற வரையிலோ , நோயாளி உதவித் தொகை 
Invalid s Benefit ) போன்ற வேறுவித உதவிகளைப் பெறுகின்ற 
வரையிலோ இவ்வு தவி தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது . யார் 
யாருக்கு ஆற்றலிழப்பு நிரந்தரமானதாக இருக்கிறதோ , அவர் 
களுக்கு இயலா நிலை உதவித் தொகை வழங்கப்படுகிறது . இவர்கள் 
பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் , அதே சமயத்தில் , 
வயோதிக உதவிச் சம்பளத்தை வாங்காதவர்களுமாகவுமிருக்க 
வேண்டும் . ஆனால் , ஆற்றலிழப்பானது வேண்டுமென்றே செய்து 
கொண்டதாகவோ , தூண்டப்பெற்றதாகவோ இருக்கக் கூடாது . 

சுரங்கத் தொழிலினால் நோயுறுகின்ற சுரங்கத் தொழிலாளர் 
தனிப் பாதுகாப்புப் பெறுவதால் , அவர்கள் தவிர எல்லாத் 
தொழிலாளர்களுக்கும் நஷ்டஈடு தருவதற்கு ஒரு தனிச் சட்டம் 
நியூசிலாந்திலிருக்கிறது . 

வேலை செய்கின்றபோது , ஏற்பட 
விருக்கும் விபத்துக்களுக்கெதிராக வேலையாட்கள் தங்களை இன்சூர் 
செய்து கொள்ள வேண்டும் என்று இச் சட்டம் கட்டாயப்படுத்து 
கப்பலோட்டிகளுக்கும் , 

விமானப் படையினருக்கும் 
ஒப்பந்தத்தின் கீழோ பயிற்சிக் காலத்திலோ இருக்கின்ற 

கூலிக் 
காரர்களுக்கும் , எழுத்தர்களுக்கும் இச் சட்டம் பயன்படுகிறது . 
அந்தந்தத் தொழிலில் ஏற்படவிருக்கும் விபத்துக்களின் இயல்புக் 
கேற்றாற் போல் ஒரு 

மதிப்பெச்சத்தை ( Premia ) வேலையளிப் 
போன் தரவேண்டும் . 


கிறது . 


கின்றன . 


எதிர்பாராமல் நிகழ்கின்ற வேறு பல இடர்களுக்கு , பொது 
மக்கள் சுகாதாரப் பணித்திட்டத்தின் மூலம் உதவிகள் தரப்படு 

இப் பொதுப்பணித் திட்டத்தினால் ஆற்றப்படுகின்ற 
உதவிகளில் சில பின் வருவன : மருத்துவ ஆலோசனைகள் , மருந்து 
வழங்கீடு ( Pharmaceuticals Benefits ) மருத்துவமனை வசதிகள் , பேறு 
கால உதவிகள் முதலியவை . நோயாளிகள் தங்கள் மருத்துவர் 
களுக்கு ஒருசிறு தொகையைத் தரவேண்டும் என்று எதிர்பார்க்கப் 
படுகிறது . ஆனால் , மற்ற மருத்துவ வசதிகள் அனைத்தும் அவர் 
களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுகின்றன . 


ஆஸ்திரேலியா : தன் மக்களுக்குச் சமூகப் பாதுகாப்பளிப் 
பதில் ஆஸ்திரேலிய காமன்வெல்த் நாடானது , கடந்த அரை 
நூற்றாண்டில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது . 
இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் , மக்களது சுகாதாரத்திற்கும் , 
கல்விக்கு மட்டுமே ஆஸ்திரேலியாவில் சமூகப் பணித்திட்டங்களி 
ருந்தன . ஆனால் , தற்போது அங்கே யிருக்கின்ற பாதுகாப்புத் 
திட்டமானது , 

மக்களது வருமானத்திற்கும் , நலத்திற்கும் ஏற்படக் 


சமூகப் பாதுகாப்பு 


313 


கூடிய பொதுவான இடர்ப்பாடுகளிட மிருந்து பெரும் 
பாலாரைப் பாதுகாக்கும் ஒரு திட்டமாக இருக்கிறது . 


அங்கு ஆற்றப்படும் சமூகப் பணிகளுக்குத் தேவைப்படும் 
நிதியானது ஒரு சாதாரண முறையில் அடையப்பெறுகிறது . 
1947 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட ஆஸ்திரேலிய சமூகப் 
பணிகள் ஒருங்கிணைப்புச் சட்டம் ( The Australian Social Services 
Consolidation Act , 1947 ) அந் நாட்டின் சமூகப் பாதுகாப்புப் பணி 
களுக்கு வழி வகுத்தது . அப் பணிகளாவன : வயோதிக ஓய்வுச் 
சம்பளங்கள் , இயலா நிலை உதவித் தொகைகள் , விதவையர் உதவி 
நிதிகள் , பேறுகால உதவித் தொகைகள் , சேய்நல உதவி , வேலை 
யின்மை நிவாரண உதவி , நோய் நிவாரண உதவி , ஈமச்சடங்கு 
உதவி (funeral benefits ) முதலியவை . இவைகளைத் தவிர , தொழி 
லாளர்களுக்கு இழப்பீடும் , எச்ச உதவி ( residual relief ) , யும் 
தருவதற்கென்று ஓர் அரசாங்கத் திட்டமும் உண்டு . 


அறுபது வயதடைந்த பெண்களுக்கும் , அறுபத்தைந்து வயத 
டைந்த ஆண்களுக்கும் வயோதிக ஓய்வுச் சம்பளங்கள் வழங்கப் 
படுகின்றன . கண்பார்வையையோ , உழைக்கும் ஆற்றலையோ 
நிரந்தரமாக இழந்து நிற்கும் நபர்களுக்கு இயலா நிலை ஓய்வுச் 
சம்பளம் தரப்படுகிறது . 


16 வயதிற்கும் 65 வயதிற்குமிடையே இருக்கின்ற ஒருவன் 
வேலையற்றிருப்பானானால் , அவனுக்கு வேலையின்மை நிவாரணஉதவி 
கொடுக்கப்படுகிறது . ஆனால் , அவன் தனக்குப் பொருத்தமான 
வேலையைச் செய்கின்ற ஆற்றல் பெற்றவனாயும் , அவ் வேலையை 
அடைவதற்கு உண்மையிலேயே பாடுபட்டவனாயுமிருக்க 
வேண்டும் . பெண்களைப் பொறுத்தவரை வயது வரம்பு 60 . 
வேலையின்மை நிவாரண உதவி கோரும் ஒருநபர் ஏற்கெனவே 
வேலை செய்திருக்க வேண்டும் என்பதில்லை . தனக்குத்தானே வேலை 
யளித்துக் கொண்ட ஒருநபர்கூட , வேறொரு வேலையை ஏற்றுக் 
கொள்வதற்குச் சித்தமா யிருப்பானேயானால் , வேலையின்மை 
நிவாரண உதவி பெரும் தகுதி பெறுகிறான் . உடல் நலக்குறை 
வினாலோ , விபத்தினாலோ , உழைக்கும் ஆற்றலைத் தற்காலிகமாக 
இழந்திருப்பவர்களுக்கு நோய் நிவாரண உதவி வழங்கப்படுகிறது . 


வயது , 


விதவை உதவி நிதிகள் மற்றொருவரின் ஆதரவிலிருக்கின்ற 
பெண்களுக்கும் தரப்படுகின்றன. 

பராமரிக்கப்படும் 
சேய்கள் ஆகியவைகளுக்கேற்ப , ஆஸ்திரேலிய சட்டம் , விதவைகளை 
நான்கு வகைகளாகப் பிரித்து , ஒவ்வொரு வகையினருக்கும் இவ் 


314 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வளவு என்று உதவித் தொகைகளை 

அளிக்கிறது . 

சிறையில் 
வைக்கப்பட்ட அல்லது புத்தி சுவாதீன மற்றுப் போனதனால் 
ஆஸ்பத்திரியிலிருக்க அனுமதிக்கப்பட்ட 

கணவன்மார்களது 
மனைவிகளுக்கும் . விவாக ரத்து செய்யப்பட்ட அல்லது கைவிடப் 
பட்ட பெண்களுக்கும் விதவை உதவி நிதி வசதிகளுண்டு . 


ஆஸ்திரேலியாவில் , பல்லாண்டுக் காலமாக அளிக்கப்பட்டு 
வருகின்ற உதவிகளில் ஒன்று பேறுகால உதவியாகும் . 1947 ஆம் 
ஆண்டின் சட்டத்திற்குப் பிறகு , இவ்வுதவித் தொகையின் வீதங் 
கள் அதிகரிக்கப்பட்டன . 16 வயதுவரை குழந்தைகளைப் பாது 
காத்து , பயிற்றுவித்து , வளர்த்து வருவதற்காகத் தாய்மார் 
களுக்குச் சேய் உதவி நிதி அளிக்கப்படுகிறது . வயோதிகர்களுக்கும் 
இயலாத 

நிலையில் உள்ளவர்களுக்கும் தேவையான ஈமச்சடங்கு உதவி 
களைச் செய்து தர இச் சட்டம் இடமளிக்கிறது . 

ஆங்கில ஐக்கிய அரசுத் திட்டத்தை அடிப்படையாகக் 
கொண்ட தொழிலாளர் இழப்பீடுசட்டத்தை , ஆஸ்திரேலியா 
லுள்ள மாநில அரசுகள் இயற்றியுள்ளன . 

ஆஸ்திரேலிய சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தின்கீழ் அளிக்கப் 
படும் . ஓய்வுச் சம்பளங்கள் , உதவித் தொகைகள் , மான்ய உதவி 
முதலியவைகளுக்குத் தேவைப்படும் பணமானது , தேசீய நல நிதி 
( National Welfare Fund ) யிலிருந்து கிடைக்கிறது . வருமான 
வரிச் சட்டத்தின்கீழ் வரி செலுத்துவோரின் வருமானத்தின் 
அளவுக்கேற்ப , சமூகப் பணிகளுக்கென வசூலிக்கப்படும் தொகையி 
லிருந்து உருவாவதே இந்நிதி . 

ஆஸ்திரேலியாவில் நல்ல தோர் உயர்ந்த வாழ்க்கைத்தர 
மிருக்கிறது . ஆகவே , அங்கே ஒரு விரிவான சமூகப் பாதுகாப்புத் 
திட்டம் இருப்பதில் வியப்பில்லை . இத் திட்டத்தின் முன்னேற்றத் 
திற்கு வேறு சில காரணங்களும் உண்டு . அவையாவன : ஆஸ்தி 
ரேலியாவில் மக்கள் தொகை நெருக்கமாக இணைந்து காணப்படு 
வதும் வேறு பழமையான நாடுகளில் இருக்கும் தொழிற் சங்கங் 
கள் இங்கே இல்லாதிருந்ததுவுமாகும் . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள் : அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
இருக்கும் சமூகப் பாதுகாப்புத் திட்டங்களின் நோக்கம் , குறைந்த 
பட்ச வாழ்க்கைத் தரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தவிர , 
இடர்களுக்கெதிராகத் தனிப்பட்ட நபர்களுக்குகுழு , பாதுகாப்புத் 
தரவேண்டும் என்பதல்ல , அங்கே காணப்படுகின்ற சமூகப் பாது 
காப்புத் திட்டமானது , அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களின் 


சமூகப் பாதுகாப்பு 


315 


ஒரு தொகுப்பாகும் . இத் திட்டங்களில் சில , கூட்டரசுத் திட்டங் 
களாகவும் , மாநில அரசுத் திட்டங்களாகவும் , இவ்விரு அரசும் 
சேர்ந்தே ஒத்துழைக்கின்ற திட்டங்களாகவு மிருக்கின்றன . 

உள் 
அமைப்பிலும் இத் திட்டங்கள் வேறுபட்டுக் காணப்படுகின்றன . 
சில திட்டங்கள் சமூக இன்சூரன்சு கொள்கைகளையும் , வேறு சில 
திட்டங்கள் . நிதித் தேவையைத் தனித்தனியே தீர்மானிக்க 
வேண்டும் என்ற கொள்கையினையும் அடிப்படையாகக் கொண் 
டிருக்கின்றன . இன்னும் சில திட்டங்கள் , சுகாதாரம் மற்றும் 
நலப்பணிகள் மூலம் பொது நலத்தை மேம்படுத்த முயல்கின்றன . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் , ஒரு ஒழுங்குற அமையப்பெற்ற 
சமூக இன்சூரன்சு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற 
நோக்கத்துடன் 1935 ஆம் ஆண்டில் சமூகப் பாதுகாப்புச் சட்டம் 
நிறைவேற்றப்பட்டது . வயோதிகத்தினாலோ குடும்பத்திற்குச் 
சம்பாதித்துப் போடுபவனின் மறைவினாலோ விளைகின்ற ஊதிய 
இழப்பிற்கு எதிராக , பெரும்பான்மையான தொழிலாளர்களைக் 
காப்பாற்ற வழிசெய்யும் கூட்டரசு இன்சுரன்சுத் திட்டம் , 1935 
ஆம் ஆண்டின் சட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் 
ஒன்றாகும் . வேலையின்மை காரணமாக விளைகின்ற தற்காலிக 
ஊதிய இழப்பிலிருந்து , தொழிலிலும் , வாணிபத்திலு மிருக்கின்ற 
உழைப்பாளிகள் , கூட்டரசு- மாநிலத் திட்டத்தின் மூலமாகப் பாது 
காக்கப்படுகின்றனர் . சமூகப் பாதுகாப்புச் சட்டமானது ஒரு வரி 
ஈடு செய் (Tax offset ) உபாயத்தின் மூலமாக , கூட்டரசுத் திட்டங் 
களின் பாணியில் மாநில அரசாங்கங்களும் 

வேலையின்மை 
இன்சூரன்சு விதிகளை ( Unemployment Insurance Laws ) இயற்றிச் 
செயல்படுத்தும் ஊக்கத்தினை அளித்தது . வேலை இன்சூரன்சு 
திட்டங்களை , நடைமுறைக்குக் கொண்டு வருவதற்காக மாநிலங் 
களுக்குப் பணஉதவி தருவதற்கும் இச் சட்டம் ஆவன செய்தது , 
இச் சட்டத்தினால் கொண்டுவரப்பட்ட மூன்றாவது திட்டமான 
வருமான - பராமரிப்பு (income maintenance) திட்டத்தில் கூட்டர 
சும் மாநில அரசும் பங்கு கொள்கின்றன . இத் திட்டமானது , 
பணத் தொல்லைகளுக்கு ஆளாகின்ற தனிவகை மக்களுக்கும் , 
முதியோர் , குருடர் , ஆதரவு வேண்டும் சேய்கள் , உழைக்கும் 
ஆற்றலை அறவே , நிரந்தரமாக இழந்து நிற்போர் ஆகியோர் 
களுக்கும் உதவியளிக்கிறது . பொதுஉதவித் திட்டமானது , 
கூட்டரசின் மானிய உதவியின் துணைகொண்டு பல்வேறு மா நிலங் 
களினால் செயல்படுத்தப்படுகிறது . இத் திட்டமானது , மாநிலங் 
களின் தாய் , சேய் சுகாதாரப் பணிகளையும் , அங்கவீனக் குழந்தை 
களுக்கான பணிகளையும் , சேய்நலப் பணிகளையும் மேம்படுத்தி 
அவற்றைப் பலப்படுத்த முயல்கிறது . 


316 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


சமூகப் பாதுகாப்புச் சட்டத்தில் இடம் பெறும் இப் பணி 
களையே அன்றி , மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கும் , 
கூட்டரசில் வேலைபார்க்கும் தொழிலாளர்களுக்கும் , துறைமுகத் 
தொழிலாளர்களுக்கும் , மற்றுமுள்ள வேறு தொழிலாளர் 
களுக்கும் , இழப்பீடு தொகை தருவதற்கான ஏற்பாடுகளும் 
செய்யப்பட் டிருக்கின்றன . சில மாநிலங்களில் , உத்தியோகத் 
தோடு தொடர்பற்ற காரணங்களால் ஏற்பட்ட இயலா நிலை 
யினால் விளைகின்ற கூலி இழப்பிலிருந்து தொழிலாளர்களைக் 
காப்பாற்றுவதற்காக , அவர்களது உடல் நலக்குறைவின் போதோ 
இயலா நிலையின் தொடக்கத்திலோ உதவி அளிக்கப்படுகிறது . 
கூட்டரசு திட்டங்களாலும் , மாநில அரசுத் திட்டங்களாலும் 
நன்மை பெறுகின்ற அருகதை இல்லாது போகின்ற வேறு சில 
ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பொது உதவித் திட்டமும் 
மாநிலத்திலோ வட்டாரத்திலோ உண்டு . 


மா நிலங்களுக்கிடையே நடக்கும் வாணிபத்திலீடுபட்டிருக்கும் 
ரயில் பாதைத் தொழிலாளர்கள் என்ற ஒரு தனி வகைத் தொழி 
லாளர் களுக்கென , ஒரு விரிவான , கூட்டரசு சமூக இன்சுரன்சு 
இருப்பது , அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சமூகப் பாதுகாப்புத் 
திட்டத்தின் மற்றொரு அம்சமாகும் . இவர்களுக்கு , உத்தியோக 
ஓய்வு , வயோதிகம் அல்லது இயலாநிலை உதவிகளும் , 

வேலை 
யின்மை இன்சூரன்சும் , நோய் நிவாரணம் மற்றும் பேறுகால 
உதவிகளும் அளிக்கப்படுகின்றன . இவ் வு தவிகள் மாலுமிகளுக்கும் 
ஆற்றப்படுகின்றன . 


வகை 


1949 ஆம் ஆண்டின் சமூகப் பாதுகாப்புச் சட்டமானது , முழு 
இன்சூரன்சு எடுத்துக் கொண்டவனாகவும் , ஓய்வு பெற்றவனாகவு 
மிருகின்ற ஒரு தொழிலாளிக்கு , அவனது 65 வது வயதில் ஏழு 

வயோதிகம் மற்றும் எஞ்சியிருப்போர் உதவி நிதிகளைத் 
(survivor s benefits ) தருவதற்கான ஏற்பாட்டைச் செய்கிறது . 
அவ் வேழுவகை உதவி நிதிகளாவன : அடிப்படை இன்சூரன்சு 
உதவி நிதி , மனைவி உதவி நிதி , விதவை உதவி நிதி , சேய் உதவி நிதி 
விதவை இன்சுரன்சு உதவி நிதி , பெற்றோர் உதவி நிதி , ஈமச்சடங்கு 
உதவி நிதி முதலியனவாகும் . இவ்வுதவி நிதிகள் பெரும்பாலும் 
வாணிபத்திலும் , தொழிலிலு மிருக்கின்ற உழைப்பாளிகளுக்கு 
மட்டுமே தரப்படுகின்றன . உதவி நிதியின் வீதங்கள் , அடிப்படை 
இன்சூரன்சு உதவி நிதியைப் பொறுத்திருக்கின்றன ; தொழி 
லாளரது சராசரி மாதக் கூலியின் ஒரு சதவிகிதமாக அது கணக் 
கிடப்படுகின்றது . 


சமூகப் பாதுகாப்பு 


317 


இன்சூரன்சு திட்டத்தினால் பயனடையாது போகின்ற ஏழை 
முதியவர்களுக்கான ஒரு முதியோர் உதவித் திட்டமும் அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளில் உள்ளது . 


என , 


பாது 


கின்றனர் . 


கூட்டரசின் விரிவான திட்டங்களை ஒத்த , வேலையின்மை 
இன்சூரன்சு திட்டங்களை மாநிலங்களும் ஏற்படுத்த வேண்டும் 

1935 ஆம் ஆண்டின் சமூகப் பாதுகாப்புச் சட்டம் , ( வரி ஈடு 
செய் உபாயம் மூலம் )ஊக்குவித்தது . இச்சட்டம் எதிர்பார்த்தவை 
களுக்கு மேலாகவே , பெரும்பாலான மாநிலங்கள் , தங்களது 
திட்டங்களைத் தொழிலாளர்களிடையே பரப்பியிருக்கின்றன . 
ஒரு சராசரி வாரத்தில் , கூலிக்காகவோ , சம்பளத்திற்காகவோ , 
வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நால்வரில் , மூவர் 
காப்புச் சட்டங்களினால் நன்மை பெறுகின்றவர்களாக இருக் 

வேலையின்றியிருக்கும் நபர்களுக்குத் தரப்படும் நிதி 
உதவியானது , 

முழு நேர வாரக் கூலியில் 50 சதவிகிதமாக 
இருக்க வேண்டுமெனப் பாதுகாப்புச் சட்டம் கூறுகிறது . ஆனால் , 
நடைமுறையில் இந்நிதி உதவியின் வீதம் குறைவாகவே இருக் 
கிறது . இதற்குக் காரணம் , உதவி நிதிக்கு உச்சவரம்பு உண்டு என்ப 
தாகும் . வேலையின்மை இன்சூரன்சு திட்டத்திற்குத் தேவையான 
நிதியை , இரு மாநிலங்கள் மட்டுமே வேலையளிப்போர் களிட 
மிருந்து பங்களிப்புகளைப் ( contributions ) பெறுவதன் மூலம் ஏற்பாடு 
செய்கின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் . சம்பளப் 
பட்டியலில் 2.7 

சதவீதம் , வேலையளிப்போர் 

களிடமிருந்து 
பங்களிப்பாக வசூலிக்கப்படுகிறது . 


தொழிலாளர் இழப்பீடு சட்டங்கள் , வேலை செய்கின்ற 
போது தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளினால் 
விளையக்கூடிய ஆற்றலிழப்பிற் கெதிராகப் பாதுகாப்புத் தரு 
வதற்கு ஏற்பாடு செய்கின்றன . 

ஏழு நாள்கள் காத்திருந்ததற்குப் பிறகு , அளிக்கப்படக்கூடிய 
நோய் நிவாரண உதவித் தொகையானது கூலியின் ஒரு வீதமாகக் 
கணக்கிடப்படுகிறது . நீண்டகால இயலா நிலைக்கோ , உத்தியோ 
கத்தோடு தொடர்பற்ற காரணங்களால் 

விளைந்த 

இயலா 
நிலைக்கோ , உதவியளிப்பதாக இருக்கின்ற ஒரே இன்சூரன்சு 
திட்டம் , ரயில் பாதைத் தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற திட்ட 
மாகும் . 


சோவியத் ரஷ்யா : சமூகப் பாதுகாப்பானது , சோவியத் ரஷ்யா 
வின் சமூகக் கைக்கோளின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது . 


318 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தனது சமூக இன்சூரன்சு திட்டமானது , விதி விலக்கின்றி எல்லாத் 
தொழிலாளர்களுக்கும் , வேலையாட்களுக்கும் , 

பயனளிப்பதாக 
இருக்கிறது என்று சோவியத் ஒன்றிப்பு ( Soviet Union ) வலி 
யுறுத்திக் கூறுகிறது . அங்கிருக்கின்ற திட்டத்தின் முக்கியமான 
அம்சங்களாவன : தொழிலாளர் வகுப்பினரின் நலத்திற்காகப் 
பாடுபடும் ஒரு அமைப்பாக அது இருப்பதோடல்லாது , உற்பத் 
தியைப் பெருக்குவதற்கும் அது ஒரு கருவியாக இருக்கிறது ; சமூக 
இன்சூரன்சு திட்டத்தை அமைத்தல் , செயல்படுத்துதல் , கண் 
காணித்தல் முதலிய பணிகள் தொழிற் சங்கங்களுக்குக் கொடுக்கப் 
பட்டிருக்கின்றன ; திட்டத்தைச் செயல்படுத்துவதற்காகின்ற 
செலவு , ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனத்திலிருந்தும் கிடைக் 
கின்ற பங்களிப்பிலிருந்து சந்திக்கப்படுகின்றது . 


தாகக் 


அக்டோபர் புரட்சிக்குப் பிறகு , சமூக இன்சூரன்சு திட்ட 
மானது , சோவியத்நாட்டுச் சமூகக் கைக்கோளின் முதுகெலும்பாக 
மாறியிருக்கிறது . 1933 ஆம் வருடம் , முதல் ஐந்தாண்டுத் திட்டம் 
நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால் , இக் கைக்கோளின் நோக்கம் 
உழைக்கும் மக்களுக்கு உச்ச பாதுகாப்புத் (maximum security ) தர 
வேண்டும் என்பதாகும் . 1938 ஆம் ஆண்டில் இந் நோக்கம் கை 
விடப்பட்டது . அதற்குப் பதிலாக உச்ச உற்பத்தியே முக்கியமான 
கொள்ளப்பட்டது . சோவியத் ஒன்றிப்பின் 

ச மூக 
இன்சூரன்சு திட்டத்திற்கு வழிகாட்டும் அடிப்படைத் தத்துவம் 
எதுவாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி , தொழிலாளர் 
இயக்க ஒன்றிப்பின் ஏழாவது மாநாட்டில் (Seventh all -union Con 
ference of Labour Agencies ) நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் 
விளக்கியது . சமதர்ம புனரமைப்பை வெற்றிகரமாகச் செய்து 
முடிப்பதில் பெரும் முன்னேற்றம் காண்பதற்கு , தங்களது செயல் 
முறைகள் ஏதுவாக இருக்கின்றாற்போல் , தங்களையும் , தங்களது 
பணிகளையும் , சமூக இன்சூரன்சு இயக்கங்கள் மாற்றியமைத்துக் 
கொள்ளவேண்டும் என , அத் தீர்மானம் கூறிற்று . 


சோவியத் ஒன்றிப்பின் சுகாதார இன்சூரன்சு உதவி முறைகள் 
அடிக்கடி மாற்றி யமைக்கப்பட்டு வந்திருக்கின்றன . தொடக் 
கத்தில் , நோயுற்ற எல்லாத் தொழிலாளர்களுக்கும் , நோயின்றி 
இருந்திருந்தால் , அவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக் 
குமோ , அதற்கீடான ஒரு தொகை உதவியாக அளிக்கப்பட்டது . 
சம்பள இழப்பீடு உதவியானது , குறிப்பிட்ட தொழிலாளர் 
களுக்கு மட்டுமே தரப்பட வேண்டும் என்றும் , வேலை நாட்களையும் , 
வேலை செய்த இறுதி இடத்தையும் பொறுத்து உதவி நிதிகள் தரப் 
பட வேண்டும் என்றும் , 1931 ஆம் ஆண்டில் தீர்மானிக்கப்பட்டது . 


சமூகப் பாதுகாப்பு 


319 


திலக்கரி , இரும்பு , உலோகம் , எந்திரம் , ரசாயனப் பொருள்கள் , 
ரயில் பாதைகள் , நீர்ப்பாதைகள் முதலிய தொழில்களுக்காக , 
பிரத்யேகமான , சலுகைகள் பெற்ற இன்சூரன்சு நிதிகள்கூட 
உருவாக்கப்பட்டன. 1938 ஆம் ஆண்டில் , சமூக இன்சூரன்சுமீது 
ஒரு சட்டம் இயற்றப்பட்டபோது , இன்னும் சில மாறுதல்கள் 
நிகழ்ந்தன . இத் திட்டத்தின்கீழ் , தொழிலாளர்கள் இறுதியாக 
இருந்த இடத்தில் தொடர்ச்சியாகச் செய்த வேலையின் நாள்களை 
அடிப்படையாக வைத்து , உதவித் தொகையின் 

வீதங்கள் 
தீர்மானிக்கப்பட வேண்டுமென்று கூறப்படுகிறது . சுரங்கத் 
தொழில் , உலோகத் தொழில் , ரசாயனப் பொருள் உற்பத்தித் 
தொழில் முதலியவைகளிலும் , மற்ற வேறு பல முக்கியமான 
தொழில்களிலுமுள்ள வேலையாட்கள் , ஒரு வருடத்திற்குக் குறை 
யாமல் ஒரு வேலையிலிருந் திருப்பார்களேயானால் , அவர்களுக்கு , 
அவர்களது சராசரி சம்பளங்களில் 100 சதவிகிதம் நோய் உதவி 
நிதியாக அளிக்கப்படுகிறது . ஒரு வருடத்திற்குக் குறைவாக 
வேலையிலிருந்தவர்களுக்கு , அவர்களது சராசரி சம்பளங்களில் 60 
சதவிகிதம் தரப்படுகிறது . நாட்டுப் பொருளாதாரத்தின் மற்ற 
பிரிவுகளி லிருக்கின்ற கூலிக்காரர்களுக்கும் , சம்பளக்காரர்களுக் 
கும் , அந்தந்தத் தொழில் அல்லது அலுவலகத்தில் இவர்கள் செய்த 
வேலையின் கால அளவைப் பொறுத்து , சம்பாத்தியங்களில் 50 
முதல் 100 சதவிகிதம் வரை , உதவி நிதியாகக் கொடுக்கப்படு 
கிறது . 

வேலையின் கால அளவு மூன்றாண்டுகளுக்குக் குறைவாக 
இருக்குமானால் , சம்பாத்தியங்களில் 50 சதவிகிதம் அவர்களுக்குத் 
தரப்படுகிறது . 


வேலை ஒழுங்கீனத்தாலோ வேறு பல காரணத்தினாலோ வேலை 
நீக்கம் செய்யப்பட்ட வர்களும் , தாங்களாகவே வேலையை விட்ட 
வர்களும் , ஒரு புதிய இடத்தில் ஆறு மாதத்திற்கு வேலை செய் 
வதற்கு முன்னால் உதவி நிதிகளைப் பெற முடியாது . 


இவ்வு தவி நிதிகள் , இன்சூரன்சு செய்து கொண்ட தொழி 
லாளர்களுக்கும் , அவர்களைச் சார்ந்திருப்பவர்களுக்கும் தரப்படு 
கின்றன . இரு வயதிற்குக் குறைந்த குழந்தை ஒன்று நோயுறு 
மானால் , அக் குழந்தையைப் பார்த்துக்கொள்வதற்கு , குடும்பத்தில் 
வேறு அங்கத்தினர் இருந்தாலும் , இல்லாவிட்டாலும்சரி , அக் 
குழந்தையின் தாய்க்கு , வேலை செய்வதிலிருந்து விலக்கு தரப்படு 
கிறது . 

இதைப் போலவே , குடும்பத்தில் உடல்நலக் குறைவாக 
இருக்கின்ற ஒரு நபரைப் பார்த்துக் கொள்வதற்காக அவசிய மேற் 
பட்டால் தொழிலாளர்களுக்கும் , வேலை செய்வதிலிருந்து விலக்கு 
அளிக்கப்படுகிறது . இவ்விதமான சமயங்களிலெல்லாம் , தொழி 


320 ) 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


லாளியானவன் , சமூக இன்சூரன்சு நிதியிலிருந்து உதவி பெறுகிறான் . 
இயலா நிலை ஏற்பட்ட நாள் முதல் , அதிலிருந்து மீட்சி பெறுகின்ற 
நாள் வரை நோய் நிவாரண உதவி தரப்படுகிறது . நோயானது , 
நெடு நாட்களுக்கு ( 4 முதல் 6 மாதங்கள் ) இருக்குமானால் , தீராப் 
பிணியாளன் என்று நோயாளியை மருத்துவக் கமிஷன் அறிவிக் 
கின்றவரை , 

முழுஉதவி தரப்படுகின்றது . அதற்குப் பிறகு , 
நிரந்தர இயலா நிலை ஓய்வு சம்பளத்தை அவன் பெறுகிறான் . 


வேலை செய்கின்றபோது ஏற்படுகின்ற விபத்துகளினாலோ 
வேலையோடு தொடர்பான வியாதிகளினாலோ இயலா நிலை 
அடைந்த கூலிக்காரர்களும் , சம்பளக்காரர்களும் ( அவர்களது 
வேலையின் கால அளவு எப்படியிருந்தாலும் , ) ஓய்வுச் சம்பளம் பெறு 
கின்றார்கள் . இந்த ஓய்வுச் சம்பளமானது , சாதாரண வியாதி 
களினால் விளைகின்ற இயலாநிலைக் குள்ளாகின்றவர்களுக்குத் தரப் 
படும் ஓய்வுச் சம்பளத்தைவிட அதிகமாக இருக்கிறது . ஓய்வுச் 
-சம்பளத் தொகையானது , இயலா நிலையின் காரணத்தையும் , 
அதன் இயல்பையும் , நாட்டுப் பொருளா தாரத்தின் எந்தப்பிரிவில் 
ஓய்வுச் சம்பளம் பெறுபவர் வேலை செய்தார் என்பதையும் , 
இயலா நிலைக்கு முன்னர் அவர் பெற்றுவந்த சராசரி சம்பாத்தியங் 
-களையும் , பொறுத்திருக்கிறது . 


சாதாரண நோய்களினால் விளைந்த இயலா நிலையிலுள்ள 
இருபது வயதிற்கு மேற்பட்ட கூலிக்காரர்களுக்கும் , சம்பளக் 
காரர்களுக்கும் சேரவேண்டிய ஓய்வுச் சம்பளங்களின் வீதமானது , 
அவர்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறார்கள் என்பதை 
வைத்துத் தீர்மானிக்கப்படுகிறது . இருபது வயதிற்குக் குறைவாக 
உள்ளவர்களுக்குரிய ஓய்வுச் சம்பளங்களின் வீதமானது தீர்மானிக் 
-கும்போது , அவர்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறார்கள் 
என்பது கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளப் படுவதில்லை . 


இன்சூரன்சு எடுத்துக்கொண்டு உயிரோடிருப்பவர்கள் அனை 
வரையும் சலுகை பெறுவோர்களாகக் (beneficieries ) கருதாது . 
அவர்களில் , உழைக்க முடியாதவர்களாகவும் மற்றவர் ஆதரவு 
உள்ளவர்களாகவு மிருக்கின்றவர்களை மட்டுமே சலுகை பெறு 
வோர்களாகக் கருத வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படை . 
யாகக் கொண்டது சோவியத் ரஷ்யாவின் எஞ்சியிருப்போர் 
இன்சூரன்சு ( survivor s insurance ) திட்டம் . எனினும் , ஆண்க 
ளானால் 60 வயதையும் , பெண்களானால் 55 வயதையும் அடைந் 
துள்ள பெற்றோர்களையும் , கணவன் மனைவிகளையும் இந் நிபந் 
தனைகள் பாதிப்பதில்லை . 


சமூகப் பாதுகாப்பு 


321 


எல்லாக் கூலிக்காரர்களும் , சம்பளக்காரர்களும் , ஒரு குறிப் 
பிட்ட வயதை அடைந்த பிறகும் , ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு 
வேலைசெய்த பிறகும் , அவர்களது உழைக்குந் திறனோ உடல் 
நிலையோ எத்தகைய தாக இருந்தாலும் , வயோதிக ஓய்வு சம்பளங் 
களைப் பெறுகிறார்கள் . 60 வயதை அடைந்தவர்களாகவும் 25 
ஆண்டுகளுக்கு வேலை செய்தவர்களாகவு மிருக்கின்ற ஆண்களுக்கு 
ஓய்வுச் சம்பளங்கள் வழங்கப்படுகின்றன . இதைப் போலவே , 55 
வயதை அடைந்தவர்களாகவும் , 20 வருடங்களுக்கு வேலை செய்த 
வர்களாகவு மிருக்கின்ற பெண்களுக்கு இவ் வுதவிகள் தரப்படு 
கின்றன . தொடர்ந்து வேலைசெய்துவரும் , வயோதிக ஓய்வுச் 
சம்பளக்காரர்களது சம்பாத்தியம் எத்தகையதாக இருந்தாலும் , 
அவர்களுக்கு ஓய்வுச் சம்பளம் வழக்கம் போல் தரப்படும் . 


சோவியத் ஒன்றிப்பில் வேலையின்மை இன்சூரன்சு திட்டம் 
காணப்படவில்லை . வேலை செய்யும் உரிமை அங்கே அடிப்படை 
உரிமையாகக் கருதப்படுகிறது . 1930 ஆம் ஆண்டிற்குப் பிறகு 
வேலையின்மை சட்டபூர்வமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது . 

ஆட் 
குறைப்பினாலோ தொழிற்சாலை மூடப்படுவதனாலோ விளைகின்ற 
வேலை நொடிவுகளுக்கு ஓய்வுச் சம்பளம் உண்டு . ஆனால் , இந் 
நொடிவுகளின் போது எந்தப் பாதுகாப்பும் தரப்படுவதில்லை . 


t 


ஏற்கெனவே சொல்லியிருப்பதைப்போன்று , சோவியத் ஒன்றிப் 
பின் சமூக இன்சூரன்சு திட்டங்கள் பெரும்பாலும் தொழிற்சங்கங் 
கள் மூலமாகவே செயல்படுத்தப்படுகின்றன. சமூக இன்சூரன்சு 
திட்டத்தின் மைய அமைப்பாக இருக்கின்ற ஒன்றிப்பின் மத்திய 
தொழிலாளர் சங்கக் குழு ( All - union Central Trade Union 
Council ) , ஒரு தனிச் சமூக இன்சூரன்சு பிரிவைப் பெற்றிருக்கிறது . 
இவ்வமைப்பின் முக்கிய பணிகளாவன : சமூக இன்சூரன்சைச் 
செயல்படுத்தும் தொழிற்சங்கப்பிரிவுகளை அமைத்துக் கண்காணித் 
தல் அரசினரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய , சமூக இன்சூரன்சின் 
முழு வரவுசெலவுத் திட்டத்தைத் தயாரித்தல் ; சமூக இன்சூரன்சு 
சட்டங்களைத் தீட்டுதல் ஆகியவை இவ்வமைப்பின் பிரதிநிதி 
களாகத் தேசிய மட்டத்தில் ( national level ) அந்தந்தத் தொழில் 
களின் சங்கங்கள் பணிபுரிகின்றன ; வட்டார மட்டத்தில் ( Local 
level ) , தொழில்மனை மேற்பார்வையாளர்கள் (shop stewards ) இப் 
பணிகளைக் கவனித்துக் கொள்கின்றனர் . இதற்கு உதவி செய் 
வதற்காக , பல தொழிற்சாலைகளில் இன்சூரன்சு மன்றங்கள் ( Insu 
Tance Counciles ) ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன . 

21 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


( 4 ) இந்தியாவில் சமூகப் பாதுகாப்பு 


தொடக்கங்கள் ( Beginnings ) : இந்தியாவிற்குச் சமூகப் பாது 
காப்பு புதியதன்று . பல ஆண்டுகளாகவே , சில வேலையளிப் 
போர்கள் தங்களது வேலையாட்களுக்கு ஓய்வுச் சம்பளம் வருங் 
காலச் சேமநிதி ( Provident Fund ) , ஊழியக்கைம்மாறு ( gratuity ) 
முதலிய உதவிகளைத் தந்து வந்ததோடல்லாது , பொதுநல 
நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் . சட்டங்களும் 
அறவே இல்லாமல் இல்லை . 1923 ஆம் ஆண்டிலேயே தொழிலாளர் 
இழப்பீடுசட்டம் இயற்றப்பட்டிருந்தது ; 1947 ஆம் 

ஆண்டு 
வரை , பல மாநிலங்களில் பேறுகால உதவிச் சட்டங்கள் ( Maternity 
Benefit Acts ) நடைமுறையில் இருந்து வந்தன. எனினும் , இவை 
பிரச்சினையின் ஒரு சில அம்சங்களைத் தொட்டனவேயன்றி , முழு 
வதையுமன்று . இங்கே நாம் முக்கியமாக அறிய வேண்டியது , 
சமூகப் பாதுகாப்பு உதவிகளைச் செய்துவைக்கின்ற பொறுப்பு 
வேலையளிப்போர்களிடமே விடப்பட்டது என்பதும் , அவர்களில் 
பெரும்பாலானோர்க்கு , என்னென்ன செய்ய 

வேண்டு 
மென்பது கற்பிக்கப்படாமலே போயிற்று என்பதுவுமாகும் . அவர் 
களில் முற்போக்கில் குறைந்தசிலர் , உண்மையில் இன்னும் சமூகப் 
பாதுகாப்புத் திட்டத்தை வெறுக்கக்கூடச் செய்தார்கள் . 


1948 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட தொழிலாளர் நல 
அரசு இன்சூரன்சு சட்டம் ( Employees State Insurance Act ) , 
மிகவும் முக்கியமானதொரு சட்டமாகும் . இருபது அல்லது 
அதற்கு அதிகமான நபர்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டு , மின் 
விசையோடு இயங்கிவரும் நிலையான தொழிற்சாலைகளுக்கு இச் 
சட்டம் தற்போது பயன்படுகிறது . மற்ற முக்கியமான திட்டங் 
கள் நிலக்கரிச் சுரங்க வருங்காலச் சேமநல நிதி , போனசு திட்டங் 
களும் ( Coal Mines Provident Fund and Bonus Schemes ) , வேலை 
யாள் சேமநிதி திட்டமுமாகும் . வேலையாள் சேமநல நிதித் திட்ட 

1952 ஆம் ஆண்டில் ஆறு பெரும் தொழில்களிலும் , 
1956 ஆம் ஆண்டில் இன்னும் பல தொழில்களிலும் அமலாக்கப் 
பட்டது . 1958 ஆம் ஆண்டில் மேலும் திருத்தப்பட்ட இச்சட்டம் , 
அரசாங்க நிறுவனங்களுக்கும் , ஸ்தலஸ்தாபன நிறுவனங்களுக்கும் , 
தற்போது பயன்படுகிறது . 1953 ஆம் ஆண்டின் தொழில்பூசல்கள் 
( திருத்தச் ) சட்டத் (Industrial Disputes Amendment Act ) தின் 
கீழ், ஒரு சில ஆட்குறைப்பு , தற்காலிக வேலை நிறுத்த உதவிகளுக்கு 
ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன . 


மான 


எது , 


சமூகப் பாதுகாப்பு 


323 


பொதுவாகச் சொன்னால் , சமூகப் பாதுகாப்புத் துறையில் 
காணப்படுகின்ற இன்சூரன்சு திட்டங்கள் , வேலை செய்கின்ற 
போது ஏற்படக்கூடிய விபத்து அல்லது உடல் நலக் குறைவு மூலம் 
ஊதியமீட்டும் ஆற்றலை இழக்கின்ற தொழிலாளிக்குப் பாகாப்பு 
அளிப்பதாக இருக்கின்றன . இத் திட்டங்களில் ஏதாவது ஒன்றன் 
கீழ் வருகின்ற தொழிலாளிக்கு , அவன் வேலைக்குச் செல்ல இயலாது 
போகின்றபோது அவனும் , அவனது குடும்பமும் பட்டினியால் 
வாடாது என்பதற்கான உறுதி தரப்படுகிறது . 


தொழிலாளர் இழப்பீடு வசதிகள் : ஏற்கெனவே சொல்லி 
யிருப்பதைப்போன்று , இந்தியாவில் இவ் வசதிகளை ஏற்படுத்த 
எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி , 1923 ஆம் ஆண்டில் தொழி 
லாளர் இழப்பீடு சட்டத்தை இயற்றியதாகும் . தொடக்கத் 
தில் இச் சட்டமானது , ரயில் , டிராம் , தொழிற்சாலை , கப்பல் , 
துறைமுகம் , வீடு கட்டுதல் , வாணிபம் , சாக்கடை சுத்தம் செய்தல் , 
தீயணைப்புப் படை முதலியவைகளிலிருந்து தொழிலாளர்களுக்குப் 
பயன்படுத்தப்பட்டது . கடமையையாற்றும்போது தொழிலாளர் 
களுக்கு ஏற்படுகின்ற விபத்தின் இயல்புக்கேற்றவாறு இழப்பீடு 
தொகை தரப்பட வேண்டுமென இச் சட்டம் வற்புறுத்தியது . இச் 
சட்டம் பிறகு திருத்தப்பெற்று , இது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற 
வேலைகளின் பட்டியலில் மேலும் சில இனங்கள் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டன . தொழிற்சாலை வேலைகளையும் , அபாயகரமான 
வேலைகளையும் சேர்த்து , குறிப்பிட்ட சுமார் 27 வேலைகளில் மாதம் 
ஒன்றிற்கு ரூ 400 க்கு மேற்படாத சம்பளத்தைப் பெற்றுவரும் 
தொழிலாளர்கள் , தற்போது இச் சட்டத்தின்கீழ் வருகின்றார்கள் . 
வேலை செய்கின்றபோது ஏற்படும் விபத்து , அல்லது வேலையோடு 
தொடர்பான நோய்கள் ஆகியவற்றினால் விளைகின்ற மரணம் 
நிரந்தரக்குழு இயலா நிலை ( Permanent total disablement ) நிரந்தர 
ஓரளவு இயலா நிலை ( Permanent partial disablement ), தற்காலிக 
இயலாநிலை முதலியவற்றிற்கு இழப்பீடு தொகை வழங்குவதற் 

ஏற்பாட்டை இந்தச் சட்டம் செய்கிறது . யெலாநிலை 
ஏற்பட்ட எட்டாவது நாள் முதல் , மாத மிருமுறை இழப்பீடு 
தொகை வழங்கப்படுகிறது . நிரந்தரமான இயலாநிலை அல்லது 
மரணத்திற்கு ஒரு மொத்தத் தொகை அளிக்கப்படுகிறது . 


கான 


கேட்கப்படுகின்ற எந்த ஒரு தொகையையும் அப்படியே 
இழப்பு ஈடாகத் தந்துவிட முடியாது . இழப்பீடு தொகையைத் 
தீர்மானிப்பதற்கும் , சிக்கலான வழக்குகளில் தீர்ப்பு சொல் 
வதற்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆணையர்கள் ( commissioners ) 
இருக்கிறார்கள் . 


324 இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 

இழப்பீடு தொகை செலுத்தும் பொறுப்பிற்கு (liability ) 
எதிராக , தங்களது நிறுவனங்களைச் சில வேலையளிப்போர்கள் 
முன் யோசனையோடு இன்சூர் செய்து கொண்டிருக்கிறார்கள் . 


பேறுகால உதவிகள் : பேறுகால விடுமுறை கிடைப்பதற்கான 
ஏற்பாடு இல்லாது போகுமானால் , பெண் தொழிலாளர்கள் பெரும் 
தொல்லைகளுக் காளாகின்றனர் . ஆகவே , எல்லா மாநிலங்களும் 
பேறுகால உதவிச் சட்டங்களை ( Maternity Benefit Acts ) இயற்றி 
யிருக்கின்றன . பிரசவத்திற்கு முன்னும் , பின்னும் இவர்களுக்குச் 
சம்பளத்தோடு விடுமுறை தருகின்ற உதவியினையும் , இன்னும் பிற 
நன்மைகளையும் செய்வதற்கான ஏற்பாட்டை இச்சட்டங்கள் செய் 
கின்றன . இதில் , முதன் முதலாக அக்கறை எடுத்துக்கொண்டது 
பம்பாயாகும் ; அதைப்பார்த்து மற்ற மாநிலங்கள் செயல்படத் 
தொடங்கின . 

மத்திய அரசாங்கத் தொழிலாளர் பேறுகால 
உதவிச் சட்டமானது ( The Central Mines Maternity Benefit Act ) , 
மத்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் . 


சில 


இச் சட்டங்களின் கீழ் உதவித் தொகைகள் வேலையளிப்போர் 
களால் வழங்கப்படுகின்றன . குழந்தை பிறப்பதற்கு முன்னரும் 
பின்னரும் தாய்க்குக் கட்டாய ஓய்வு இருக்க வேண்டும் என வலி 
யுறுத்தப்படுகிறது . உதவித் தொகை வழங்கப்படுகின்ற ஓய்வுக் 
காலமானது , பொதுவாக எட்டு வாரங்களாகும் . ஆனால் , 
சமயங்களில் இது 12 வாரங்களாகவும் , இன்னும் சில சமயங்களில் 
7 வாரங்களாகளாகவு மிருக்கலாம் . சில சமயங்களில் ஒரேவீதத்தில் 
(flat rate ) உதவி தரப்படுகின்றது . சில பேர்களுக்கு , ஒரேவீதம் , 
கூலி ஆகியவற்றில் எது அதிகமாக இருக்கிறதோ அதுவும் , அல்லது 
அவற்றில் எது குறைவாக இருக்கிறதோ , அதுவும் தரப்படு 


கின்றது . 


உடல்நல இன்சூரன்சு ( Health Insurance ) : இழப்பீடு தருகின்ற 
பொறுப்பினைத் தனிப்பட்ட வேலையளிப்போனிடமே விட்டுவிடுவ 
தென்பது , நல இன்சூரன்சு திட்டங்களின் முக்கிய குறையாகும் . 
வேலையளிப்போர்கள் , குறிப்பாக அவர்களில் நெறியற்றிருக்கின்ற 
சிலர் , இதைச் செலுத்தாமல் போவதற்கு முயல்கின்றனர் ; தங்க 
ளின் உரிமைபற்றித் தொழிலாளிக்குத் தெரியாது போகுமானால் 
அவர்களுக்கு இந் நன்மைகள் கிடைக்காமலே போய்விடக்கூடும் . 
ஒரு முறையான சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தில் , இழப்பீட்டைத் 
தருகின்ற பொறுப்பானது , அரசாங்கத்திடமோ , தனித்தியங்கும் 
ஓர் அமைப்பினிடமோதா னிருக்கவேண்டுமே யல்லாது , தனிப் 
பட்ட வேலையளிப்போனிடம் அல்ல . 


சமூகப் பாதுகாப்பு 


325 . 


f 


தொழில் , வாணிபம் , விவசாயம் முதலியவற்றிலுள்ள தொழி 
லாளர்களுக்காக, சுகாதார இன்சூரன்சு திட்டங்கள் ஏற்படுத்தப் 
பட வேண்டும் என்று அனைத்துலகத் தொழிலாளர் அமைப்பு தீர் 
மானம் நிறைவேற்றிய பிறகு , இத் திட்டங்களை இந்தியாவிலும் 
ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்திய அரசாங்கத்திடம் 
ஏற்பட்டது . ஆனால் , அரசாங்கம் செய்த முடிவு , அப்போதிருந்த 
பொருளாதாரச் சூழ்நிலைகளுக்கு இடையே இத் தீர்மானத்தை 
நடைமுறைக்குக் கொண்டு வருவது சாத்தியமன்று என்பதாகும் . 
சில ஆண்டுகளுக்குப்பிறகு , இப் பிரச்சினையை ஆராய்ந்த தொழி 
லாளர் பற்றிய 

ராயல் குழு ( Royal Commission on Labour ) , 
தொழிலாளர்களது இன்னல்களுக்கொரு முடிவு காண்பதற்கான 
வழிமுறைகள் காணப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியது . ஒரு 
விரிவான தொழிலாளர் நல இன்சூரன்சு திட்டத்திறனை ஏற்படுத்து 
வதற்கு அடிப்படையாக இருப்பதற்கான , தொழிலாளர் உடல் 
நலக் குறைவு பற்றிய ஒரு புள்ளி விவரக் கணக்கு எடுக்கப்பட 
வேண்டும் என்றும் இக் குழு சிபாரிசு செய்தது . தொழிலாளர் 
நல இன்சூரன்சு திட்டமொன்றைப் பரிட்சார்த்தமான முறையில் 
புகுத்திப் பார்ப்பது நல்லது என்று தொழில் மந்திரிகள் மாநாடு 
( Conference of Labour Ministers ) கருத்து தெரிவித்தது . 


படையாக 


இதற்குப்பிறகு , சுகாதார இன்சூரன்சு , பேறுகால உதவி , 
வேலை விபத்து உதவி முதலியவை இடம் பெறும் ஒரு விரிவான 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் வெளியிடப்பட்டது . இதை அடிப் 

வைத்து , நாடு சுதந்தர மடைந்தபிறகு , 1948 ஆம் 
ஆண்டில் தொழிலாளர் ஈட்டுறுதிக்கான அரசு இன்சூரன்சு சட்டம் 
( Employees State Insurance Act ) இயற்றப்பட்டது . வேலையளிப் 
போர்களையும் , வேலையாட்களையும் , மருத்துவத் தொழில் , மத்திய 
அரசாங்கம் , மாநில அரசாங்கங்கள் , பாராளுமன்றம் ஆகிய 
வற்றின் பிரதிநிதிகளையும் கொண்ட ஒரு குழுவினால் ( corporation ) 
இச் சட்டம் அமல் செய்யப்படுறது . ஆலோசனை தருவதற்கு , 
ஒரு மருத்துவ உதவிக் குழுவும் ( Medical Benefit Council ) உண்டு . 
மேற்பார்வை செய்யும் பொறுப்புச் செயற்குழுவைச் சேர்ந்த 
தாகும் . ஆனால் , தலைமையகத்தின் நடைமுறை பொறுப்பு 
தலைமை இயக்குன ( Director - General ) ரைச் சேர்ந்ததாகும் . 
எல்லா 

வழிகளிலும் ஒத்துழைப்பைப் பெறவேண்டும் 
என்பற்காக மாநில சபைகளும் (regional boards ) , வட்டாரக்கமிட்டி 
களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளில் , தொழிலாளர் , 
வேலையளிப்போர் , மாநில அரசாங்கங்கள் , கார்ப்பரேஷன் ஆகிய 
வற்றின் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் . வழக்குகளை விரை 


326 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வாகத் தீர்ப்பதற்காக , வேலையாள் இன்சூரன்சு வழக்கு நீதிமன்றங் 
களை ( Employees Insurance Courts ) மாநில அரசாங்கங்கள் அமைப் 
பதற்கான ஏற்பாட்டை இச் சட்டம் செய்கிறது . 


மொத்த 


மாதமொன்றிற்கு ரூ . 400 - க்கு 

மேற்படாத 
சம்பளத்தைப் பெற்றுவரும் வேலையாட்கள் இத் திட்டத்தினுள் 
வருகிறார்கள் . இத் திட்டத்தின்கீழ்த் தரப்படுகின்ற உதவிகள் பின் 
வருவன : 


1 . 


2 .. 


உடல் நலக் குறைவின்போதும் , வேலை விபத்தின்போதும் 
இலவச மருத்துவச் சிகிச்சை அளிக்கப்படுகிறது . கதி 

கதிரியக்க 
முறையில் நோய்களைக் குணப்படுத்தல் , நோய்களைத் 
தெளிந்து தீர்த்தல் போன்ற விசேஷமான பணிகளும் 
இதில் இடம் பெறுகின்றன . 
பெண் வேலையாட்களுக்கு இலவசப் பேறுகால உதவி 
அளிக்கப்படுகிறது . 12 வாரங்களுக்குப் பேறுகால உதவி 
அனுமதிக்கப்படுகிறது . இதில் 6 வாரங்கள் , பிரசவம் 
நடக்கும் என்று எதிர்பார்க்கின்ற தேதிக்கு முன்பாக 
இருக்க வேண்டும் . 
வேலை விபத்தினால் விளையும் இயலா நிலை , 

ஏழுநாள் 
களுக்குமேல் நீடிக்கக் கூடியதாக விருக்கு மானால் , இவ் 
வியலா நிலையின்போது வேலையாளுக்கு , அவனது கூலியின் 
பாதிதொகை , ரொக்கமாக இயலா நிலை உதவியாகத் 

தரப்படுகின்றது . 
4. முழு நிரந்தர இயலாநிலைக் குள்ளானவனுக்கு , அவனது 

கூலிகளின் ஒரு பாதி , ஆயுள் ஓய்வுச்சம்பளம் ( Life Pen 
sion ) ஆகத் தரப்படுகிறது . 

ஓரளவு நிரந்தர இயலா 
நிலைக்குள்ளானவனைப் பொறுத்தவரை , அவனுக்கு ஆயுள் 
ஓய்வுச் சம்பளமாகத் தரப்படக்கூடிய தொகையின் ஒரு 

வீதம் உதவியாக அளிக்கப்படுகிறது . 
5. வேலை விபத்தினால் மரணம் விளைகின்ற தென்றால் , இந்த 

அரைக் கூலி உதவி ( half - wage benefit ) யானது , இறந்த 
வனின் குடும்பத்திற்கோ , அவனது ஆதரவிலிருந்தவர் 
களுக்கோ உதவிச் சம்பளமாக அளிக்கப்படுகின்றது . 


தொழிலாளர் இழப்பீடு சட்டத்தின்கீழ் தரப்பட்ட மொத்தத் 
தொகையைவிட , கூடுதலான நன்மை தரும் ஒரு பாதுகாப்பை 
இத் திட்டம் அளிக்கிறது . ஓரிடத்தில் இத் திட்டம் அமலாக்கப் 
பட்ட நாள் முதல் மருத்துவ உதவிகள் மக்களுக்குக் கிடைப்பதாக 


சமூகப் பாதுகாப்பு 


327 


பண 


விருக்கின்றன . சில சமயங்களில் 

உதவிகளும் தரப்படு 
கின்றன . 

வேலையாட்கள் , வேலையளிப்போர்கள் ஆகியோரிட 
மிருந்து வசூலித்த தொகையையும் , மத்திய அரசாங்கம் , மாநில 
அரசாங்கங்கள் முதலியவைகளிடமிருந்து பெற்ற மானியங்களையும் 
வைத்து நிறுவப்பெற்ற ஒரு நிதியிலிருந்து , இத் திட்டத்திற்கான 
செலவுகள் செய்யப்படுகின்றன . 


சுமையானது எல்லோரிடமும் சமமாகப் பங்கிடப்படுவதைப் 
போன்றதொரு முறையில் , வேலையாட்களிடமிருந்து நிதி வசூலிக் 
கப்படுகின்றது . இதற்காக வேலையாட்கள் எட்டு கூலி வகையின 
ராகப் ( wage groups ) பிரிக்கப்படுகின்றனர் . ஒரு நாளைக்கு ரூ .1 
முதல் 1.50வரை சம்பாதிக்கின்ற வேலையாள் , வாரமொன்றிற்கு 
12 பைசாக்களையும் , ஒரு நாளைக்கு ரூ 8 க்கும் , அதற்கதிகமாகவும் 
பெற்று வருகின்ற மற்றொருவன் வாரமொன்றிற்கு ரூ 1-25யையும் 
செலுத்த வேண்டும் என்று எதிர் பார்க்கப்படுகின்றது . 
ரூபாய்க்குக் குறைவான கூலி பெறுவோர் எதையும் செலுத்து 
வதில்லை . ஆனால் , அவர்களுக்கும் இத் திட்டத்தின் உதவிகளைப் 
பெறும் உரிமை யுண்டு . 


வேலையாட்களிடமிருந்தும் , வேலையளிப்போர்களிட மிருந்தும் 
பெறுகின்ற நிதியே அல்லாது , மத்திய அரசாங்கமும் முதல் 
ஐந்தாண்டுகளில் இத் திட்டத்தைச் செயல் படுத்துவதற்காகும் 
செலவில் மூன்றில் இரண்டு பங்கை ஏற்றுக்கொள்ள ஒப்புக் 
கொண்டது . இத் திட்டத்தின்கீழ் , மருத்துவ உதவிக்கான ஏற் 
பாட்டைச் செய்யவேண்டிய மாநில அரசாங்கங்கள் அவ்வுதவி 
யைத் தருவதற்காகின்ற செலவின் ஒருபகுதியைத் ஏற்றுக் 
கொள்கின்றன . 


இத் திட்டத்தின்கீழ் தரப்படுகின்ற நோய் நிவாரண ரொக்கப் 
பண உதவியானது , 56 நாட்களுக்குமட்டுமே அளிக்கப்படுகிறது . 
ஆகவே , எலும்புருக்கிபோன்ற கடுமையான நோய்களால் துன்புறு 
கின்றவர்கள் இந்த நாள்களுக்குப்பிறகு வேலைக்குத் திரும்பிவர 
முடியாதவர்களாகவும் , பராமரிப்பு உதவியைப் பெறமுடியாதவர் 
களாகவு மிருக்கலாம் . 

இக் குறையை நீக்குவதற்காக , இதைப் 
போன்ற சூழ்நிலைகளில் நோய் நிவாரண உதவி நிதியானது சற்றுக் 
குறைவான வீதத்தில் , மேலும் 18 வாரங்களுக்கு அளிக்கப்படு 

ஆனால் , தொழிலாளியானவன் , சட்ட வரம்பினுள் 
வருகின்ற ஒரு தொழிற்சாலையில் இரண்டு வருடங்களுக்குத் 
தொடர்ச்சியாக வேலையிலிருந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை . 


கின்றது . 


328 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இன்சூரன்சு எடுத்துக் கொண்ட ஒவ்வொரு 800 வேலையாட் 
களுக்கும் பொது வியாதிகளுக்கென படுக்கையையும் , 
ஒவ்வொரு 1600 வேலையாட்களுக்கு எலும்புருக்கி நோய்க்கென 
ஒரு படுக்கையையும் , ஒவ்வொரு 500 பெண்களுக்குப் பிரசவத்திற் 
கென ஒரு படுக்கையையும் , ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்படுத்த 
வேண்டும் என்று கார்ப்பரேஷன் தீர்மானித்திருக்கிறது . 100 க்கு 
அதிகமான படுக்கைகள் தேவைப்படுகின்ற இடங்களில் புது 
ஆஸ்பத்திரிகள் கட்டப்படும் . அதற்குக் குறைவான படுக்கைகள் 
தேவைப்படுமானால் , ஏற்கெனவே உள்ள ஆஸ்பத்திரிகள் விரிவு 
செய்யப்படும் ; அல்லது , அவற்றில் உள்ள படுக்கைகள் ரிசர்வ் 
செய்யப்படும் . 


இதைப் போன்ற திட்டத்தில் , இன்சூரன்சை எடுத்துக் 
கொண்ட நோயாளித் தொழிலாளர்களுக்குச் சில பிரச்சினைகள் 
இருக்கின்றன . பாசாங்கு செய்வதற்கும் இத் திட்டத்தில் வாய்ப் 
புண்டு . ஏனெனில் , வேறு ஏதாவது காரணங்களுக்காக விடுமுறை 
வேண்டுகின்ற நபர் , நோயுற்றிருப்பதாக நடித்து , வேலைக்கு 
வராமலேயே கார்ப்பரேஷனிடமிருந்து தனது கூலிகளில் 60 சத 
விகிதத்தைப் பெற்றுவிட முடியும் . ஆகவே , கார்ப்பரேஷனானது 
சமூக ஊழியர்களை நியமித்திருக்கிறது . இவர்கள் , இன்சூரன்சு 
எடுத்துக்கொண்டிருக்கும் நோயாளி நபர்களின் வீடுகளுக்குச் 
சென்று , அவர்கள் மருந்துவர்களின் ஆலோசனைகளின்படி நடந்து 
கொள்கிறார்களா என்று பார்ப்பதோடு , அவசிய மேற்பட்டால் 
அவர்களுக்கு உதவிகளையும் அளிக்கின்றார்கள் . சந்தேகத்தை 
உருவாக்குகின்ற நபர்கள் , கார்ப்பரேஷனால் நியமிக்கப்பட் 
டிருக்கும் மருத்துவ நடுவர்களிடம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் . 


ச் 


1948 ஆம் ஆண்டின் தொழிற்சாலைச் சட்டத்தின் ( Factories 
Act) படி , தொடர்ந்து இயங்கும் தொழில்கள் மட்டுமே 
இன்சூரன்சு சட்டத்தினுள் வருகின்றன என்றாலும் , வேறு பல 
தொழில் , வாணிபம் , விவசாயம் 

போன்ற 

துறைகளில் இது 
சட்டத்தை அமல் செய்கின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு 
வழங்கப்பட்டிருக்கிறது . இத் தொழில்கள் , ஒரு 

பொது 
இன்சூரன்சு திட்டத்தின் முக்கிய அங்கமாகப் பிறகு சேர்த்துக் 
கொள்ளப்படும் . 


இன்சூரன்சு எடுத்துக் கொண்டவர்களின் குடும்பங்களுக்கும் 
மருத்துவ சிகிச்சை ( medical treatment ) அளிப்பதற்கான ஏற்பாடு 
செய்யப்பட வேண்டுமெனத் தொடக்கத்திலிருந்தே இடைவிடாது 
வற்புறுத்தப்பட்டு வந்தது . " இப்போது கிடைத்து வருகின்ற 


சமூகப் பாது காப்பு 

329 
நிதிகளை வைத்து இவ் வசதியைச் செய்து தர முடியுமா ? என்று 
அறிவதற்காக , காப்பரேஷனின் சொத்துகளும் (assets ) பொறுப்பு 
களும் மதிப்பீடு ( valuation) செய்யப்பட்டன . அவ்வாறு மதிப்பீடு 
செய்தவர் , முடியும் என்ற முடிவிற்கு வந்தார் . கார்ப்பரேஷன் 
இச் சிபார்சை ஏற்றுக்கொள்ளத் தீர்மானித்திருக்கிறது . 

நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளருக்கு போனசும் , வருங்காலச் சேம 
நிதியும் : எதிர்பாராத செலவுகள் மனிதனுக்கு அடிக்கடி ஏற்படு 
கின்றன . சராசரிக்குக் கீழான ( marginal wage ) வாங்குவோனுக்கு 
இது மிகவும் சிரமம் விளைவிக்கிறது ; ஆகவே , பணத்தை வட்டிக்கு 
விடுபவனின் பிடியுனுள் விழுகிறான் . ஆனால் , அவனது வேலையளிப் 
போன் அவனுக்குச் சரியாகப் போனசு கொடுத்து வருவானே 
யானால் , இவ்வித சூழ்நிலைகளைச் சிரமமில்லாமல் சந்திக்க முடியும் . 
இந்த உதவியானது , ஒரு தனி வகை இன்னல்களுக்கும் அபாயங் 
களுக்கும் ஆளாகக்கூடிய நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர்களுக்கு , 
வேறெந்தத் தொழிலாளர்களையும்விட அதிகமாகத் தேவைப்படு 
கிறது . 

இதனால் , நிலக்கரிச் சுரங்கப் பூசல் சமரசச் சபையின் 
சிபார்சுப்படி , 

நிலக்கரிச் சுரங்க வருங்காலச் சேமநிதி போனசு 
திட்டங்கள் சட்டத்தின் ( Coal Mines Provident Fund and Bonus 
Schemes Act) கீழ் , தொழிலாளர்களுக்கு அவர்களது நான்கு மாத 
அடிப்படைக் கூலிக்கீடான தொகையைப் போனசாகத் தருவதற் 
கும் , ஒருகட்டாய சேமநிதியை நிறுவுவதற்கும் , ஏற்பாடு செய்கின்ற 
சட்டபூர்வமான திட்டங்கள் நடைமுறையிலிருந்து வருகின்றன . 

மா தமொன்றிற்கு அடிப்படைக் கூலியாக ரூ . 300 
பெறுகின்ற நபர்களுக்குப் போனசு வழங்கப்படுகிறது . இத் திட்டத் 
தின்கீழ் வருகின்ற தொழிலாளர்கள் , போதுமான நாட்களுக்கு 
வேலை செய்திருப்பார்களேயானால் , அவர்களது அடிப்படை ஊதி 
யத்தில் மூன்றில் ஒரு பங்கு , காலாண்டுப் போனசாகத் தரப்படு 


வ்ரை 


கிறது . 


ஒரு தொழிலாளி, தன் மொத்த சம்பாத்தியத்தில் , பஞ்சப் 
படியையும் , உணவுச் சலுகைகளின் மதிப்பையும் சேர்த்து ஒரு 
ரூபாய்க்கு 6 பைசா வீதம் சேமநிதிக்குச் செலுத்தி வரவேண்டும் . 
இதற்கு ஈடான ஒரு தொகை வேலையளிப்போனால் தரப்படு கிறது . 
வேலையாட்கள் , வேலையளிப்போர்கள் , மத்திய அரசாங்கம் , மாநில 
அரசாங்கங்கள் முதலியவற்றின் பிரதிநிதிகளைக் கொண்ட ஒரு 
பொறுப்பாளர் சபையினால் ( Board of Trustees ) இந்நிதி நிர்வகிக் 
கப்படுகின்றது . இதன் அன்றாட நிர்வாக வேலைகளை நிலக்கரிச் 
சுரங்கச் சேமநிதி ஆணையரின் கீழ் இயங்கிவரும் ஒரு மத்திய 
அலுவலகம் செய்து வருகிறது . 


| 


330 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வேளையளிப்போர்கள் கட்டிவரும் தொகையிலிருந்தோ , அத் 
தொகைகளின் முதலீடு மூலம் கிடைத்துவரும் 

வருமானத்தி 
லிருந்தோ நிருவாகச் செலவுகள் செய்யப்படவில்லை . இதற்கென , 
கூட்டு நிதிகளில் 5 சதவிகிதம் இவர்களிடமிருந்து தனி விதிப்பாகப் 
(levy ) பெறப்படுகிறது . 


ܚܐ 


அவரவர்களுக்குரிய தொகையை விரைவாகத் தருவதற்கான 
முயற்சி செய்யப்படுகிறது . வேளியேறிச் செல்கின்ற உறுப்பினர் 
களுக்கு அவர்கள் கட்டிவந்த தொகையுடன் அவர்களது உறுப் 
பினர் கால அளவைப் பொறுத்து , வேலையளிப்போன் செலுத்தி 
வந்த தொகை முழுவதுமோ , அதில் ஒரு பகுதியோ தரப்படுகிறது . 
உத்தியோக ஓய்வு , மரணம் , பணியாற்றும் சக்தியை நிரந்தரமாக 
இழத்தல் போன்ற சமயங்களில் தொகை முழுவதும் அவனுக்கு 
அளிக்கப்படுகிறது . 

எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் போது ஓர் ஊன்றுகோலை 
யும் , உத்தியோக ஓய்வின்போது திக்கற்ற நிலைக்கெதிராக ஓர் 
உதவிக் கரத்தையும் நீட்டுவதன் மூலம் நிலக்கரி சுரங்க போனசு , 
வருங்காலச் சேமநிதித் திட்டங்கள் , நிலக்கரிச்சுரங்கத் தொழி 
லாளர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை நல்கி வருகின்றன . 

வேலையாள் வருங்காலச் சேமநிதிகள் : நிலக்கரிச் சுரங்க வருங் 
காலச் சேமநிதித் திட்டத்தின் வெற்றியானது , இதைப்போன்ற 
திட்டங்கள் வேறுபல தொழில்களிலும் புகுத்தப்பட வேண்டும் 
என்கின்ற கோரிக்கைக்கு வித்திட்டது . இதன் காரணமாக , 
1952 ஆம் ஆண்டில் வேலையாள் வருங்காலச் சேமநிதித் திட்டம் 
( Employee s Provident Funds Act , 1952) இயற்றப்பட்டது 

இச் சட்டத்தின்கீழ் அமைக்கப்பட்ட திட்டமானது , 
சிமெண்ட் , சிகரெட்டுகள் , பொறியியல் ( மின்சார , எந்திர மற்றும் 
பொது ), இரும்பு எஃகு , தாள் , நெசவு போன்ற ஆறு பெருந் 
தொழில்களில் அமலாக்கப்படக்கூடியதாக இருந்தது . 1956 ஆம் 
ஆண்டின் ஜூலை மாதத்தில் , வருங்காலச் சேமநிதிச் சட்டமானது , 
13 புது வகைத் தொழில்களிலும் , டிசம்பர் மாதத்தில் , தோட்டத் 
தொழில்களிலும் ( plantations), சுரங்கங்களிலும் புகுத்தப்பட்டது . 
வருங்காலச் சேமநிதியின் நன்மைகள் அரசாங்கம் அல்லது ஸ்தல 
ஸ்தாபனங்களின் நிறுவனங்களுக்கும் கிடைப்பதற்கான வழியைச் 
செய்வதற்காக , 1958 ஆம் ஆண்டு , மே மாதம் வேலையாள் வருங் 
காலச் சேமநிதிச் சட்டம் மேலும் திருத்தம் பெற்றது . இத் திருத்த 
மானது , சேமநிதியைப் பொறுத்தவரை , 

பொதுத்துறையும் , 
தனியார் துறையும் ஒரு சமமான நிலையில் உள்ளன என்ற நிலை 
ஏற்பட முயல்கிறது . 


சமூகப் பாதுகாப்பு 


331 


சுரங்கத் தொழில்களில் காணப்படுவதைப்போலவே , இங்கும் , 
தொழிலாளர்களின் மொத்த ஊதியத்தில் ரூபாய்க்கு 6 பைசா 
வீதம் வசூலிக்கப்படுகிறது . சேமநிதி வீதத்தை , 64 சதவிகிதத்தி 
லிருந்து 84 சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கம் 
ஆலோசித்து வருகின்றது . 1957 ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத் 
திற்குள் 6 , 225 தொழிற்சாலைகளிலும் , நிறுவனங்களிலுமுள்ள 
23.22 இலட்சம் தொழிலாளர்கள் இச் சட்டத்தின்கீழ் உறுப்பினர் 
ஆயினர் . நிதியில் குவிகின்ற தொழிலாளர் பணத்திற்கு 31 சத 
விகித வட்டி செலுத்தப்படுகிறது . 


இத் திட்டமானது , வேலையளிப்போர்கள் வேலையாட்கள் ஆகி 
யோரின் பிரதிநிதிகளையும் , மத்திய அரசாங்கம் , மாநில அரசாங்கம் 
ஆகியவற்றின் பிரதிநிதிகளையும் கொண்ட ஒரு மத்திய பொறுப் 
பாளர் சபையினால் நிர்வகிக்கப்படுகிறது . இருபது 

மாநில 
அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன . இவை ஒவ்வொன்றும் 
ஒரு மாநில ஆணையரின் கீழ் இயங்கி வருகின்றன . இவரிடம் சில 
கண்காணிப்பாளர்களும் (inspectors ), வேறுசில உதவியாளர்களும் 
இருந்து வருகின்றனர் . பொறுப்பாளர் சபையின் முக்கிய அதிகாரி 
யான , மத்திய சேமநிதி ஆணையரின் கட்டளைகளுக்கேற்ப இம் 
மா நில ஆணையர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் . மத்திய சபைக்கு 
ஆலோசனை வழங்குவதற்கெனக் கமிட்டிகளும் இருக்கின்றன . 


55 வயதை அடைந்தவுடன் உத்தியோக ஓய்வு பெறுகின்றவர் 
களோ உடல்நோய் , மனநோய் காரணமாக 

வேலை செய்ய 
இயலாது போய் ஓய்வு பெறுகின்றவர்களோ இந்தியாவை விட்டு 
நிரந்தரமாக வெளி நாடுகளில் குடியேறுகின்றவர்களோ , தங்களது 
கணக்கில் இருக்கின்ற பணத்தைத் திரும்பப் பெறமுடியும் . தவிர 
வும் , ஒரு நபர் தன் பணத்தைத் திரும்பிப்பெற விரும்பினால் அவர் 
அவ்வாறு மனு போட்ட தேதிக்கு முன்னர் , இச் சட்டத்தினுள் 
வருகின்ற எந்த ஒரு 

தொழிற்சாலையிலும் , ஓராண்டிற்குத் 
தொடர்ச்சியாக வேலையில் இல்லாம லிருந்திருந்தால் , அது அனு 
மதிக்கப்படலாம் . ஆயுள் இன்சூரன்சு பாலிசுகளுக்குப் பணம் 
செலுத்துவதற்காகப் பணத்தை எடுத்துக்கொள்ளவும் அனுமதி 
யுண்டு . 


எல்லா வகையிலும் , திருப்தி தரக்கூடியதாக இருக்கின்ற சேம 
நிதிகளைப் பல தனியார் நிறுவனங்கள் பெற்றிருப்பதால் எந்தத் 
தொழிற்சாலைகளில் சட்டத்தின்கீழ் அளிக்கப்படுகிற நன்மைகளைப் 
போன்ற சேமநிதி , ஓய்வுச் சம்பளம் , ஊழியக் கைம்மாறு ( gratuity ) 
முதலியன வேலையாட்களுக்குக் கிடைப்பனவாக இருக்கின்றனவோ 


332 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


அந்தத் தொழிற்சாலைகளுக்குச் சேமநிதிச் சட்டத்திலிருந்து விலக் 
களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது . இதன் நோக்கம் , 
தேவையான ஏற்பாடுகளை நிறைவேற்றும் தனியார் சேமநிதி , 
களைத் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதாகும் . இவ் வகையில் , 
முன்பு சட்டத்தின்கீழ் வந்த தொழிற்சாலைகளில் 30 சதவிகிதத் 
தொழிற்சாலைகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது . சட்டத்தி 
லிருந்து விலக்கு பெறுவதற்கு ஒரு வகை நபர்களுக்கு உரிமை 
வழங்கப்பட்டிருக்கிறது . இவர்கள் அனுபவித்து வருகின்ற நன்மை 
சுள் ( தனித்தனியாகவோ கூட்டாகவோ ) கிடைக்கின்ற நன்மை 
களுக்கு ஓரளவிற்காவது சமமாக இருக்க வேண்டும் . அப்போது 
தான் , இந்த உரிமை அவர்களுக்குத் தரப்படுகிறது . ஆனால் , இவ் 
வகையினைச் சேர்ந்த நபர்களில் பெரும்பாலோர் விலக்குபெற 
விரும்புகிறார்கள் . ஒன்று அதிகாரிகள் நம்பும்போது தான் , இவர் 
களுக்கு விலக்கு தரப்படும் . ஒரு தொழிற்சாலையின் சேமநிதி 
யானது , இந்திய வருமான வரிச் சட்டத்தின் (Indian Income Tex 
Act ) கீழ் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் , தேவைய 

வயான நிபந்தனைகளை 
நிறைவேற்றுவதாகவும் இருக்குமானால் , அந் நிதியின் உறுப்பினர் 
களாகத் தொழிலாளர் இருந்து வரலாம் . 


ஆட்குறைப்பும் , தற்காலிக வேலை நீக்கமும் (lay - off ) : தொழி 
லாளர் ஈட்டுறுதி அரசு இன்சூரன்சு திட்டம் , வேலையாள் சேமநிதி 
திட்டம் , நிலக்கரிச் சுரங்கச் சேமநிதி , போனசு திட்டங்கள் முதலி 
யவை , சுதந்திர இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட சமூகப் பாது 
காப்புத் திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும் . இத் திட்டத்தின் 
மற்றொரு அம்சம் , தொழிலாளர்களைத் தற்காலிகமாக வேலையி 
லிருந்து தள்ளி வைப்பதற்காகவோ , ஆட்குறைப்பிற்காகவோ 
இழப்புஈடு தருவதற்காகச் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடாகும் . 
முதல் ஐந்தாண்டுத் திட்டம் அமல் செய்யப்பட்டதன் விளைவாக 
நாட்டில் வேலை வாய்ப்புகள் பெருகியிருந்தன . என்றாலும் , 
1953 ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியாவில் வேலையின்மை 
காணப்பட்டது . வேலை தேடித் தரும் ஸ்தாபனங்களில் , வேலைக் 
காகப் பதிவு செய்துகொண்டவர்களின் எண்ணிக்கை 5.13 லட்சத் 
திற்கு உயர்ந்தது . தொழிற்சாலைகள் கூட மூடப்பட்டன ; 
அதனோடு , பல தொழிற்சாலைகளில் பேரளவில் ஆட்குறைப்புகள் 
செய்யப்பட்டன . ஆட்குறைப்பிற்குள்ளான தொழிலாளர் களி 
டையே நம்பிக்கை ஆர்வத்தை நிலை நாட்டவும் , அவர்களுக்கு 
ஆதரவு அளிக்கவும் , தொழிலாளர் நிரந்தரக் குழுவின் பதிமூன்றா 
வது கூட்டமானது , கட்டாய வேலையின்மைக்குரிய ( Involuntary 
unemployment ) இழப்பு ஈட்டைப்பற்றித் தீர ஆராய்ந்து , அது 
எவ்வாறு தரப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தையும் 


சமூகப் பாதுகாப்பு 


333 


வகுத்தது . அத் திட்டத்தின்படி ஒப்புக் கொள்ளப்பட்டதென்ன 
வென்றால் , கட்டாய வேலையின்மையின் போது தொழிலாளர் 
களுக்கு அவர்களது கூலி மற்றும் பஞ்சப்படியில் 50 சதவிகிதம் 
வரை இழப்பு ஈடாகத் தரலாம் என்பதாகும் . வருடத்தில் 45 
நாட்களுக்கே இவ்வுதவி அனுமதிக்கப்படும் . 


இதற்கிடையில் , 1853 ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் 
மில்களில் இருப்புகளின் குவிப்பு 

இருப்புகளின் குவிப்பு ( Accumulation of Stocks ) 
காரணமாக , ஆட்குறைப்பையோ , தொழிலாளர்களை வேலையி 
லிருந்து தற்காலிக நீக்கம் செய்வதையோ விளைவிக்கின்றாற்போல் 
ஆலைகள் மூடப்பட்டுவிடும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலை 
நெசவுத் தொழிலில் ( Textile Industry ) ஏற்பட்டது . இத் தொழி 
லுக்கு உதவியளிக்க வேண்டும் என்ற கருத்தில் , மத்திய அரசாங்கம் 
பல அவசரச் சட்டங்களைப் ( Ordinances) பிறப்பித்தது . இவைகளில் 
ஒன்று , தொழிற்பூசல்கள் (திருத்த ) அவசரச் சட்டம் (Industrial 
Disputes ) (Amendment Ordinance ) . இந்த அவசரச் சட்டம் , 
ஆட்குறைப்பு அல்லது தள்ளி வைப்புக்கு இழப்புஈடு தருவதற்கான 
ஏற்பாட்டைச் செய்கிறது . தொழிலாளர்கள் தள்ளி வைக்கப்படு 
வதை 

ஒழுங்குபடுத்துவதற்கும் இச் சட்டம் வழி வகுக்கிறது . 
பிறகு , இந்த அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக , தொழிற்பூசல்கள் 
( திருத்தச் ) சட்டம் ( 1953 ) அமலாக்கப்பட்டது . ஓராண்டு 
அல்லது அதற்கதிகமாக ஒரு வேலையில் தொடர்ச்சியாக இருந்து 
வந்தவனுக்கு , ஒரு மாத நோட்டீசையும் ( அல்லது அதற்குப் 
பதிலாக ஒருமாதச் சம்பளம் ) , வேலை இழப்பீடையும் தராது , 
அவனை ஆட்குறைப்புச் செய்ய முடியாது என்று இச் சட்டம் கூறு 

உழைத்திருக்கின்ற ஒவ்வொரு முழு வருடத்திற்கும் , 
அல்லது அதில் ஆறு மாதத்திற்கதிமாக இருக்கும் எந்த ஒரு பகுதிக் 
கும் , 15 நாள் சம்பளம் என்ற வீதத்தில் இந்த இழப்பீடு கணக் 
கிடப்படுகிறது . 


கிறது . 


தற்காலிக வேலை நீக்கத்திற்கு ( lay- off ) இழப்பீடு தருவதற்கும் 
இச் சட்டம் வழி வகுக்கிறது . ஆனால் , இந்தச் சட்டமானது , 
1948 ஆம் ஆண்டின் தொழிற்சாலைச் சட்டத்தின்கீழ் வருகின்ற 
தோட்டத் தொழில்களுக்கும் , 1952 ஆம் ஆண்டின் சுரங்கத் 
திட்டத்தின்கீழ் வருகின்ற நிரந்தரத் தொழில்களுக்கும் மட்டுமே 
பொருந்துவதாக இருக்கிறது . இத் தொழில்கள் , ஒரு வேலை 
நாளில் சராசரியாக 50 தொழிலாளர்களுக்குக் குறையாதவருக்கு 
வேலை கொடுத்து வருவனவாக இருந்தால் தான் இது பொருந்தும் . 
நீக்கப்பட்ட தொழிலாளி, ஓராண்டிற்குக் குறையாது வேலையி 
லிருந்து வந்திருப்பானேயாகில் , அதன் வேலை நீக்கத்திலிருக்கின்ற 


334 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


முழு நாடுகளுக்கும் , அதாவது வார விடுமுறை நாள்களைத் 
தவிர்த்து மற்ற நாட்களுக்கு , அவனது மொத்த அடிப்படைக் கூலி 
யிலும் , பஞ்சப்படியிலும் 50 சதவிகிதம் , அவனுக்கு இழப்பீடு 
தொகையாக வேலையளிப்போனால் வழங்கப்பட வேண்டும் . 12 
மாதகால அளவில் 45 நாட்களுக்குமட்டுமே இழப்பீடு தரப்பட 
வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் , அதே 12 
மாத கால அளவினுள் மறுபடியும் தொழிலாளி தொடர்ந்து ஒரு 
வாரத்திற்கு மேலாக வேலையிலிருந்து தள்ளி வைக்கப்பபடுவானே 
யாகில் , இழப்பீடு பெறுகின்ற நாட்களின் எண்ணிக்கை அதிகப் 
படுத்தப்படலாம் . 


( 5 ) முடிவுரை 


இறுதி இலட்சியம் : இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து 
சமூகப் பாதுகாப்புத் துறையில் ஒரு சிறு முன்னேற்றத்தையே 
அடைந்திருக்கின்றோம் . தற்போதிருக்கின்ற திட்டங்கள் , தொழி 
லாளர் மக்களில் ஒரு சிறு பகுதிக்கே பயன்படுவதாக இருக்கின்றன . 
இலட்சக் கணக்கான தொழிலாளர்களுக்குப் பாதுகாப்பு ஓரள 
விற்குத் தரப்பட்டிருக்கிறது 

என்பது 

உண்மையே . ஆனால் , 
கோடிக் கணக்கான தொழிலாளர்களுக்கு இந்தப் பாதுகாப்புக் 
கிடைக்கவில்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் . குறிப்பாக , 
மக்களில் இன்னல்களுக்குள்ளாகும் பகுதியினராக உள்ள விவசாயத் 
தொழிலாளர்களும் , சிறுதொழில் மற்றும் கைவினைத் ெ 

தாழில் 
(handicrafts ) முதலியவற்றில் உள்ள தொழிலாளர்களும் , சமூகப் 
பாதுகாப்பினைப் பெறமுடியாதவர்களாக இருக்கிறார்கள் என் 
பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் . இங்கிலாந்திலும் , 
நியூசிலாந்திலும் , மக்களனைவருக்கும் பயன்படுகின்றாற்போல் 
இருக்கின்ற திட்டத்தைப்பற்றி இங்கே நினைப்பதற்கு இடமில்லை . 
இக் கோடிக்கணக்கான தொழிலாளிகள் ஒவ்வொருவனுக்கும் 
அவனது உடல் நலக் குறை அல்லது வேலையின்மையின் போதும் , 
முதுமையை அடைந்து , வேலை செய்ய இயலாது போகின்ற 
போதும் உதவி செய்வதற்கான ஏற்பாட்டைச் செய்தல் நமது 
குறிக்கோளாக இருத்தல் வேண்ம்ெ . 


இன்சூரன்சு, சேமநிதித் திட்டங்களை விரிவு படுத்தல் : உடனடி 
யாகச் செயல்படக்கூடிய ஒரு குறுங்காலத் திட்டமானது , தொழி 
லாளர் ஈட்டுறுதி அரசு இன்சூரன்சு சட்டத்தையும் , வேலையாள் 
சேமநிதிச் சட்டத்தையும் மேலும் சில தொழில்களில் அமல்படுத்து 
வதாகும் . சமூக இன்சூரன்சைப் பொறுத்தவரை , தொடக்க 


சமூகப் பாதுகாப்பு 


335 


மான 


வேலைகளே செய்யப்பட்டிருக்கின்றன ; இதை மற்ற வகைத் 
தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்துவது அவசியமாகும் . 
வயோதிக ஓய்வுச் சம்பளங்கள் : வருங்காலச் சேமநிதித் திட்ட 

பொதுவாகத் தொழிலாளர்களுக்கு உதவியனித்து வரு 
கின்றதென்றாலும் , வயோதிகர் , எஞ்சியிருப்போர் உதவிச் சம்பளங் 
களைத் தருகின்ற ஒரு திட்டத்திற்கு ஈடான ஒரு பதில் திட்டமாக 
அதை நாம் கொள்ள முடியாது . வேலையிலிருந்த ஒருவன் இறப் 
பானேயாகில் , அவனைச் சார்ந்திருந்தவர்களுக்குக் கிடைக்கக்கூடிய 
தொகையானது மிகவும் சிறியதாக இருக்கிறது . இது அவர்களது 
வறுமையின் போது உதவியளிப்பதாக இல்லை . இதைப்போலவே , 
நல்ல வயோதிக வயதுவரை 

உயிர் வாழ்கின்ற தொழிலாளர் 
களிடம் உள்ள நிதி , மரணம் வரை அவர்களுக்குப் போதிய உதவி 
யளிப்பதாக இல்லை . வயோதிக ஓய்வுச் சம்பளத் திட்டத்தைச் 
சேமநிதிக்குப் பதிலாக உரிய நேரத்தில் செயல்படுத்துவதன் 
மூலமே இந்த இரண்டாவது பிரச்சினையை நாம் தீர்க்க முடியும் . 
சேமநிதித் திட்டத்தோடு , வயோதிக , பிழைத்திருப்போர் 
இன்சூரன்சு திட்டமும் இருக்க வேண்டும் . 

வேலையின்மை இன்சூரன்சு ( Unemployment insurance ) : 50 
பேர்களுக்கதிகமானவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளும் 
தொழில் நிறுவனங்களிலும் , தோட்டத் தொழில்களிலும் , உள்ள 
ெ தாழிலாளர்களுக்கு வேலையின்மை நிவாரண உதவிகள் தருவதற் 
கான திட்டம் , இந்தியாவிலேயே முதன் முதலாக , 1953 ஆம் 
ஆண்டின் இறுதியிலே தான் அமலுக்கு வந்தது . இத் திட்டமானது , 
20 ) தொழிலாளர்களையோ அதற்கதிகமானவர்களையோ வேலைக்கு 
எடுத்துக்கொண்டு மின்சக்தியோடு இயங்கி வருகின்ற தொழிற் 
சாலைகளுக்கும் விரிவு படுத்தப்பட வேண்டும் . இதில் உழைத்து 
வரும் தொழிலாளர்கள் , தொழிலாளர் ஈட்டுறுதி , அரசு 
இன்சூரன்சு சட்டம் ( 1948 ) , வேலையாள் சேமநிதித் திட்டம் 
( 1952 ) முதலிய சட்டங்களையும் சேர்த்து , எல்லா முக்கிய தொழி 
லாளர் சட்டங்களின் கீழும் வருகின்றனர் . 

1953 ஆம் ஆண்டில் புகுத்தப்பெற்ற தள்ளி வைப்பு உதவியும் , 
ஆட்குறைப்பு உதவியும் தனிப்பட்ட வேலையளிப்போர்களால் 
வழங்கப்படுகிறது . தொழிலாளர் இழப்பீடு சட்டத்திலும் , 
பேறுகால உதவிச் சட்டத்திலும் காணப்படுகின்ற ஒரு குறைபாடு 
இத் திட்டத்திலும் காணப்படுகின்றது . அக் குறைபாடு என்ன 
வென்றால் , பண வசதிகளைக் குறைவாகப் பெற்றிருக்கின்ற ஒரு 
வேலையளிப்போன் அல்லது நெறியற்றிருக்கின்ற ஒரு வேலையளிப் 
போன் இவ்வு தவிகளைத் தராமலே போகக்கூடும் . 


336 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


விவசாயத்துறை : இந்தியாவில் , தொழிலாளர் அணியின் ஒரு 
பெரும்பகுதியாக இருக்கின்ற விவசாயத் தொழிலாளர்களுக்கான 
-சமூகப் பாதுகாப்பின் பிரச்சினைகள் சற்று மாறுபட்ட தன்மை 
யுடையனவாகும் . உழவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் , நகரில் 
உள்ள கூலிச் சம்பாத்தியக்காரனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளி 
-லிருந்து வேறுபட்டவை . குத்தகைக்காரர்களைப் பொறுத்தவரை , 
நிலச் சீர்திருத்தங்கள் குறிப்பாகக் குத்தகைப் பாதுகாப்பு 
போன்றவை அவர்களுக்கு ஓரளவு வருமான பாதுகாப்பைத் தரும் . 
இயற்கைப் பேரிடர்களோ விலைகளில் ஏற்படுகின்ற ஒரு இறக்கமோ 
அவர்களின் வாழ்க்கைத் தரங்களைப் பாதிப்பதுண்டு . இதைப் 
போன்ற சூழ்நிலைகளில் அரசாங்கத்தின் உதவி தேவைப்படு 
கின்றது . பயிர் இன்சூரன்சு (crop insurance) போன்ற திட்டங்கள் 
இங்கே பயனளிக்கக்கூடும் . விவசாயத் 

தொழிலாளர்களைப் 
பொறுத்தவரை , அதாவது விவசாயத்துறையில் கூலிக்காக வேலை 
செய்கின்றவர்களைப் பொறுத்தவரை , பாதுகாப்பு மிகவும் அவசிய 

இருக்கின்றதென்றாலும் , விவசாய வேலைகள் ஒழுங்குற 
அமையப் பெறாதனவாகவும் , சிதறிக்கிடக்கின்றனவாகவும் , பருவத் 
திற்கேற்றவாறு மாறுகின்றனவாகவுமிருப்பதால் , பிரச்சினை சிக்கல் 
நிறைந்ததாக ஆகிவிடுகிறது . 


மாக 


இத் தடங்கல்கள் இருக்கின்றன என்றாலும் , விவசாயக் கூலிச் 
சம்பாத்தியக்காரர்கள் , குத்தகைக்கு உழுபவர்கள் முதலியவர் 
களுக்காகவும் , வாணிபச் சுழல்களுக்கெதிராகச் சின்னஞ்சிறு 
விவசாயிகளைக் காப்பாற்றுவதற்காகவும் , சமூக உதவிகளைத் 
தருவதற்காகவும் , விவசாயத்துறையில் பொருத்தமான 
கட்டத்தில் , சமூகப் பாதுகாப்புத் திட்டங்ளைப் புகுத்துவது 
அவசியமாகும் . 


சமூக உதவி ( Social assistance ) : சமூகப் பாதுகாப்பு மிகவும் 
முன்னேறியிருக்கின்ற நாடுகளில் கூட , எச்ச நிவாரணமும் (resiclual 
Telief ) சமூக உதவியும் தருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக் 
கின்றது . சோஷலிச இலட்சியத்தை நோக்கி நாடு முன்னேறிக் 
கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் , இயற்கை இடர்களின் காரண 
மாக விளைகின்ற திக்கற்ற நிலைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகின்ற 
தொழிலாளர்களுக்கு , பொது உதவி தருவதற்கான ஒரு சட்ட 
பூர்வமான திட்டத்தைக் கொண்டுவருவது மிகவும் பொருத்த 
மான ஒரு செயலாகும் . இத் திட்டத்தோடு , பொதுச் சுகாதாரத் 
திட்டங்களும் , மருத்துவ உதவியும் , சமூக நலப் பணிகளும் பெருகு 
மானால் , நல அரசு ஏற்படுத்த முயலும் மக்களுக்கு இது உறு துணை 
யாகும் . 


சமூகப் பாதுகாப்பு 


337 


இணைப்பதன் அவசியம் : சமூகப் பாதுகாப்பிற்காக இதுவரை 
அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் , 
வெவ்வேறாகத் தனித்தனியே ஆராயப்பட்டு அமல் செய்யப்பட்டன 
வாகும் . இதனால் , இத் திட்டங்களை நடைமுறைக்குக் கொண்டு 
வரும் பணிகளைச் செய்துவரும் அலுவலகங்களுக்கும் , அதிகாரி 
களுக்கும் , பதிவேடுகளை வைத்துக்கொண்டும் , அவ்வப்போது 
விவரப்பட்டியல்களை அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பிக்கொண்டு 
மிருக்கின்ற வேலையளிப்போர்களுக்கும் , இரட்டிப்பு வேலை ஏற் 
பட்டிருக்கிறது . ஒரு தனி அமைப்பின்கீழ் இப் பல்வேறு திட்டங் 
களை ஒன்றாக இணைத்து வைப்பது , திறமையை அதிகப்படுத்துவ 
தாகவும் , சிக்கனத்தை ஏற்படுத்துவதுமாகவு மிருக்கும் . இப்போ 
திருக்கின்ற சமூகப் பாதுகாப்புத் திட்டங்கள் அனைத்தும் ஒன்றாக 
இணைக்கப்பெற்று , தொழிலாளர்களுக்கும் வேலையளிப்போர்களுக் 
கும் , கூடுதலான நன்மைகளைத் தருவதைப்போன்று இயங்கி வர 
வேண்டும் . இதற்கான ஒரு விரிவான சமூக இன்சூரன்சு திட்டம் 
கொண்டுவரப்பட வேண்டும் . 


எதிர்காலச் செயல் திட்டம் : அரசாங்கக் கைக்கோள்களின் குறிக் 
கோள்களைப்பற்றி இந்திய அரசியலமைப்புச்சட்டம் குறிப்பிடும் 
போது , அரசாங்கம் தன் பொருளாதார வசதியும் வளர்ச்சியும் 
அனுமதிக்கின்ற அளவிற்கு , மக்களுக்கு வேலை செய்கின்ற உரிமை 
யையும் , கல்வி பயில்கின்ற உரிமையையும் , வேலையின்மை , வயோ 
திகம் , உடல் நலக்குறைவு , இயலா நிலை போன்ற சூழ்நிலைகளில் 
சமூக உதவியையும் , தருவதற்கான தகுந்த ஏற்பாட்டைச் செய்யும் 
என்று கூறுகிறது . தொழிலாளமக்களின் ஒரு சில பகுதியினரைப் 
பொறுத்தவரை , 

நோய் , தாய்மை , வேலை விபத்து முதலிய 
ஆபத்துகளுக்கெதிராக இன்சூரன்சு எடுத்துக்கொள்வதைக் 
கட்டாயமாக்குவதற்கும் , ஓய்வு பெற்றவர்களுக்கு உதவி தருவ 
தற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன 
செய்யப்பட வேண்டியவை எல்லாத்திசைகளிலும் நிறைய இருக் 

ஆனால் , சமூகப் பாதுகாப்புத் துறையில் நமக்கு ஒரு 
முட்டுக்கட்டையாக இருப்பது அதற்காகின்ற செலவு . இதற்காக 
வாவது , நாம் சமூகப் பாதுகாப்பு வளர்ச்சித் திட்டத்தைச் சற்று 
மாற்றியமைக்க வேண்டியிருக்கிறது . கூடுதலான பாதுகாப்புத் 
திட்டங்களுக்கு நாட்டின் பொருளாதார நிலை இடங்கொடுக்குமா 
என்பதைக் கருத்தில் கொண்டு , நாட்டு வருமானத்தில் ஏற்படும் 
உயர்வுக்கு ஏற்றாற்போன்றிருக்கின்ற ஒரு சமூக இன்சூரன்சு 
முறையை , நாம் திட்ட அடிப்படையில் வகுத்து , நடைமுறைக்குக் 
கொண்டு வரவேண்டும் . 


என்றாலும் , 


கின்றன . 


33 . 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


மருத்துவ உதவியைப் பொறுத்தவரை , டாக்டர்களும் , நர்ஸ் 
களும் , ஆஸ்பத்திரிகளும் , வேறுபல வசதிகளும் போதுமான 
அளவில் இல்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் . இங்கி 
லாந்தில் 1,000 பேர்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கும்போது , இந்தி 
யாவில் 6,000 பேர்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார் என்பதாக 
உடல்நல ஆய்வுக் கமிட்டி ( The Health Survey Committee) யின் 
கணக்கெடுப்புக் காட்டுகிறது . மருத்துவ நிலையங்களை எடுத்துக் 
கொண்டால் , நிலைமை இன்னும் மோசம் . நகரப் பகுதிகளில் 
24,000 பேர்களுக்கு ஒரு மருத்துவ நிலையமும் , கிராமப் பகுதிகளில் 
50,000 பேர்களுக்கு ஒரு மருத்துவ நிலையமும் உள்ளன . 
ஆஸ்பத்திரி . படுக்கைகளை எடுத்துக்கொண்டால் , 3,135 பேர் 
களுக்கு ஒரு படுக்கை அல்லது ஓராயிரம் மக்களுக்கு 0.32 படுக்கை 
என்ற வீதம் காணப்படுகின்ற நிலைமையைச் சீர்ப்படுத்துவதற்கு 
முயற்சிகள் எடுக்கப்பட்டுவருகின்றன . நோய் மற்றும் நல இன் 
சூரன்சு திட்டத்தைத் துரிதமாகப் பரவச் செய்ய வேண்டும் 
என்றால் , மருத்துவ வசதிகளும் , ஆஸ்பத்திரி வசதிகளும் விரைவாக 
அதிகப்படுத்தப்படவேண்டும் . 


தடங்கல்கள் உள்ளன என்றாலும் , சமூகப் பாதுகாப்பை முன் 
னேற்றுவதற்கு அநேக வழிகள் உள்ளன . இந்தியச் சமூகத்தில் 
பல முன்னேற்ற இயக்க மாறுதல்கள் நிகழ்ந்துகொண்டிருக் 
கின்றன . விடுதலை பெற்றுவிட்டதனாலும் , பொருளாதாரத் 
திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதனாலும் , தம் வாழ்நாளுக்குள் 
‘ சமூகப் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று குடிமக்கள் 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கின்றனர் . அவர்களது 
நனவாக்கத் தேவைப்படுவது , நாட்டிலுள்ள எல்லா மக்களுக்கும் 
சமூகப் பாதுகாப்பைத் தருகின்ற நல்லதொரு திட்டமே . 


கனவை 


கலைச்சொல் அகராதி 


( ஆங்கிலம் - தமிழ் 


A 


Ahmedabad Textile Labour 

Association 
All India Trade Union Con 

gress 
All India Trade Union Fede- 

ration 
All India Railwaymen s 

Federation 
All China Federation of 

Labour 
Approach 
Anglo -American Bloc 
Advisory Board 
Asian Regional Conference 
Australian Social Services 

Consolidation Act 
Assisted Emigrants 


அகமதாபாத் நெசவுத்தொழி 
லாளர் சங்கம் 
அகில இந்தியத் தொழிலாளர் 

சங்கக் காங்கிரஸ் 
அகில இந்தியத் தொழிலாளர் 

சங்கக் கூட்டிணைப்பு 
அகில இந்திய ரயில்வே தொழி 

லாளர் கூட்டிணைப்பு 
அகில சீனத் தொழிலாளர் 

கூட்டிணைப்பு 
அணுகு நெறி 
ஆங்கிலோ அமெரிக்கக்கூட்டணி 
ஆலோசனைச் சபை 
ஆசிய பகுதி மாநாடு 
ஆஸ்திரேலிய சமூகப் பணிகள் 

இணைப்புச் சட்டம் 
உதவி பெறும் குடியேற்றக் 

காரர்கள் 
எடுகோள் 
ஒருமுகப்படுத்தும் உயர்சபை 
ஒன்றிப்பின் மத்தியத் தொழி 

லாளர் சங்கக் குழு 
கைவினைஞர்கள் 
தற்காலிகச் சங்கங்கள் 
தணிக்கையாளர் 
தலத்திலில்லா நிலக்கிழார் 
தீர்ப்பு 
துணைத் தொழில் நிறுவனங்கள் 
நடுவர் உயர்நீதி மன்றம் 
நிர்வாகத்தைப் பற்றிய சர்வ 
தேசத் தொழிலாளர் அமைப் 
பின் ஆலோசனைக் கமிட்டி 


Assumption 
Appellate Coordinating Board 
All Union Central Trade 

Union Council 
Artisars 
Adhoc Associations 
Auditor 
Absentee Land lord 
Adjudication 
Ancillary Undertakings 
Appellate Tribunal 
Advisory Committee on Man- 

agement of the International 
Labour Organisation 


340 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


- 


Arbitration 
Assessors 
Absenteeism 
Average duration 


மத்தியஸ்தம் 
மதிப்பீட்டாளர் 
வேலைக்கு வாராமை 
சராசரிக் காலநீட்சி 


B 


சபை 


Bombay Millhands Asso 

பம்பாய் ஆலைத் தொழிலாளர் 
ciation 

சங்கம் 
Basic Factors 

அடிப்படைக் காரணிகள் 
Benefit Funds 

உதவி நிதிகள் 
Bipartite Joint Consultative இருதரப்புக்கூட்டு ஆலோசனைச் 

Board 
Bipartite Sixman Productivity- இருதரப்பு அறுவர் உற்பத்திக் 
Team 

குழு 
Boards of Conciliation 

சமரச சபைகள் 
Bureau of Labour Statistics தொழிலாளர் புள்ளி விவரச் 

செயலகம் 
Barter System 

பண்டமாற்று 
British Industrial Courts 

பிரிட்டிஷ் தொழில் துறை 
வழக்கு மன்றங்கள் 


C 


- 


- 


Concurrent list 
Compensation 
Compensatory Holidays 
Cycles of work 
Cost of Production 
Controller 
Compulsory Adjudication 
Criminal Tribes Act 
Collective agreements 
Collective bargaining 
Combinations 
Colombo Plan 
Civil Disobedience Movement 
Co - partnership 
Conciliation Officers 
Civil Procedure Code 


- 


இருதரப் பொதுப் பட்டியல் 
இழப்பீடு 
ஈடுசெய் விடுமுறைகள் 
உழைப்புச் சுழல்கள் 
உற்பத்திச் செலவு 
கட்டுப்பாட்டு அதிகாரி 
கட்டாயத் தீர்ப்பு 
குற்றக் கூட்டத்தார் சட்டம் 
கூட்டு உடன்படிக்கைகள் 
கூட்டு பேரம் 
கூட்டுகள் 
கொழும்புத் திட்டம் 
சட்ட மறுப்பு இயக்கம் 
சக கூட்டு வியாபாரம் 
சமரச அதிகாரிகள் 
சிவில் நடைமுறை விதித் 
தொகுப்பு 


- 


- 


கலைச்சொல் அகராதி 


341 


Central Advisory Council of 

Industries and Labour 
Councils of mangement 
Coal mines Welfare Fund 


தொழில் , உழைப்புத்துறை 

மத்திய ஆலோசனைக் குழு 
நிர்வாக மன்றங்கள் 
நிலக்கரி சுரங்கத் தொழிலாளர் 


- 


நல நிதி 


Crop Insurance 
Cotton Trade 
Canteens 


- 


- 


பயிர் இன்சூரன்ஸ் 
பருத்தி வாணிபம் 
பணிமனைச் சிற்றுண்டிச் 

சாலைகள் 
படைக்குந் திறமைகள் 
பங்களிப்புகள் 
மத்திய தொழிலாளர் சங்க 

அமைப்பு 
மத்திய ஆலோசனை செயற் குழு 


Creative talents 
Contributions 
Central Trade Union Orga 

nisation 
Central Advisory Council of 

Industries 
Commonwealth Court of 

Conciliation and Arbitration 
Chambers of Commerce 
Cyclical Thrctuations 

D 


மத்தியஸ்த தீர்ப்பு செய் காமன் 

வெல்த் வழக்குமன்றம் 
வாணிபர் சங்கங்கள் 
சுழல் ஏற்ற இறக்கங்கள் 


Disability 
Defence of India Rules 
Dynamic Change 
Division of Labour 
Docks 
Director- general 
Daily wage System 
Dock Labour Employment 

Act 
Depreciation Costs 
Direct action 
Disputes 
Depression 
Directive Principles 
Dismissal Wage 
Draft 


இயலா நிலை 
இந்திய பாதுகாப்புச் சட்டங்கள் 
யக்க மாறுதல் 
உழைப்புப் பகுப்பு 
கப்பல் துறைகள் 
தலைமை இயக்குனர் 
தினக்கூலி முறை 
துறைமுகத் தொழிலாளர் 

வேலைச் சட்டம் 
தேய்மானச் செலவுகள் 
நேரடி நடவடிக்கை 
பூசல்கள் 
மந்த நிலை 
வழிகாட்டும் கொள்கைகள் 
வேலை நீக்கக் கூலி 
வரைவு 


E 


Empirical method 
Emergency powers 

22 


அனுபவ முறை 
அவசரகால அதிகாரங்கள் 


342 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


- 


Economic units 
Employment of Children Act 
Expenditure 
· Economic equilibrium 
Engineering Industry 
Economic Council 


சிக்கன நிறுவனங்கள் 
சிறுவர்கள் வேலைச் சட்டம் 
செலவீடு 
பொருளாதாரச் சமநிலை 
பொறி இயல் தொழில் 
பொருளாதார மன்றம் 


F 


Fiscal Commission 


Funeral benefits 
Freedom of contract 
Federal list 
Federations 
Freedom of Association 
Factory Commission 
Factory system 
Fair wages 
Financiers 

Finished Products 
- Full employment 

Fascist powers 
Friendly Societies 


இராச்சிய வருமான 

விசாரணைக் கமிஷன் 
ஈமச்சடங்கு உதவிகள் 
ஒப்பந்த உரிமை 
கூட்டரசு பட்டியல் 
கூட்டிணைப்புகள் 
சங்கச் சுதந்திரம் 
தாழிற்சாலைக் குழு 
தாழிற்சாலை முறை 
நியாய கூலிகள் 
பண முதலாளிகள் 
முடிந்த பண்டங்கள் 
வேலை நிறைவு 
பாசீச சக்திகள் 
தோழமைக் கழகங்கள் 


G 


Gratuity 
Guilds 
General Finances 
Go - slow -tactics 


ஊழிய கைம்மாறு 
கில்டுகள் 
பொது நிதிகள் 
வேலையைத் தாமதப்படுத்தும் 
முறைகள் 


H 


Habitual offenders 
Handicrafts 
Handloom Industry 
Hindustan Mazdoor Sevak 

Sabha 
Hindu Mazdoor Sabha 


வாடிக்கைக் குற்றவாளிகள் 
கைவினைத் தொழில் 
கைத்தறித் தொழில் 
இந்துஸ் தான் மஸ்தூர் சேவா 

சங்கம் 
இந்து மஸ்தூர் சபா 


கலைச்சொல் அகராதி . 


343 


Higher Economic Association , 
Hand spinning 


உயர்பொருளாதாரச்சங்கங்கள் , 
கைநூற்பு 


- 


- 


ெ 


- 


International Labour 

சர்வதேசத் தொழிலாளர் 
Organisation 

அமைப்பு 
International Labour Office சர்வதேசத் தொழிலாளர் 

அலுவலகம் 
Indian Trade Union Act 

இந்தியத் தொழிலாளர் சங்கச் 

சட்டம் 
Industrial Democracy 

தொழில்துறை ஜனநாயகம் 
Indian Federation of Labour இந்தியத் தொழிலாளர் 

கூட்டிணைப்பு 
Industrial peace 

தொழில் அமைதி 
Industrial relations 

தொழில் துறை உள் 

தொடர்புகள் 
Industrial relations machinery - தொழில் உள் தொடர்பு 

சாதனம் 
Industrial Employment 

தாழிற்சாலை வேலை நடை 
Standing Orders 

முறை விதிகள் சட்டம் 
Inflation 

பண வீக்கம் 
Indian National Trade union இந்தியத்தேசீயத் தொழிலாளர் 
Congress 

சங்கக் காங்கிரஸ் 
Industrial Federations 

தொழில்வாரிக்கூட்டிணைப்புகள் 
Indian and Eastern News இந்திய - கிழக்கிந்திய செய்தித் 
paper Society 

தாள் கழகம் 
Increment 

வருவாய் உயர்வு 
Institutional Short Comings அமைப்புக் குறைபாடுகள் 
Insecurity of employment வேலை பாதுகாப்பின்மை 
Industrial Tribunal 

தொழில்துறை நடுவர் நீதி 

மன்றம் 
Industrial Truce Resolution தொழில் பூசல் நிறுத்தத் 

தீர்பு மானம் 
Industrial structure 

தாழில் கட்டமைப்பு 
Industrial Revolution 

தொழில்புரட்சி 
Industrialisation 

தொழில் மயமாக்குதல் 
Industrial setup 

தொழிலமைப்பு 
Indebtedness 

கடன்பாடு 
Indian Merchant Shipping இந்திய வணிகக் கப்பல் சட்டம் 
Act 


344 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


- 


Indian Dock Labourer s 

Regulations 
Intermediaries 
Inland Water ways 
Indian Penal Code 


Inspectorates 


-- 


Invention 
Inventor 
Industrial mangement 
Indian Jute Mills Association 
International Labour Organi 

sation Productivity Team 
Input 
Industries Development and 

Regulation Act 
Incentive Systems of Payment 
Income Security 
Industries Injuries Insurance 
Invalid s benefit 
Inspectors 
Internal management 
Industrialists 
Inperfect competition 


இந்திய கப்பற்றுறைத் தொழி : 
லாளர் சட்டதிட்டங்கள் 
நடுவர்கள் 
உள்நாட்டு நீர்வழி 
இந்திய தண்டனை விதித் 

தொகுப்பு 
கண்காணிப்பாளர் 

அலுவலகங்கள் 
புத்தமைப்பு 
புத்தமைப்பாளன் 
தொழில் நிர்வாகம் 
இந்திய சணல் ஆலைச் சட்டம் 
சர்வதேசத் தொழிலாளர் 

அமைப்பின் உற்பத்திக் குழு 
உள்ளிடுகை 
தொழில் வளர்ச்சி ஒழுங்கு 

முறைச் சட்டம் 
ஊக்குவிக்கும் ஊதிய முறைகள் 
வருமான பாதுகாப்பு 
தொழில் விபத்து இன்சூரன்சு 
நோயாளி உதவித் தொகை 
கண்காணிப்பாளர்கள் 
உள் நிர்வாகம் 
தொழிலதிபர்கள் 
நிறைவற்ற போட்டி 


- 


| 


ournalists 
Joint Production Committees 
Joint Industrial Councils 


பத்திரிகையாளர்கள் 
உற்பத்தி கூட்டுக் கமிட்டிகள் 
தொழில் கூட்டு மன்றங்கள் 


L 


Labour Costs 
Labour market 
Living wage 
Levy 
Labour Institute 
Labour saving 
Loaders 


உழைப்புச் செலவுகள் 
உழைப்பு அங்காடி 
வாழ்க்கைக் கூலி 
விதிப்பு 
தொழிலாளர் நிலையம் 
உழைப்பைக் குறைக்கும் 
பளுவேற்றுபவர்கள் 


கலைச்சொல் அகரதி 


Labour Relations Bill 


Labour colleges 
Labour Constituencies 
Lay - off 
Labour Judiciary 
Lock - out 
Labour Intestigation 

Committee 


தொழிலாளர் நல் உறவு 
மசோதா 
தொழிலாளர் கல்லூரிகள் 
தொழிலாளர் தொகுதிகள் 
தள்ளி வைப்பு 
தொழிலாளர் வழக்கு மன்றம் 
கதவடைப்பு 
தொழிலாளர் ஆய்வுக் கமிட்டி 


M 


Manufacturing Industries 
Machinery of Settlement 


பொறிவழித் தொழில்கள் 
பூசல் தீர்த்து வைக்கும் 

சாதனம் 
பெயர்ச்சி 
பன்மை 
சில்லறைத் தொழில்கள் 
பொருத்தக் கேடுகள் 
பேறுகால உதவிச் சட்டம் 
குறைந்தபட்சக் கூலி நிர்ணய 

சாதன தீர்மானம் 
பணக் கூலி 
பண மதிப்பு 
எடைமிக்க சிப்பக் குறிச் சட்டம் 


- 


Mobility 
Multiplicity 
Miscellaneous Industries 
Maladjustments 
Maternity Benefit Act 
Minimum Wage -fixing 

wachinery convention 
Money wages 
Money value 
Marking of Heavy Packages 

Act 
Middlemen 
Medical Benefit Council 
Mechanisation 
Machine spare parts 
Managing agents 
Mother s allowance 
Maintenance concept 
Money lender 
Non -cooperation Movement 
National Trade Union 

Congress 
National Federation of Post 

and Telegraph Workers 
National Product 
National Economy 


தரகர்கள் 
மருத்துவ உதவிக் குழு 
இயந்திர மயமாக்குதல் 
இயந்திர மாற்றுறுப்புகள் 
நிர்வாகப் பதிலாளிகள் 
அன்னையர் படி 
பராமரிப்புக் கருத்து 
கடன் ஈவோன் 
ஒத்துழையாமை இயக்கம் 
தேசீயத் தொழிலாளர் சங்கக் 

கூட்டிணைப்பு 
தபால் தந்தி ஊழியர் தேசீயக் 

கூட்டிணைப்பு 
நாட்டு ஆக்கம் 
நாட்டுப் பொருளாதாரம் 


- 


346 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


N 


National Welfare Fund 
National WW Policy 
National Pensions Board 
Necessities 


தேசீய நல நிதி 
நாட்டுக் கூலிக் கொள்கை 
தேசீய ஓய்வுச் சம்பள சபை 
அத்தியாவசிய பொருள்கள் 


- 


Oldage Pensions 
Ordinance 
Occupational Classification 
Oilfields 
Optimuin rate 


வயோதிக ஓய்வுச் சப்பளங்கள் 
அவசர சட்டம் - 
தொழில் பாகுபாடு 
எண்ணெய்க் கிணறுகள் 
உத்தம வீதம் 


P 


கூலி செலுத்து சட்டம் 
நிரந்தர ஓரளவு இயலா நிலை 


Payment of wages Act 
Permanent Partial 

disablement 
Permanent total disablement 
Public Utility Services 
Prosperity 
Profit sharing bonus 
Policy of Reconstruction 
Part- time Correspondents 
Productivity 
Prerogatives 
Ports 
Plantations 
Periods of cycles 
Production stoppages 
Preventive measures : 
Personnel Management Pool 


நிரந்தர முழு இயலா நிலை 
பொதுப்பயன் பணிகள் 
செழிப்பு நிலை 
இலாபப் பங்கீட்டுப் போனசு 
புரனரமைப்புக் கொள்கை 
பகுதிநேர நிருபர் கள் 
ஆக்கத்திறன் 
சிறப்புரிமைகள் 
துறைமுகங்கள் 
தோட்டத் தொழில்கள் 
சுழல்காலப் பகுதிகள் 
உற்பத்தி நிறுத்தம் 
தடுப்பு முறைகள் 
பணியாளர் தொகுதி நிர்வாகத் 

தேக்கம் 
வருங்காலச் சேமநிதி 
சிறுவர் அடமான சட்டம் 
ஈடு செய்த சதவிகிதம் 
மாதிரி 
துறைமுகப் பொறுப்பு நிலை 
வங்கள் 


Provident Fund 
Pledging of Children Act 
Percentage of nentralisation 
Pattern 
Port Trusts 


கலைச்சொல் அகராதி 


347 


Planned Economy 
Productivity centre 
Purchasing power 
Piece rates 
Poor Laws 
Panperism 
Premia 
Production actives 
Policy of non - discrimination 
Point- Four Training 

Facilities Programme 


திட்டமிட்ட பொருளாதாரம் 
உற்பத்தி மையம் 
வாங்குந்திறன் 
வேலையளவு வீதங்கள் 
இரவலர் சட்டங்கள் 
ஏழ்மை நிலை 
மதிப்பெச்சம் 
உற்பத்தி அரங்கங்கள் 
பேதங்காட்டா கொள்கை 
நான்கு அம்சதொழிற் பயிற்சித் 
திட்டம் 


Q 


Quasi - judicial processes 


அரைகுறை சட்டச் சார்பு 
நடவடிக்கைகள் 


R 


Rational method 
Royal Commission on Labour 


Retrenchment 
Rationalisation 
Right to strike 
Railway Court of Enquiry 
Real wages 
Round about 
Reaction 
Regulation of Employment 

Act 
Relief of Indebtedness Act 
Reformatory settlements 


பகுத்தறிவு முறை 
தொழிலாளர்பற்றிய ராயல் 

குழு 
ஆட்குறைப்பு 
தொழில் சீரமைப்பு 
வேலை நிறுத்த உரிமை 
ரயில்வே விசாரணை நீதிமன்றம் 
உண்மைக் கூலிகள் 
சுற்றுவழி 
எதிர் நடவடிக்கை 
வேலை ஒழுங்குச் சட்டம் 


கடன் நிவாரணச் சட்டம் 
சீர்திருத்த குடியிருப்புகள் 


- 


S 


Strike - Funds 
Self - reliance 
Semi-autonomons 
Socialistic pattern of society 
Scientific management 


வேலைநிறுத்த உதவி நிதிகள் 
தற்சார்பு 
குறை சுய் உரிமையுள்ள 
சோஷலிச பாணி சமூகம் 
அறிவியல் நிர்வாகம் 


348 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


Specialisation 
Social equity 
Shop stewards 
Seasonal factories 
Standing orders 
Servants of India Society 
Schedule 
Substitution 
Seamen 
Stokers 
Salary compensation 
Stakhanovite 
Spinning jenny 
Survivor s benefits 
Scientific Organisation of 

Labour 
Sickness Benefit Societies 


சிறப்பியல்பு 
சமூக தர்ம நிலையம் 
கடை மேற்பார்வையாளர்கள் 
வருங்காலத் தொழிற்சாலைகள் 
நடைமுறை விதிகள் 
இந்திய ஊழ 

பழியர் சங்கம் 
பட்டியல் 
பதிலீடு 
மாலுமிகள் 
இயந்திர உலை காப்போர் 
ஊதிய ஈடு 
ஸ்டாக்கனோவ் வாதி 
நூற்ப சென்னி 
எஞ்சியிருப்போர் உதவி நிதி 
அறிவியல் உழைப்பமைப்பு 


Surplus 
Secondary Industries 
Schemes of social provision 
Standardisation 
Sabotage 


நோய் நிவாரண உதவிக் 

கழகங்கள் 
உபரி 
இரண்டாந்தரத் தொழில்கள் 
சமூக முற்காப்புத் திட்டங்கள் 
தரப்படுத்துதல் 
அழிவு வேலை 


- 


T 


Trade depression 

வாணிப மந்த நிலை 
Trade Union Bill 

தொழிலாளர் சங்க மசோதா 
Trade Disputes Act 

தொழில்பூசல் சட்டம் 
Trade Union Federation தொழிலாளர் சங்க 

கூட்டிணைப்பு 
Tribunals 

நடுவர் நீதி மன்றங்கள் 
Targets 

குறியளவுகள் 
Technical experts 

தொழில் நுட்ப நிபுணர்கள் 
Time-loss 

நேர இழப்பு 
Tripartite Labour Conference- முத்தரப்புத் தொழிலாளர் 

மாநாடு 
Tripartite Industrial 

நிலக்கரி சுரங்க முத்தரப்புத் 
Committee on Coal Mining தொழில் கமிட்டி 
Tripartite Board of Trustees முத்தரப்புப் பொறுப்பாளர் 


- 


சபை 


கலைச்சொல் அகராதி 


Tea Districts Emigrants தேயிலை மாவட்டக் குடியேற்றத் 
Labour Act 

தொழிலாளர் சட்டம் 
Three - Tier Adjudication மூன்றடுக்குத் தீர்ப்புச் சா - தனம் 

Machinery 
The Preparatory Asian Regional ஆசியப்பகுதித் தொழிலாளர் 
Labour Conference 

தொடக்க மாநாடு 
The Health Survey Committee நல ஆய்வுக் கமிட்டி 
Technological changes 

தொழில் நுண்ணியல் 

மாறுதல்கள் 
Trade Board 

தொழில் சபை 


- 


U 


Unpaid accumulations 
Unskilled workers 
United Kingdom 
Unemployment benefits 


செலுத்தப்பெறாத குவிப்புகள் 
திறம்படா தொழிலாளர்கள் 
ஐக்கிய அரசு 
வேலையின்மை நிவாரண 

உதவிகள் 
யூனியன் பட்டியல் 
அதிகாரம் பெறாத கழிவுகள் 
நகர் மயமாக்குதல் 


Union list 
Unauthorised deductions 
Urbanisation 


Variabler 
Vested interests 
Voluutary conciliation 


மாறிகள் 
ஆள் குழு நலங்கள் 
தன்னிச்சை சமரசம் 


W 


Welfare officers 
Wage security 
Wage Boards 
Work load 
Wage structure 
Workmen s Compensation 

Act 
Welfare state 
Weekly holidays Act 
Work lay - out 
Working party 


நல அதிகாரிகள் 
கூலி பாதுகாப்பு 
கூலி சபைகள் 
வேலைப்பளு 
கூலிக் கட்டமைப்பு 
தொழிலாளர் இழப்பீடுச் 

சட்டம் 
மக்கள் நல அரசு 
வாராந்தர விடுமுறை சட்டம் 
உழைப்பமைப்புத் திட்டம் 
நடைமுறைக் குழு 


3:50 . 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


Wage period 
Work eouncils 
Worker s collectives 


கூலிக் காலப்பகுதி 
உழைப்பு மன்றங்கள் 
தொழிலாளர் கூட்டுகள் 


Y 


Yellow Unions 


மஞ்சள் சங்கங்கள் 


பொருட்குறிப்பு அகராதி 


28 


அன்னையர் படி , 311 

ஆசிய நாடுகளில் கூலிக் 
அனுதாப வேலை நிறுத்தம் , 92 கொள்கை , 269. 270 
அகில இந்திய கூலி நிர்ணய 

ஆசியப் பகுதி மாநாடு , 216 , 
கமிஷன் , 298 , 299 

300 
அன்னி பெசன்ட் , 6 

ஆட்குறைப்பு , 332 , 333 
அன்னியர்களின் சேவை , 81-83 

இந்திய அரசியலமைப்பு , 267 
அகமதாபாத் நெசவுத் தொழி இந்திய ஊழியர் சங்கம் , 146 
லாளர் சங்கம் , 6,34 

இந்திய சுரங்கச் சட்டம் 
அகில இந்திய கப்பல் 

( 1952 ) , 155 
துறைமுகத் தொழிலாளர் இந்தியக் கப்பற் சட்டம்( 1923) , 
கூட்டிணைப்பு , 46 

155 
அகில இந்தியத் தொழிலாளர் . 

இந்தியக் கப்பற்றுறைத் தொழி 
காங்கிரஸ் , 7 , 14 , 25 , 50 , 

லாளர் சட்டம் ( 1934) , 168 , 

169 
56 , 61 
அகில இந்தியத் தொழிலாளர் 

இந்திய வணிகக் கப்பல் சட்டம் 
சங்கக் கூட்டிணைப்பு , 18 

( 1923 ), 167 

இந்தியத் தொழில்பூசல் சட்டம் 
அமைப்புக் குறைபாடுகள் , 80 

( 1929 ) , 187 
அவசரகால அதிகாரங்கள் , 

இந்தியத் தொழில்பூசல் சட்டம் 
அகில இந்திய பாங்குத் தொழி 

( 1947 ) , 188 , 189 
லாளர் சங்கம் , 46 

இந்தியப் பாதுகாப்புச் சட்டம் , 
அகில இந்திய ரயில்வே தொழி 

93 , 187 
லாளர் கூட்டிணைப்பு , 22 

இந்தியத் தொழிலாளர் சங்கச் 
அகில சீனத் தொழிலாளர் கூட் 

சட்டம் ( 1926 ) , 9 , 16 , 19 , 185 
டிணைப்பு , 53 

இந்தியத் தொழிலாளர் கூட் 
அச்சுத் தொழிலாளர் சங்கங் 

டிணைப்பு , 26 
கள் . 43 

இந்தியச் சணல் ஆலைச் சட்டம் , 
அறிவியல் நிர்வாகம் , 130 

207 
ஆங்கில - அமெரிக்கக் கூட்டணி , 

இந்தியத் தேசீய காங்கிரஸ் , 
51 

இந்திய - கிழக்கிந்திய செய்தித் 
ஆஸ்திரேலிய சமூகப் பணிகள் 

தாள் கழகம் , 42 
ஒருங்கிணைப்புச் சட்டம் , 313 

இந்தியப் பத்திரிகை எழுத் 
ஆக்கத்திறன் , 88 

தாளர் கூட்டிணைப்பு, 3 
ஆக்கத்திறன் குறைவுக்குக் 

இலாபப் பங்கீட்டுப் போனசு , 
காரணங்கள் , 206 , 207 

255 
ஆக்கத்திறனை அதிகப்படுத்தும் இலாபப் பங்கீட்டுப் போனசு 
வழிமுறைகள் , 207 

கமிட்டி , 273 
ஆசியத் தொழிலாளர் சங்கக் இலாபத்தில் பங்கு பெறும் 
கல்லூரி, 83 . 

திட்டங்கள் , 255 


352 


இந்தியத் தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


இந்தியாவில் தொழிலாளி - நிர் ஐக்கிய மா நிலப் பத்திரிகை 

யாளர் மாநாடு , 

42 
வாகி தொடர்பு , 25.2--265 

ஐக்கிய மாநிலத் தொழிலாளர் 
இரண்டாவது உலகப்போர் , 

விசாரணைக் கமிட்டி , 283 
25 , 272 
ட சாரிகள் , 16 

ஒத்துழையாமை இயக்கம் , 6 
ரு தரக் கூட்டு ஆலோசனைச் ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் , 

67 ; 68,73 
சபை , 49 
இந்தியத் தொழிலாளர் 

ஒயிட்லி கமிட்டி , 239 
மாநாடு , 48 

கம்யூனிஸ்ட் தொழிலாளர் 
இந்தியத் தேசீயத் தொழி 

சங்கக் காங்கிரஸ் , 22 
லாளர் சங்கக் காங்கிரஸ் , 33, கட்டாயத் தீர்ப்பு , 123 , 125 
36 , 49 , 50 , 56 , 61 

கதவடைப்புகள் , 10 , 93 , 1-23 
இந்திய ரயில்வே தொழிலாளர் கடை நிறுவனங்கள் சட்டம் , 
கூட்டிணைப்பு , 46 

172 
இந்து மஸ்தூர் சபா , 27 , 36 கப்பல் துறைத் தொழிலாளர் 
39 , 50 , 56 , 61 . 

( வேலை ஒழுங்குச் ) சட்டம் 
இந்துமஸ் தூர் சேவாசங்கம் , 33 

(1948 ) , 169 
உடல்நல இன்சூரன்சு , 324 

குடிசைத் தொழில்கள் , 231 
உழைப்புச் சுழற்சி, 208 

குறை ஆற்றலுள்ள நபர்களுக் 
உழைப்புத்துறை மத்திய 

கான சட்டங்கள் , 154-157 
ஆலோசனைக் குழு , 217 குறைந்த பட்சக் கூலிச் சட்டம் 
உழைப்பு அங்காடி , 292 

( 1948 ) , 48 , 176 , 274 
உழைப்பு மன்றம் , 250 

குறைந்த பட்சக் கூலிச் சட்டத் 
உழைப்பின் பெயர்ச்சி , 292 தின் குறைபாடு , 276 , 279-80: 
உத்தரபிரதேசத் தொழில் பூசல் குறைந்த பட்சக்கூலி , 280-282 
சட்டம் ( 1947 ) , 192 

குழந்தைகள் உதவித் தொகை , 
உற்பத்திச் சுரங்கங்கள் , 24F 

307 
உற்பத்தி மாநாடுகள் , 247 குடும்டப்படி திட்டம் , 307 
ஊதிய செலுத்துகைச் சட்டம் கூலி செலுத்து கைச் சட்டம் 
. ( 1936 ) , 24 

( 1936 ) , 175 , 184 
எடைமிக்க சிப்பக் குறிச் 

கூட்டிணைப்புகள் , 15 
சட்டம் ( 1951 ) , 170 

கூட்டு பேரம் , 139,243 
எம்ப்ரஸ் மில்ஸ் வேலை 

கூட்டு பேரக் கோட்பாடு , 64 
நிறுத்தம் , 2 
எஞ்சியிருப்போர் உதவி நிதி 

கூட்டு உடன்படிக்கைகள் , 127 
கள் , 316 

கூட்டு நிரந்தரச் சாதனம் , 137 
ஐக்கியத் தொழிலாளர் சங்கக் 

கூட்டு மன்றங்கள் , 261 
காங்கிரஸ் , 40 , 41 , 41 , 56 

கூலிப் பாதுகாப்பு , 289 , 

2951 
ஐந்தாண்டுத் திட்டம் ( முதல்) , 

கூட்டுறவுப் பொது நல 
217 , 275 

அமைப்பு 237,254 . 
ஐந்தாண்டுத் திட்டம் 

கூட்டுச் சபை , 23 
( இரண்டு ), 217 , 223 

கைத்தறித் தொழில் , 232 


பொருட்குறிப்பு அகராதி 


353 


164 , 


கொழும்புத் திட்டம் , 53 தன்னிச்சை உடன்படிக்கைகள் , 
சமரச உடன்படிக்கை 101 

128 , 239 
சமூக இன்சூரன்ஸ் , 302-304 

தன்னிச்சை சமரசம் , 124 
சமூகப் பாதுகாப்பு ( அத்தியா தன்னிச்சை மத்தியஸ்தம் , 124 , 
யம் 7 ) , 301-338 

127 , 139 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் தற்காலிகவிசாரணை நீதிமன்றங் 
( இங்கிலாந்து ), 305-307 

கள் , 104 
சமூகப் பாதுக்காப்புத் திட்டம் தபால் துறை விசாரணைக் 
(ஸ்வீடன் ) , 307-312 

கமிட்டி , 13 
சமூகப் பாதுக்காப்புத் திட்டம் 

திவேதியா , 45 
( ஆஸ்திரேலியா ) , 312-314 

தேசீய இன்சூரன்சு சட்டம் 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 

( 1911 ) , 306 
( அமெரிக்கா ), 314-317 

தேயிலை மாவட்ட குடியேற்றத் 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 
( ரஷ்யா) , 317-32 

தொழிலாளர்சட்டம் ( 1932) , 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 
( இந்தியா ), 322-334 

தேசீயத் தொழிலாளர் சங்கக் 
சட்டமறுப்பு இயக்கம் , 21 

கூட்டிணைப்பு, 23 
சமரச சபைகள் . 20,28 98,137 

தேசீய கூட்டு பேரத் திட்டம் , 87 
சர்வதேசத் தொழிலாளர் 

தேவை - அளிப்பு தத்துவம் , 7 , 
அமைப்பு , 6 , 268 , 271 , 304 , 

271 
305 

தொழில் அமைதி , 29 
சர்வதேசத் தொழிலாளர் கூட் தொழில்வாரிக் கூட்டிணைப்பு 
டிணைப்பு , 51 

35 
சர்வதேச ஒருபடித்தன்மை , 149 

தொழிற்சாலை சட்டம் ( 1948 ) , 
சர்க்கா , 213 

48 , 328 
சமூக உதவி , 336 

தொழிற்சாலை விசாரணைக் 
சங்கச் சுதந்திரம் , 8,11 

குழு 2 
சமூக முற்காப்புத் திட்டங்கள் , தொழிற் பூசல் சட்டம் ( 1929 ), 
306 

11 , 91 , 104 
சமூக நியாயம் , 148 , 149 

தொழிற்பூசல் சட்டம் ( 1947 ) , 
சிற்றளவுச் சங்கங்கள் , 54 

94 
சிற்றளவுத் தொழில்கள் , 232 தாழிற்பூசல் திருத்தச் சட்டம் 
சிறுவர் (உழைப்பு அடமான ) , 

( 1953 ) , 322 , 333 
சட்டம் ( 1933) , 156 

தொழிற்பூசல்திருத்தச் சட்டம் 
சிறுவர் வேலைச் சட்டம் ( 1938 ) ( 1956 ) , 190 
155 

தொழிலாளர் இழப்பீட்டுச் 
சுதேசி இயக்கம் , 4 

சட்டம் ( 1897 ) , 306 
சுரங்கச்சட்டம் , 155 , 162-164 தொழிலாளர் உறவு அலுவலர் 
சொராப்ஜி ஷபூர்ஜி , 2 

கள , 130-136 
சோசலிச பாணி சமூகம் , 86 , 

தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் , 
224 , 237 

21 


கள் , 


354 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


தொழிலாளர் சங்கக் காங்கிரஸ் தொழில் சீரமைப்பு ( இந்தியா ) , 
கூட்டிணைப்பு , 21 

204-211 
தொழிலாளர் சங்க இயக்கம் தொழில் சீரமைப்பு ( அமெரிக் 
( அத்தியாயம் 1 ) , 188 

கா ) , 201-203 
தாழிலாளர் கல்லூரிகள் , 83 தொழில் சீரமைப்பு ( பிரிட்டன் ) , 
தாழிலாளர் கல்விக் குழு, 84 203 
தொழில்துறை ஜன நாயகம் , 13 தொழிற்புரட்சி , 141-144 , 196 
தொழில்துறை உறவுகள் தொழிற்பூசல் முடிவுகள் , 117 , 
( அத்தியாயம் 2 ) , 89-140 

120 
தொழிற்பூசல் நிறுத்தம் , 113 தொழிலாளர் நல அதிகாரிகள் , 
தொழிற்பூசல் நிறுத்தத் தீர் 97 
மானம் , 109 

தொழிலாளர் சங்கச் சட்டம் 
தொழிற்பூசலுக்குக் காரணங் 

( 1926 ) : 16 
கள் , 117-119 

தொழிலாளர் இழப்பீடு , 323 , 
தொழிலாளருக்குச் சட்டமியற் 

325,326 
றல் ( அத்தியாயம் 3 ) , 141-195 

தோட்டத் தொழிலாளர் 
தொழிலாளர் சட்டவகைகள் , 
I / 3-193 

( 1951 ) , 165 
தொழிலாளர் இயக்கத்தில் தோட்டத் தொழில்கள் , 164 , 
பயிற்சி , 83 

330 
தொழில் மனைக் கமிட்டிகள் , 93 , நல அரசு , 235 , 265 , 304 
96 , 237,250 , 254 

நல அதிகாரிகள் , 30 
தொழிலாளருக்கான நீதி நடுவர் உயர் நீதிமன்றம் , 95 
மன்றம் , 93 

நடுவர் நீதிமன்றங்கள் , 98,110 , 
தொழிலாளரும் அரசியலமைப் 

124 
பும் , 150,151 

நாட்டுக் கூலிக் கொள்கை 
தொழில் வளர்ச்சி ஒழுங்கு 

( அத்தியாயம் 6 ) , 266-300 
முறைச் சட்டம் , 226 
தொழிலாளர் வகுப்பின் 

நாட்டு விற்பனை நிலையங்கள் 
தலைமை , 81 

நிறுவனங்கள் சட்டம் , 48 
தொழில் மயமாக்கல் , 89 , 301 , 

நிம்கார் கமிட்டி , 114 
302 

நிலக்கரிச் சுரங்கத் தொழி 
தொழிற்சாலை முறை , 89 , 90 

லாளர் அவசரச் சட்டம் , 31 
தொழில் சீரமைப்பு ( அத்தியா நிலக்கரிச்சுரங்கத்தொழிலாளர் 
யம் 4 ) 196-233 

நல நிதிச் சட்டம் ( 1946 ) ,48 
தொழிலாளர் சங்கங்களுக்கு 

நியாயக் கூலி , 281 , 284-287 
அங்கீகாரம் , 68-72 

நியாயக் கூலி மசோதா , 274 
தொழில் விபத்து இன்சூரன்சு , நியாயக்கூலிக் கமிட்டி , 273,297 
307 , 308 

நிர்வாகத்துடன் தொழிலாளர் 
தொழில் சீரமைப்பின் நன்மை நெருக்கம் ( அத்தியாயம் 5 ) , 
சள் , 201 

234-65 
தொழில் சீரமைப்பின் சமூக நிர்வாகத்தில் தொழிலாளர் 
அம்சங்கள் , 212-222 

பங்கேற்றம் ( அமெரிக்கா) .242 


பொருட் குறிப்பு அகராதி 


355 


குழு , 53 


நிர்வாகத்தில் ( ஜெர்மன் குடி பேர சக்தி , 85 
யரசு) , 245 . 

பேறுகால உதவிகள் . 180 , 309 , 
நிர்வாகத்தில் (யூகோஸ் 

313 , 322 , 324 
லேவியா ) , 248-50 

பேறுகால உதவிச்சட்டம் , 157 , 
நிர்வாகத்தில் ( சோவியத் 

322 , 324 
ரஷ்யா), 246-248 

மத்தியச் சட்ட மன்றம் , 14 
நிர்வாகத்தில் தொழிலாளர் மகாத்மா காந்தி , 6 , 213 
பங்கேற்றல் ( இங்கிலாந்து ), 

மத்தியத் தொழில் ஆலோசனைக் 
239 
நிர்வாகத்தில் தொழிலாளர் மத்தியப் பிரதேசத் தொழில் 
( ஸ்காண்டிநேவிய நாடுகள் ) , 

பூசல் உடன்பாட்டுச் சட்டம் 
244 

( 1947) , 192 
நிர்வாகத்தில் தொழிலாளர் 

மத்திய ஆலோசனைச் சபை , 299 
( கனடா ) , 242 

மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர் 
நெசவுத் தொழிலாளர் 

திருத்தங்கள் , 150 
விசாரணைக் கமிட்டி , 199 

மாநிலச் சட்டங்கள் , 95 
நோய் நிவாரண உதவிக் கழகங் மீரட் சதி வழக்கு , 21 

கள் , 309 
பயிர் இன்சூரன்சு , 

முக்கூட்டுக் கமிட்டிகள் , 48 
336 

முத்தரப்புத் தொழிலாளர் 
பங்களிப்பு ஓய்வுச் சம்பளச் 

மாநாடு , 30 
சட்டம் ( 1925 ) , 306 

முத்தரப்புத் தொழிலாளர் 
பஞ்சப்படி , 278 , 279 , 293 

சமரசச் சாதனம் , 138 
பத்திரிகை எழுத்தாளர் 
சட்டம் , 45 

முதலாளித்துவப் பொருளா 

தாரம் , 237 
பத்திரிகைக் கமிஷன் , 44 

முதல் உலகப்போர் , 5 
பம்பாய்- சென்னை துறைமுகப் 

மைக்கா சுரங்கத் தொழிலாளர் 
பொறுப்புச் சபை சட்டங் 

நல நிதிச் சட்டம் ( 1946 ) , 
258 

164 
பஞ்சாப் கடன் நிவாரணச் 

மோட்டார் வண்டிகள் சட்டம் 
சட்டம் , 178 

( 1939) , 171 , 172 
பம்பாய் தொழில் உறவுகள் 
சட்டம் , 93 , 191 

ரயில்வே ஏஜெண்டுகள் , 22 
பம்பாய் ஆலைத் தொழிலாளர் 

ரயில்வே விசாரணை நீதி 

மன்றம் , 24 
சங்கம் , 3 

ரஷ்யப் புரட்சி , 7 
பம்பாய் ஆலைகள் வேலை நிறுத் 

ரஸ்கின் கல்லூரி , 83 
தம் , 4 
பக்கிங்காம் கர்னாடிக் மில்ஸ் , 

ராயல் குழு , 17 , 92 

ராய் , எம் . என் . , 26 
பான்- பசிபிக் காங்கிரஸ் , 18 

ராச தியாக்ஷா, 166 
புள்ளி விவரத் தொகுப்புச் லோகாண்டே , 
சட்டம் ( 1953 ) , 193 

லோகமானிய திலசர் , 6 
பெவெரிட்ஜ் அறிக்கை , 306,307 

வகுப்புணர்ச்சி , 91 


கள் , 


2 


356 


இந்தியத் தொழில் துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் 


வல சாரிகள் , 16 
வல்லபாய் படேல் , 33 
வயோதிக ஓய்வுச் சம்பளச் சட் 

டம் ( 1908 ), 306 
வருங்காலச்சேமநிதி , 151 , 182 , 

322 , 330-332 
வாணிபர் சங்கங்கள் , 14 , 
வாழ்க்கைக் கூலி , 87 , 281-284 , 

286 
வால்ட்டர் ரூத்தர் , 53 
வாராந்தர விடுமுறைச் சட்டம் , 

172 
விசாரணைக் கமிட்டிகள் , 91 
விசாரணை நீதிமன்றம் , 20 , 92 
வேலைப் பாதுகாப்பின்மை , 80. 

211 
வேலையின்மை ன்சூரன்சு , 

307 , 309,315 , 317 , 335 


வேலை நிறுத்தங்கள் , 93-123 
வேலையாள் இன்சூரன்சு வழக்கு 

நீதிமன்றங்கள் , 326 
வேலை நிறுத்த உரிமை , 9 
வேலையின்மை நிவாரண உதவி 

கள், 87 
வேலை நிறுத்த உதவிகள் , 75 
வேலையைத் தாமதபப்டுத்தும் 

முறைகள் , 79 
வேற்றுமை காட்டா கொள்கை , 

243 
ஸ்டாக்கனோவ் , 248 
ஸ்டாக்கனோவ் வாதி , 239,247 
ஸ்டாக்கனோவ் இயக்கம் , 247 , 

248 
ஜோஷி , என் . எம் . , 9 
ஹிக்கின்ஸ் , 282 


